நவீன ஆள் குவைகள் 


MODERN CONTROL SYSTEMS 


சீ . இரகுநாதன் 


ட்டும் 


பாடநால் 


நிறுவனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


முழ 


த . பா . நி . ( க.வெ ) வரிசை எண் 


- 


692 


நவீன ஆள் குவைகள் 


(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 


சி . இரகுநாதன் , பி.எஸ்சி . , பி.இ., எம்.டெக் ., 

விரிவுரையாளர் , மின்னியல் துறை , 
அழகப்பச் செட்டியார் பொறி இயல் 
தொழில் நுட்பக் கல்லூரி, 

காரைக்குடி . 


பாடநான் 


ட்டும் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - March , 1976 


T.N.T.B.S. ( C.P. ) No. 692 


© Government of Tamilnadu 


MODERN CONTROL SYSTEMS 


S. RAGHUNATHAN 


Price Rs . 17-05 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of 
Production of books and literature in regional 
lapguages at the University level , of the Govern 
ment of India in the Ministry of Education and 
Social Welfare (Department of Culture ) , New 
Delhi . 

Printed out of the paper allotted by th : 
Government of India . 


Printed by 
Ravishankar Printers , 
84 , Perambur Barracks Road , 
Madras - 600007 


பதிப்புரை 


நவீன ஆள் குவைகள் என்ற இந் 
நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறு 
வனத்தின் 692 ஆவது 

வெளியீடா 
கும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் 
சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 727 நூல்கள் வெளி 
வந்துள்ளன . இந் நூல் மைய அரசு , 

சமூக நல அமைச்சகத்தின் 
‘மாநில மொழியில் பல்கலைக் கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத் தின் கீழ் 
வெளியிடப்படுகிறது . 


கல்வி , 


மேலாண்மை இயக்குநர் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


பொருளடக்கம் 


பக்கம் 

1 


.. 


1 


1 


- 


1. ஆள் குவை அறிமுகம் 
1.1 . ஆள் குவை வகைகள் 
1.1.1 . வரையறையும் விளக்கமும் 
1.1.2 . நிறை சுற்றுக்குவையும் , குறை சுற்றுக் 

குவையும் 
1.1.3 . அடிமைக்குவையும் ஒழுங்கமை குவையும் 
1.1.4 . ஒருமை , பன்மை ஊட்ட ஈட்ட ஆள் 

குவைகள் 
1.1.5 . ஆள்குவையில் பிற வகைகள் 


7 
12 


... 


14 
17 


18 


18 
19 


1.2 . ஆள் குவை உறுப்புகள் 
1.2.1 . உறுப்புகளின் வரையறையும் வரிசையும் 
1.2.2 . வழுக் கணிப்பிகள் 
1.2.3 . திறன் பெருக்கிகள் 
1.2.4 . அடிமை இயக்கிகள் 
1.2.5 . பின்னூட்டுக் கூறும் பிறவும் 


21 
25 
27 


29 


... 


1.3 . ஆள் குவை ஆய்வு 
1.3.1 . ஆய்வுக்கு அறிமுகம் 
1.3.2 . அறிகுறிகள் 
1.3.3 . உருவியல் மாதிரிகள் 
1.3.4 . பொறி இயல் எளி புனைவுகள் 
1.3.5 . ஆள்குவை ஆக்கப் படிகள் 


29 
30 
31 
32 
35 


- 


46 


46 


2. செயற் சமன்பாடுகள் 
2.1 . அடிப்படைக் கூறுகளும் மாறிகளும் 
2.1.1 . அடிப்படைக் கூறுகள் 
2.1.2 . மாறிகள் 
2.1.3 . இடை உறவுகள் 
2.1.4 . அலகுகளும் உறவுகளும் 
2.1.5 . தேக்கக் கூறுகளும் குவைப்படியும் 


46 
49 
50 
32 
58 


VI 


பக்கம் 


61 


2.2 . எளிய குவைகளின் சமன்பாடுகள் 
2.2.1 . மின் வலைகள் 
2.2.2 , இயந்திர இயற்குவைகள் 
2.2.3 . பாய்ம இயற்குவைகள் 
2.2.4 . எளிய வெப்ப இயற்குவைகள் 
2.2.5 . ஓர் ஆள்குவையின் முழு செயற் சமன்பாடு 


61 
66 
70 
74 
76 


... 


79 


2.3 . குவைகளின் உரு ஒற்றுமை 
2.3.1 . உரு ஒற்றுமை-விளக்கம் 
2.3.2 . விசை -ஓட்ட ஒற்றுமை உரு 
2.3.3. விசை - அழுத்த ஒற்றுமை உரு 
2.3.4 . பாய்ம இயல் மின் இயல் உரு ஒற்றுமை 
2.3.5 . வெப்ப இயல் - மின் இயல் உரு ஒற்றுமை 


79 
80 
85 
91 
93 


... 


117 


117 


... 


117 


118 


... 


120 
120 
121 


3. செயற் சமன்பாடுகளின் தீர்வு 
3.1 . செயற் சமன்பாடு 
3.1.1 . உருவியல் மாதிரியும் செயற் சமன்பாடும் 
3.1.2 . நேர் நேரிலா வகைக்கெழுச் சமன் 

பாடுகள் 
3.1.3. சமன்பாடுகளின் சிறப்பு 
3.1.4 . இயற்கை விளைவு , கட்டளை விளைவு 
3.1.5 . தீர்வும் ஆள்குவை ஆக்கமும் 
3.2 . இலாப்லாசு மாற்றம் 
3.2.1 . வரையறையும் சிறப்பும் 
3.2.2 . இலாப்லாசு மாற்றத் தேற்றங்கள் 
3.2.3 . சில கட்டளைச் சார்புகளின் இலாப்லாசு 

மாற்றங்கள் 
3.2.4. எதிர் இலாப்லாசு மாற்றம் 
3.2.5 . வரைபட 

மாறிலிகளின் 
மதிப்பைக் காணல் 


122 


... 


... 


122 
123 


... 


124 
136 


முறையில் 


143 


147 


3.3 . சமன்பாட்டுத் தீர்வு 
3.3.1 . ஒரு படி வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
3.3.2 . இருபடி வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
3.3.3 . சிறப்பியல் சமன்பாடும் அளவைச்சார்பும் 
3.3.4 . மடிப்பு முறையில் தீர்வு காணல் 
3.3.5 . செலுத்துச் சார்பு முறையில் தீர்வு காணல் 


147 
151 
154 
157 
160 


பக்கம் 
176 


178 


4 . செலுத்துச் சார்பு 
4.1 . செலுத்துச் சார்பு 
4.1.1 . அறிமுகம் 
4.1.2 . ஆள்குவைச் செலுத்துச் சார்பு உறவுகள் 
4.1.3 . எளிய வலைகளின் செலுத்துச் சார்புகள் 
4.1.4 . எளிய இயந்திரக் குவைகளின் செலுத்துச் 

சார்புகள் 
4.1.5 . ஆள் குவைகளில் செலுத்துச் சார்புகள் 


176 
177 
179 


190 
1941 


217 


-- 


217 
218 


4.2 . பெட்டிப் படம் 
4.2.1 . அறிமுகம் 
4.2.2 . பெட்டிப் படங்களின் நிறைகுறைகள் 
4.2.3 . ஆள்குவை உறுப்புகளின் பெட்டிப் 

படங்கள் 
4.2.4 . ஆள் குவைகளின் முழுப் பெட்டிப் 

படங்கள் 
4.2.5 . பெட்டிப் பட ஒடுக்கம் 


219 


... 


222 
229 


-- 


236 


4.3 . அறிமுகம் பாய் படம் 


236 
237 


... 


4.3.1 . அறி முகம் 
4.3.2 . அறிகுறி பாய் படம் வரைதல் 
4.3.3 . பெட்டிப் படத்திலிருந்து அறிகுறி பாய் 

படம் வரைதல் 
4.3.4 . அறிகுறி பாய்பட ஒடுக்கம் 
4.3.5 . மேசனின் விதி 


242 
244 
246 


... 


261 


261 


261 


263 


5 . கால விளைவு 
5.1 . இடை விளைவு 
5.1.1 . அறிமுகம் 
5.1.2 . ஆள்குவை வகைக் கெழுச் சமன்பாடும் 

தீர்வும் 
5.1.3 , தடையூட்ட விகிதம் , இயற்கை அலை 

வெண் , சீர் உருவம் 
5.1.4 . கால விளைவை வருவித்தல் 
5.1.5 . உச்ச விலக்கமும் பிற செயல்முறைக் 

குறிப்புகளும் 


266 
271 


275 


பக்கம் 
287 


287 
289 


.. 


5.2 . கடை நிலை விளைவு 
5.2,1 . கடைநிலை விளைவு வரையறை - விளக்கம் 
5.2.2 . ஆள் குவை , அறிகுறி வகைகள் 
5.2.3 . அசையா வழுமாறிலிகளும் கடைநிலை 

வழுவும் 
5.2.4 . சுமைத் தாக்குதலால் தோன்றும் கடை 

நிலை வழு 
5.2.5 . இயக்க வழு மாறிலிகள் 


291 


300 
3031 


807 


... 


... 


5.3 . கால விளைவு முன்னேற்றம் 
5.3.1 . முரண்படு தேவைகள் 
5.3.2 , வழு விகித சமக் கட்டுப்பாடு 
5.3.3 . வழு வகையீட்டுக் கட்டுப்பாடு 
5.3.4 . ஈட்ட வேகப் பின்னூட்டுக் கட்டுப்பாடு 
5.3.5 . வழுத் தொகையீட்டுக் கட்டுப்பாடு 


307 
308 ) 
309 
310 
311 


- 


330 
330 


... 


6. அலை விளைவு 
6.1 . அலை விளைவு அறிமுகமும் வருவிப்பும் 
6.1.1 . அலை விளைவு அறிமுகம் 
6.1.2. அலை விளைவு -- வருவித்தல் 
6.1.3 . இருபடிக் குவைகளின் அலைவிளைவு 
6.1.4 . அலை விளைவு கால விளைவு இடை உறவு 
6.1.5 , அலை விளைவு செயல்முறைக் குறிப்புகள் 


330 
331 
333 
336 
331 


345 


... 


345 
346 


6.2 , அலை விளைவுப் படங்கள் 
6.2.1 . அலை விளைவுப் படங்கள் - அறிமுகம் 
6.2.2 . கோண தூரப் படம் 
6.2.3 , கோண தூரப் 

படம் - வரை 
குறிப்புகள் 
6.2,4 . தோராய வீச்சு விகிதப் படம் 
6.2.5 , முழுமைத் தோராய வீச்சு விகிதப் படம் 

வரைமுறைக் குறிப்புக்கள் 


முறைக் 


347 
368 


... 


374 


384 


6.3 . குறை சுற்று செலுத்துச் சார்பும் நிறை சுற்று 

அலை விளைவும் 
6,3,1 . மாறா M , N வட்டங்கள் 
6.3.2 . மாறா - M , 

மாறா - N வட்டங்களை 
வருவித்தல் 


384 


... 


385 


... 


ix 


பக்கம் 


388 


6.3.3 . M , N வட்டங்களும் நிறைசுற்று அலை 

விளைவும் 
6.3.4 . ஒத்திசை உச்சத்திற்கு ஏற்ற பெருக்க 

வெண் 
6.3.5 . நிக்கல்சு ஆதாரப் படம் 


389 
391 


402 


402 


402 


7. தலையுறுதி 
7.1 , நிலையுறுதியும் இரவுத்து விதியும் 
.1.1 . நிலையு றுதி வரையறை 
7.1.2 . நிலையுறுதியும் சிறப்பியற் சமன்பாட்டு 

மூலங்களும் 
7.1.3 . இரவுத்து நிலையுறுதி விதி 
7.1.4 . ஹா விட்சின் நிலையுறுதி விதி 
7.1.5 . இரவுத்து- ஹர்வி ! -- சு விதிகளின் நிறை 


... 


403 
408 
424 


குறள் 


426 


... 


428 


... 


428 ) 


7.2 . நைக்விச்டு நிலையுறுது விதி 
7.2.1 . 50 நா விச்டு வித) அறிமுகம் 
7.2.2 , ஒரு 

துணைத் தேற்றமும் நைக்விச்டு 

பாதையும் 
7.2,3 . நைகலிச்டு நிலைறுதி விதி 
7.2.4 . ன நக்விச்டு விதியால் நிலையுறுதி காணல் 
7.2.5 . சார்பு நிலையுறுதி 


429 
432 
434 
435 


... 


437 


... 


437 


7.3 . செவ்வகப் படங்களும் நிலையுறுதியும் 
7.3.1 . சில வரையறைகள் 
7.3.2 , போடே .. படத்திலிருந்து நிலையுறுதி 

காணல் 
7.3.3 . நிக்கல்சு படமும் நிலையுறுதியும் 
7.3.4 . பருவ நிறைவெண்ணும் தடையூட்ட 

விகிதமும் 
7.3.5 . காலத் தாழ்வுக் குலைகளின் நிலையுறுதி 


438 
439 


... 


4101 
442 


469 


8. மூலப் பாதை 
8.1 . மூலப்பாரை வரதல் 
8.1.1 , மூலப் பாதை அறிமுகம் 
8.1.2 . மூலப் பாதை வரையறையும் விதிகளும் 


469 


... 


469 
471 


... 


X 


பக்கம் 


8.1.3. தோராய மூலப்பாதை வரைய உதவும் 

விதிகள் 
8.1.4 . வரைமுறை விதிகளை வருவித்தல் 
8.1.5 . வட்ட மூலப்பாதை 


473 
480 
488 


499 


499 


... 


... 


8.2 . மூலப் பாதையில் சிறப்புத் தலைப்புகள் 
8.2.1 . சுருள் அளவி 
8.2.2 . K யினும் வேறான உறுப்புக் கெழுக்களுக் 

கான மூலப்பாதை 
8.2.3 . 

பல சுற்று ஆள்குவைகளின் மூலப்பாதை 
8.2.4 . பல உறுப்புக் கோவைகளின் காரணி 

களைக் காணல் - தடுப்புமுறை 
8.2.5 . மூலப் பாதை வழி ஆள் குவை ஆக்கம் 


.. 


506 
508 


... 


... 


509 
515 


519 


... 


519 


9. ஈடு செய்தல் 
9.1 . ஈடுசெய்தல் அறிமுகம் 
9.1.1 . வரையறையும் விளக்கமும் 
9.1.2 . ஈடு செய்தல் வகைகள் 
9.1.3 . பருவமுந்து மின்வலை 
9.1.4 . பருவந்தாழ் மின்வலை 
9.1.5 . பருவ முந்து - தாழ் மின்வலை 


519 
523 
524 
527 
529 


531 


... 


9.2 . தொடர் ஈடு செய்தல் 
9.2.1 . தொடர் ஈடு செய்தல் அறிமுகம் 
9.2.2 . பருவமுந்து ஈடு செய்தல் 
9.2.3 . பருவந் தாழ் ஈடுசெய்தல் 
9.2.4 . பருவமுந்து - தாழ் ஈடு செய்தல் 
9.2.5 . மூவகைத் தொடர் ஈடு செய்விகளின் 

ஒப்புமை 


531 
532 
538 
539 


541 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


545 


562 


மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


565 


நவீன ஆள் குவைகள் 


1. ஆள் குவை அறிமுகம் 
( Introduction to Control Systems) 


1.1 . ஆள் குவை வகைகள் ( Control system classification ) 
1.1.1 . வரையறையும் விளக்கமும் 

* ஆள் குவை என்றால் என்ன ? இதை ஓர் எடுத்துக் 
காட்டால் விளக்குவோம் . 


விமானம் தாங்கிக் கப்பல்களில் மாற்றார் விமானங்களை 
வீழ்த்தும் பெரும் சுழற் பீரங்கிகள் உண்டு . அவை எவ்வாறு 
இயங்குகின்றன என்பதைப் படம் 1.1 - ன் உதவியால் தெளிய 
லாம் . படத்தில் காண்பது ஓர் ஆள் குவை . 


7 


3 


5 


8 


படம் 1.1 பீரங்கித் திருப்ப ஆள் குவை 
1. தொலைநோக்கி 5. மின் இயக்கி 
2. மின் பிரித்தி -1 

6. பல் இணை 
3. மின் ஆக்கி 

7. பீரங்கி 
4. ஆற்றல் ஊட்டம் 

8. மின் பிரித்தி -2 


மாற்றார் விமானத்தைப் பார்வையில் பற்ற உதவுவது ஒரு 
தொலைநோக்கி . இரு வட்ட மின் பிரித்திகள் ( circular potential 


2 


நவீன ஆள் குவைகள் 


dividers ), ஒரு மின் ஆக்கி ( generator ) . ஒரு மின் இயக்கி ( motor ) 
ஆகிய உறுப்புகள் ஒருங்கே இயங்கித் தொலைநோக்கி திரும்பும் 
திசை எல்லாம் உடனுக்குடன் பீரங்கி மேடையும் திரும்ப வழி 
செய்கின்றன . 
தொலைநோக்கி , பீரங்கி 

மேடை 

இரண்டும் திரும்பாத 
நிலையில் வட்ட மின் பிரித்திகளின் மின் அழுத்தம் சுழி ஆகும் . 


ஒரு விமானத்தைக் காணத் தொலைநோக்கியைத் திடீரெனத் 
திருப்புகிறோம் . இத் திருப்பத்திற்கு ஏற்ப , மின்பிரித்தி 1 - ல் 
மட்டும் ஒரு மின் அழுத்தம் ஏற்படுகிறது . இது அப்படியே மின் 
ஆக்கிக்குச் செலுத்தப்படுகிறது . 


இதுவே திறன் பெருக்கப்பட்டு மின் இயக்கிக்கு அனுப்பப் 
படுகிறது . மின் இயக்கி தோற்றுவிக்கும் திருப்பு விசையால் 
(torque) அதன் தண்டு சுழல , அதன் வேகம் ஒரு பல் இணையால் 
குறைக்கப்பட்டுப் பீரங்கி மேடையைத் திருப்புகிறது . 


பீரங்கி மேடையின் திருப்பத்திற்கு ஏற்ப , மின் பிரித்தி 
2 - ல் ஒரு மின் அழுத்தம் தோன்றுகிறது . இது மின் ஆக்கியின் 
ஊட்ட ( input ) மின் அழுத்தத்தைக் குறைக்கிறது . 


பீரங்கி மேடை , தொலைநோக்கியின் அளவே திரும்பியதும் 
இரு மின் பிரித்திகளின் மின் அழுத்தங்களும் சமம் ஆகின்றன . 
இவற்றின் மின் அழுத்த வேறுபாடே மின் ஆக்கிக்குச் செலுத்தப் 
படுவதால் , மின் ஆக்கியின் ஊட்ட மின் அழுத்தம் சுழி ஆகிறது . 
பீரங்கி மேடையும் நின்றுவிடுகிறது . 


உந்தத்தால் பீரங்கி மேடை , உடனே நிற்காது . சிறிது அதிகம் 
நகர்ந்துவிடுவதாகக் கொள்வோம் . இதனால் மின் பிரித்தி 
2 - ல் மின் அழுத்தம் அதிகம் ஆகி , ஓர் எதிர்மின் அழுத்தம் மின் 
ஆக்கிக்கு அனுப்பப்படுகிறது . மின் இயக்கி எதிர்த் திசையில் 
சுழலப் பீரங்கி மேடையும் திரும்பித் தேவையான திசையில் 
நிற்கிறது . 


தொலைநோக்கியின் திருப்பமே , பீரங்கி மேடையின் 
‘விரும்பும் திருப்பம் ஆகும் . பீரங்கி மேடையின் ‘விரும்பும் 
திருப்பத்திற்கும் ( desired turning ) , 

( desired turning ) , நேர் - திருப்பத்திற்கும் 
( actual turning ) உள்ள வேறுபாடு ‘ வழு ( error ) எனப்படும் . 
இவ் வழு உள்ளவரை வழுவிற்கு ஏற்பத் திருத்தல் நிகழ்ச்சியும் 
தொடரும் . 


ஆள் குவை அறிமுகம் 


3 


சில அலைவுகளுக்குப் பின் ( ‘ குவை யில் உராய்தடை அதிகம் 
இருப்பின் அலைவே இராது ) வழு குறைந்து மறைந்து போகும் . 
பீரங்கி மேடை விரும்பும் திசையில் திரும்பி நிற்கும் . 


இந்த எடுத்துக் காட்டில் - 
1. மின் பிரித்தி , ஆக்கி , இயக்கி போன்ற பல உறுப்புகள் 
இருக்கின்றன ; 

2. அவை ஒன்றோடு ஒன்று இடை இணைப்புகளால் பிணைந்து 
உள்ளன ; 


3. அவை யாவும் பீரங்கியைத் திருப்பும் ஒரே தொழிலைப் 
புரிய ஒருங்கே செயல்படுகின்றன ; 


4. பீரங்கி மேடையைத் திருப்புவதற்கான பெரிய ஆற்றலின் 
ஒழுக்கை , தொலைநோக்கியைத் திருப்பச் செலவிடும் சிறிய 
திறனால் கட்டுப்படுத்த முடிகிறது . 

இனி இப் பின்னணியில் சில வரையறைகளைக் காண்போம் . 

1. குவை ( System ) : ஒன்றோடு ஒன்று ஒழுங்குற இணைந்து , ஒரு 
தொழில் நோக்கி ஒருங்கே செயல்படும் பல்வேறு உறுப்புகளின் 
தொகுப்பே குவை ஆகும் . 

2. ஆள் குவை ( Control system ): தொழிலைப் புரியும் பேராற்றல் 
ஒழுக்கை , சிறிதே திறனால் கட்டுப்படுத்தி ஆளும் குவையே 
குவை ஆகும் . 

3. பின் ஊட்டு ஆள் குவை ( Feedback control system ) : நேரும் 
விளைவைக் கணித்து அதைப் பின் ஊட்டி , விரும்பும் விளை வுடன் 
ஒப்பிட்டு , வரும் வழுவிற்கு ஏற்ப , ஓர் அறிகுறி ( signal ) கொண்டு , 
வழு குறையும் வழி இயங்கும் ஆள் குவையே ‘ பின் ஊட்டு ஆள் 
குவை ஆகும் . 


6 


ஆள் 


4. அறிகுறிகள் (Signals ) : ஆள் குவையில் இயக்கத்தை 
உண்டாக்கும் மாறிகள் ( variables ) மூவகைப்படும் : 

( 1) மின் அழுத்தம் ( Electric potential or voltage) 
( ii ) இயந்திர விசை ( Mechanical force ) 

( iii ) QLUQUWIA ( Displacement ) 
இம்மூன்றும் பொதுவாக அறிகுறிகள் ( signals ) என அழைக்கப் 
படுகின்றன . 


4 


நவீன ஆள் குவைகள் 


மேலும் சில சிறப்புச் சொற்களை (terminology ) மேற்கண்ட 
பீரங்கித் திருப்ப ஆள் குவையின் உதவியால் தெளியலாம் . 


( Reference input) : 


தொலை நோக்கித் 


ஆதார 

ஊட்டம் 
தண்டின் திருப்பம் . 


கட்டுப்படு ஈட்டம் ( Controlled output ) : பீரங்கி மேடையின் 
திருப்பம் . 


இயக்கு அறிகுறி ( Actuating signal ) : மின் ஆக்கிக்குச் 
( generator ) செலுத்தப்படும் மின் அழுத்த வேறுபாடு . 

வழுக் கணிப்பி ( Error detector ) : மின் பிரித்திகளின் இணை 
( pair of potentiometers ) 
. திறன் பெருக்கி ( Power amplifier ) : மின் ஆக்கி ( generator ). 

அடிமை இயக்கி ( Servo motor ) : மின் இயக்கி ( motor ) . 
ஆளப்படும் பகுதி ( Controlled plant or process ) : 
பீரங்கி மேடை , அதன் திருப்பம் . 

பின் ஊட்டுக் கூறு ( Feedback element ) : இணைப்புத் தண்டும் 
ரண்டாவது மின் பிரித்தியும் . 

ஆள் குவையின் பொதுவான அமைப்பைக் காட்டும் ஒரு 
பெட்டிப் படத்தில் இவற்றைக் குறிக்கலாம் ( படம் 1.2 ) . 


அ 6 


அ 7 


1 


அ 5 


2 


3 


ப 


படம் 1.2 பின் ஊட்டு ஆள் குவையின் பெட்டிப் படம் 
1. வழுக் கணிப்பி 

அ 1 . ஆதார ஊட்டம் 
2. கட்டுப்படுத்தி 

அ 2 . பின் ஊட்டு அறிகுறி 
( ஆளும் பகுதி ) 

அ 3 . இயக்கு அறிகுறி 
3. கட்டுப்படு பகுதி 

அ 4 . ஆளும் அறி குறி 
( ஆளப்படும் பகுதி ) அ 5 . கட்டுப்படு ஈட்டம் 
4. பின் ஊட்டுக் கூறு 

அ 8 . 
அ 7 . இடர் ஊட்டம் 


ஆற்றல் ஊட்டம் 


ஆள் குவை அறிமுகம் 


5 


குறிக் 


குறிப்பு : ஒரு 

தொழிலைக் கட்டுப்படுத்துவதைக் 
கோளாகக் கொண்ட , இடைத் தொடர்பு உடைய பல உறுப்புகளின் 
ஒழுங்கான தொகுப்பே ஆள் குவை என்பது . 

ஆற்றலைத் தோற்றுவிப்பது ஆள் குவை அல்ல . ஆற்றலின் 
ஒழுக்கைக் ( flow of energy) கட்டுப்படுத்துவதே அதன் வேலை . 
எனவே , தனியாக 

தனியாக ஆற்றல் ஊட்டம் காட்டப்படுகிறது . 
இதற்கும் ஆதார ஊட்டத்திற்கும் தொடர்பு இல்லை . 
மாதிரி வினா 1.1 
கீழே காணும் எளிய ஆள் குவைகளில் 
ஆதார ஊட்டம் 

4 , வழுக் கணிப்பி 
2. கட்டுப்படு ஈட்டம் 

5. கட்டுப்படுத்தி 
3. இயக்கு அறிகுறி 

6. கட்டுப்படு பகுதி 
ஆகியவற்றைக் குறிக்கவும் . 

3 


5 


7 


படம் 1.3 தொட்டி நீர்மட்ட ஆள் குவை 
1 . உள் வரும் நீர் 

5. மிதவை 
2 . அடைப்பான் 

6. நீர்த் தொட்டி 
3. பின் இணைப்புத் தண்டு 

7. வெளிச்செல்லும் நீர் 
4. திருப்பு மையம் 
3 

4 


2 


3 5 


6 


படம் 1.4 . அறை வெப்பநிலை ஆள் குவை 
1. வட்ட மின் பிரித்தி 

4. அறை 
2. மின் திறன் பெருக்கி 5. வெப்பம் ஊட்டு சுருள் 
3. ஆற்றல் ஊட்டம் 

6. வெப்ப மின் மாற்றி 


6 


நவீன ஆள் குவைகள் 


6 


7 


3 


8 


ம 


2 


9 


4 


படம் 1.5 இரசாயனக் கரைசலின் அடர்த்தி ஆள் குவை 


1. மின் பிரித்தி 
2. மின் திறன் பெருக்கி 
3. ஆற்றல் ஊட்டம் 
4. சுருள் இயக்கி 
5 . நீர் 


6. இரசாயனக் கரைசல் 
7. மின்விளக்கு 
8. லென்சு 
9. ஒளி மின்கலம் 
10. வெளிப்படு இரசாயனக் கரைசல் 


3 


4 


2 


5 


i. 


படம் 1.6 விமான உயர்த்தி ஆள் குவை 
1. இயக்கு கோல 

4. ஓரதர் 
2. பின் இணைப்பு 

5. திறன் உருளை 
3. மிகை அழுத்தப் பாய்மம் 6. உயர்த்தி 


விடை : 


( அ ) தொட்டி நீர்மட்டக் கட்டுப்பாடு ( water level control ) : 
[ படம் 1.3 ] 
1 . 

தேவையான நீர்மட்டத்திற்கு ஏற்ற , அடைப்பானின் 
பெயர்ச்சி (displacement ) 

2. தொட்டியில் உள்ள நீர் மட்டம் ( actual water level ) 
3. வழுவிற்கு ஏற்ற . அடைப்பானின் பெயர்ச்சி 
4. ஓரதரும் மிதவையும் 
5. அடைப்பான் 
6. தொட்டி ( நீர்மட்டம் ) 


ஆள் குவை அறிமுகம் 


7 


( ஆ ) அறை வெப்பநிலைக் கட்டுப்பாடு ( room temperature 
control ) , [ படம் 1.4 ] 

1. தேவையான வெப்பநிலைக்கு ஏற்ற . மின் பிரித்தித் 
தண்டின் திருப்பம் 

2. அறையின் உண்மையான வெப்பநிலை 
3. திறன் பெருக்கியின் ஊட்டமான மின் அழுத்த வேறுபாடு 
4. மின் பிரித்தியும் வெப்ப மின் மாற்றியும் ( thermocouple ) 
5. திறன் பெருக்கியும் , வெப்பம் ஊட்டுச் சுருளும் 
6 . 

அறை ( வெப்பநிலை ) 
( இ ) இரசாயனக் கரைசலின் அடர்த்திக் கட்டுப்பாடு ( control 
of concentration of a chemical solution ) படம் [ 1.5 ] 

1. தேவையான கரைசல் - அடர்த்திக்கு ஏற்ற , மின் பிரித்தித் 
தண்டின் திருப்பம் 

2. இரசாயனக் கரைசலின் உண்மையான அடர்த்தி 

3. வழுவிற்கு ஏற்பத் திறன் பெருக்கியின் ஊட்டமாகும் 
மின் அழுத்த வேறுபாடு 

4. மின் பிரித்தியும் ஒளி மின்கலமும் 
5. திறன் பெருக்கியும் , சுருள் இயக்கியும் ( solenoid ) 
6. வெளிச் செல் கரைசல் ( அடர்த்தி ) 


( ஈ ) விமான உயர்த்திக் கட்டுப்பாடு ( elevator control ) படம் 
[ 1.6 ] 

1. உயர்த்தியின் தேவையான திருப்பத்திற்கு ஏற்ற , 
இயக்கு கோலின் பெயர்ச்சி 

2. உயர்த்தியின் திருப்பம் 

3. வழுவிற்கு ஏற்ற , ஓரதர்த் தண்டின் ( valve spindle ) 
பெயர்ச்சி 

4. ஒர தரும் , பின் இணைப்புத் தண்டும் 
5. பாய்மத் திறன் இயக்கி 
6. உயர்த்தி 


I 1.2 . நிறை சுற்றுக் குவையும் , குறை சுற்றுக் குவையும் 
( Closed loop system and open loop system ) 

தெளிவு கருதி , இத் தலைப்பை ஓர் எடுத்துக் காட்டால் 
விளக்குவோம் . 


| 


8 


நவீன ஆள் குவைகள் 


துறைமுகங்களில் கப்பல்களுக்குக் 

கரையைக் காட்டும் 
விளக்க ஒளி , மாறா வேகத்தில் சுழன்று 

கொண்டு இருக்க 
வேண்டும் . இதற்கான ஆள் குவை ஒன்றின் அமைப்பைக் கீழே 
காண்க ( படம் 1.7 ] . 


4 


6 


E 


3 


மாய 


2 


5 


படம் 1.7 எளிய சுழல்வேக ஆள் குவை 
1 . வேக மாற்று ஆழி 

5. மின் இயக்கி 
மின் பிரித்தி 

6 . பல் இணை 
3 . மின் திறன் பெருக்கி 7. வெள்ள ஒளி விளக்கு 
4 . 

ஆற்றல் ஊட்டம் 8. சுழல் மேடை 
விரும்பிய வேகத்திற்கு ஏற்ற அளவு வேகமாற்று ஆழியைத் 
திருப்புகிறோம் . ( இதை முதற் கணிப்பால் ( initial calibration ) 
அறியலாம் . ) இதற்குப் பொருத்தமான ஒரு மின் அழுத்தத்தை 
மின் பிரித்தி தோற்றுவிக்கிறது . இதுவே திறன் பெருக்கப்பட்டு 
மின் இயக்கிக்குச் செலுத்தப்படுகிறது . அங்குத் தோன்றும் 
திருப்பு விசையால் மின் இயக்கியின் தண்டு சுழல , அதன் வேகம் 
ஒரு பல்லிணையால் ( gear ) குறைக்கப்பட்டு ஒளிவிளக்குத் தண்டும் 
குறைந்த , சீரான ஒரு வேகத்தில் சுழல்கிறது . 

தேய்மானத்தால் முதற்கணிப்பு மாறிவிட்டாலும் , வெளிக் 
காற்று விசை போன்ற இவ் ஊட்டங்கள் இருந்தாலும் இவ் ஆள் 
குவை சரிவர இயங்காது . இதன் செயற்பாட்டை முன்னேற்ற 
ஒரு பின்னூட்டுப் பாதையை அமைப்போம் ( படம் 1.8 ) . 


6 . 


3 


8 


5 


படம் 1.8 நுட்பச் சுழல்வேக ஆள் குவை 
1. வேகமாற்று ஆழி 5. மின் இயக்கி 
2. மின் பிரித்தி 

6. பல் இணை 
3. மின் திறன் பெருக்கி 

7. ஒளி விளக்குச் சுழல் மேடை 
4. ஆற்றல் ஊட்டம் 8. வேக மின் ஆக்கி 


ஆள் குவை அறிமுகம் 


மின் திறன் பெருக்கிக்குக் கொடுக்கப்படும் மின் அழுத்த 
வேறுபாடு , திறன் பெருக்கப்பட்டு , மின் இயக்கியில் திருப்பு 
விசையைத் தோற்றுவித்து , விளக்குத் தண்டு குறிப்பிட்ட 
வேகத்தில் சுழலுமாறு செய்கிறது . 

விளக்குத் தண்டுடன் பல்லிணை யால் இணைக்கப்பட்ட வேக 
மின் ஆக்கி , விளக்குத் தண்டின் சுழல் வேகத்திற்கு ஏற்ப ஒரு 
மின் அழுத்தத்தை உண்டாக்குகிறது . இது பின்னூட்டப்பட்டுத் 
திறன் பெருக்கிக்குச் செல்கிறது . 

விளக்குத் தண்டு மாறா வேகத்தில் சுழல , மின் திறன் 
பெருக்கியின் ஊட்ட மின் அழுத்தம் , பின்னூட்ட மின் அழுத்தம் 
இவற்றின் கூடுதலைக் கொடுக்குமாறு வேகமாற்று ஆழி திருப்பப் 
படுகிறது . 

வெளிக் காற்றின் எதிர்ப்பால் விளக்குத் தண்டின் வேகம் 
சிறிது குறைகிறது என்க . இதனால் பின்னூட்ட மின் அழுத்தம் 
குறைகிறது . மின் பிரித்தியின் அழுத்தத்தில் மாறுதல் இல்லை. 
எனவே , திறன் பெருக்கியின் எட்ட மின் அழுத்தம் அதிகம் 
ஆகிறது . இதனால் இயக்கியின் திருப்பு விசை உயர்ந்து . 
விளக்குத் தண்டின் வேகமும் உடன் உயர்ந்து பழைய சீரான 
கிலையை அடையும் . 

இவ்வாறே விளக்குத் தண்டின் வேகம் தேவைக்கு அதிகம் 
ஆனாலும் , பின்னூட்டு அதிகம் ஆகி , திறன் பெருக்கியின் 
ஊட்டத்தைக் குறைத்து , அதன் விளைவாய் விளக்குத் தண்டின் 
வேகத்தையும் குறைக்கும் . வேகம் பழைய சீரான நிலையை 
அடையும் வரையில் இத் திருத்தல் ( correction ) கிகழ்ச்சியும் 
தொடரும் . 

மேற்கண்ட சுழல் வேகக்கட்டுப்பாட்டுக் குவைகள் இரண்டின் 
பெட்டிப் படங்களும் [ படம் 1.9 , படம் 1.10 ] கீழே தரப் 
பட்டுள்ளன . 


5 


2 


படம் 1.9 எளிய கழல் வேக ஆள் குவை--பெட்டிப் படம் 
1. மின் பிரித்தி 

5. விளக்குத் தண்டு 
2. திறன் பெருக்கி அ 1 . ஆழியின் திருப்பம் 
3. மின் இயக்கி அ 2 . இயக்கு அறிகுறி 
4. பல் இணை 

அ 3 . சுழல் வேகம் 


10 


நவீன ஆள் குவைகள் 


அ 


அம் 


-SPEEEE 


படம் 1.10 நுட்பச் சுழல் வேக ஆள் குவை- பெட்டிப் படம் 
1. மின் பிரித்தி 

5. விளக்குத் தண்டு 
2. திறன் பெருக்கி 6 . வேக மின் ஆக்கி 
3. மின் இயக்கி 

அ 1 . ஆழியின் திருப்பம் 
4. பல் இணை 

அ 2 . சுழல் வேகம் 


இவற்றுள் , நுட்பச் சுழல் வேக ஆள் குவையில் , பின் ஊட்டு 
இருப்பதால் , ஊட்டத்தில் இருந்து ஈட்டம் , பிறகு ஈட்டத்தில் 
இருந்து ஊட்டம் என அறிகுறி பாய் பாதையில் ஒரு முழுச் சுற்று 
முடிகிறது [ படம் 1.10 ] . இதில் இயக்க அறிகுறி சுழல் வேக 
மாகிய நேர் விளைவால் மாற்றப்படுகிறது . 

எளிய சுழல் வேக ஆள் குவையில் பின் ஊட்டு இல்லை . 
அறிகுறி ஊட்டப் பகுதியில் இருந்து நேராக ஈட்டப் பகுதிக்குச் 
சென்று விடுகிறது . அதன் பாதையில் ஒரு சுற்று முடியாமல் 
குறைவாகவே நிற்கிறது [ படம் 1.9 ] . இதில் இயக்க அறிகுறி 
சுழல் வேகமாகிய நேர் விளைவால் மாற்றப்படவில்லை. 


இப்பொழுது இரு வரையறைகளை எழுதலாம் : 

1. இயக்க அறிகுறியை நேர் ஈட்டத்தால் மாற்ற இயலும் ஆள் 
குவை நிறைசுற்று ஆள் குவை (closed loop control system ) . 

2. இயக்க அறிகுறியை நேர் ஈட்டத்தால் மாற்ற இயலா ஆள் 
குவை ‘ குறை சுற்று ஆள் குவை ( open loop control system ) 

சுருக்கமாக , பின் ஊட்டு ஆள் குவைகளை (feedback control 
Systems ) நிறை சுற்று ஆள் குவைகள் என்றும் , பின் ஊட்டு இல்லா 
ஆள் குவைகளைக் குறை சுற்று ஆள் குவைகள் என்றும் கூறலாம் . 


மாதிரி வினா 1.2 

நிறை சுற்று , குறை 
வேற்றுமைகளை விளக்குக . 


சுற்று - ஆள் 


குவைகளின் ஒற்றுமை , 


( 1 ) நுட்பம் ( Accuracy ) 

நிறை சுற்றுக் குவை , பின்னூட்டின் சிறப்பால் அதிநுட்ப 
மாகச் செயல்படுகிறது . சூழலின் வெப்பநிலை ( environmental 


ஆள் குவை அறிமுகம் 


11 


temperature ), ஈரப்பதன் (humidity ) , கூறுகளின் தேய்வு (wear 
and tear) , நேரிலா வரவு ( nonlinearity ) இவை எதுவும் ஆள் குவை 
யின் செயல் திறமையைக் குறைக்க இயலாது . 

குறை சுற்றுக் குவையில் பின்னூட்டு இன்மையால் செயல் 
நுட்பம் , முதற் கணிப்பையே ( initial calibration ) பொறுத்தது . 
எனவே , மேற்கண்ட காரணங்களால் செயல் திறமை பாதிக்கப் 
படுகிறது . 


( 2 ) விளைவு வேகம் ( Speed of response ) 

ஆள் குவையின் ஈட்டம் , தேவையான அளவை எவ்வளவு 
விரைவில் எட்டுகிறது என்பதைக் குறிப்பதே ‘ விளைவு வேகம் . 
நிறை சுற்றுக் குவையின் விளைவு வேகம் குறை சுற்றுக் குவை 
யினதை விட மிக அதிகம் . 

. 


( 3 ) விலை மதிப்பு ( Cost ) 

நிறை சுற்றுக் குவையில் பின்னூட்டின் சிறப்பால் அதி 
நுட்பம் இல்லா , மலிவான 

கூறுகளைப் பயன்படுத்தினாலும் 
முழுமைச் செயல் ( overall performance ) நன்றாக இருக்கும் . 

இதற்கு இணையான திறமையுடன் செயல்படக் குறை சுற்றுக் 
குவையில் , அதிக விலையுள்ள நுட்பக் கூறுகளையே பயன்படுத்த 
வேண்டும் . ஏனெனில் இதில் பின்னூட்டு இல்லை . 


( 4 ) நிலையுறுதி (Stability) 
பின்னூட்டால் 

விளையும் பிழைதிருத்தம் ஓர் அளவிற்கு 
அதிகம் ஆனால் ஆள் குவை ‘ நிலையுறுதி யை இழக்க நேரிடலாம் . 
பின்னூட்டால் நிறை சுற்றுக் குவையில் காணப்படும் 
குறைபாடு குறை சுற்றுக் குவையில் இல்லை . 


( 5 ) எளிமை ( Simplicity ) 

பின்னூட்டுப் பாதையும் , உறுப்புகளும் , அவற்றால் விளையும் 
சிக்கல்களும் நிறைசுற்றுக் குவையில் உண்டு : குறை சுற்றுக் 
கட்டவோ , காக்கவோ . 

குறைசுற்றுக் 
குவையே எளிமையானது . 


குவையில் 


இல்லை. 


( 6 ) அறிகுறிப் பெருக்கம் ( Signal amplification ) 

எதிர் பின்னூட்டு ( negative feedback ), சுற்று ( loop ) அறிகுறிப் 
பெருக்கத்தைக் குறைக்கிறது . எனவே , குறை சுற்றுக் குவையின் 
அறிகுறிப் பெருக்கம் நிறை சுற்றுக் குவையினதை விட அதிகம் . 


12 


நவீன ஆள் குவைகள் 


ஒழுங்கமை 


குவையும் 


1.1.3 . அடிமைக் 

குவையும் 
( Servomechanism and Regulator ) 


சுழற் பீரங்கித் திருப்ப ஆள் குவையில் ( பகுதி 1.1.1 ) 
தொலைநோக்கி திரும்பும் திசை எல்லாம் உடனுக்குடன் பீரங்கி 
மேடையும் திரும்புகிறது . இயந்திர இயக்கத்தை ( mechanical 
motion ) ஈட்டமாகவும் , மாறிக்கொண்டே இருக்கும் தொலை 
கோக்கித் திருப்பத்தை (turning ) ஊட்டமாகவும் உடையது இது . 
மேலும் , தொலைநோக்கியைத் திருப்பத் தேவையான சிறிய 
திறனைக் கொண்டே பெரும் பளுவுடைய பீரங்கி மேடையைத் 
திருப்ப இயல்கிறது . ( திறன் பெருக்கமே இதன் காரணம் . ) 
இத்தகைய ஆள் குவை அடிமைக் குவை ( servomechanism ) எனப் 
படுகிறது . 


அடிமைக் 


குவை யின் 


வரையறை 


( servomechanism 


definition ) : 


“ விரைவில் மாறும் தன்மையதான ஊட்டமும் , இயந்திர இயக் 
கமாம் ஈட்டமும் உடைய , மின் , இயந்திர இயற்கூறுகளால் ஆன , 
திறன் பெருக்கி - எதிர்ப் பின்னூட்டு- ஆள் குவையே அடிமைக்குவை 
ஆகும் " , 


கிறது . 


விளக்க ஒளிச் சுழல் வேக ஆள் குவையில் ( பகுதி 1.1.2 ) 
ஒளி விளக்கின் தண்டு மாறா வேகத்தில் சுழன்றுகொண்டு இருக் 

வெளிக்காற்று விசை போன்ற இடர் ஊட்டங்களால் 
( disturbance inputs ) அல்லது சுமை நிலை மாற்றங்களால் (changes 
in load conditions ) அதன் வேகம் மாறுவது இல்லை . 

இதன் 
ஆதார ஊட்டமும் ( reference input ) மாறாத் தன்மையது . 
தகைய ஆள் குவை ஒழுங்கமை குவை (regulator ) எனப் 


படுகிறது . 


“ மாருத் 


ஒழுங்கமை குவையின் வரையறை ( Regulator - definition ) : 

தன்மையதான ஊட்டமும் , வெப்பநிலை , வேகம் , 
அழுத்தம் போன்ற ஏதாவது ஓர் உருவியல் மாறியை ( physical variable) 
ஈட்டமாகவும் கொண்டு , பல்வேறு சுமைநிலைகளிலும் ஈட்டத்தின் 
அளவு மாறா வண்ணம் இயங்கும் ஆள் குவையே ஒழுங்கமை 
குவை ஆகும் " , 


மாதிரி வின 1.3 


வை இவற்றின் ஒற்றுமை 


அடிமைக் குவை , ஒழுங்கமை 
வேற்றுமைகளை வெளிக் கொணர்க . 


ஆள் குவை அறிமுகம் 


13 


( 1 ) ஊட்டம் ( Input ) 

இரு வகைக் குவைகளின் ஊட்டமுமே ஒரு வட்ட மின் பிரித்தி 
யின் ( circular potential divider ) தண்டைத் திருப்புவதாக இருக் 
கலாம் . ஆனால் , செய்தொழில் நோக்கி , அவற்றின் அளவுகள் 
பெரிதும் மாறுபடுகின் றன . சான்றாக , ஒழுங்கமை குவையில் 
ஊட்டம் திருத்தி அமைக்கக் கூடியது ஆயினும் ஒரே நிலையில் 
( தேவையான ஈட்டத்திற்கு ஏற்ப ) மாறாது வைக்கப்படுகிறது .. 
அடிமைக் குவையில் விரைவாகவும் , அதிக அளவிலும் ஊட்டம் 
மாறும் தன்மையது . 


( 2 ) ஈட்டம் ( Output ) 

ஒழுங்கமை குவையின் ஈட்டம் வெப்பநிலை , வேகம் , மின் 
அழுத்தம் , நீர் மட்டம் , இரசாயனக் கரைசலின் அடர்த்தி அளவு 
( density ) , அழுத்தம் ( pressure ) என ஏதாவது ஓர் உருவியல் 
மாறியாக இருக்கலாம் . அடிமைக் குவையின் ஈட்டமோ ஓர் 
யந்திர இயக்கமாகவே இருக்கும் . 


( 3 ) பின்னூட்டு (Feedback ) 

ஒழுங்கமை குவையில் பின்னூட்டு இருக்கலாம் ( படம் 1.8) ; 
இல்லாதும் போகலாம் ( படம் 1.7 ) . ஏனெனில் , இதன் ஈட்டம் 
மாறா நிலையில் இருந்தால் போதும் . அடிமைக் குவையிலோ . 
ஈட்டம் , ஊட்டத்தின் சிறு மாற்றங்களையும் உடனுக்குடன் 
தொடர வேண்டும் . எனவே , இதற்குப் பின்னூட்டு இன்றியமை 
யாதது ஆகும் . 


( 4 ) திறன் பெருக்கம் ( Power amplification ) 

ஒழுங்கமை குவையில் திறன் பெருக்கம் இருக்கலாம் ; ஆனால் 
அவசியம் இல்லை ( படம் 1.3 ) . மாறாக , ஓர் அடிமை போல் , நம் 
உடற் பலத்திற்கு ( physical might ) அப்பாற்பட்ட பெரிய வேலை 
களையும் எளிதில் செய்யும் சிறப்பியல்பு 

அடிமைக் 
குவை , திறன் பெருக்கம் இன்றி அமையாது . 


உடைய 


மாதிரி வினா 1.4 

அடிமைக் குவையின் சிறப்பியல்புகளைச் சுருக்கமாகக் கூறுக . 
( 1 ) தொலைக் கட்டுப்பாடு ( Remote control ) 

இடை இணைப்புகளாக மின் கடத்திகளைப் பயன்படுத்தி 
தொலை தூரத்தில் அமைந்த ஈட்டப்பகுதிகளையும் எளிதில் கட்டுப் 
படுத்தலாம் . இத் தொலைக் கட்டுப்பாடு அடிமைக் குவையின் 
தனிச் சிறப்பாகும் . 


14 


நவீன ஆள் குவைகள் 


( 2 ) திறன் பெருக்கம் ( Power amplification ) 

ஊட்டப் பகுதியில் சிறிது அளவே சக்தியைச் செலவிட்டு . 
ஈட்டப் பகுதியில் பெருமளவு சக்தியைக் கட்டுப்படுத்தலாம் . 
திறன் பெருக்கியால் வரும் சிறப்பு இது . 
( 3 ) நுட்பமும் , செயல் வேகமும் ( Accuracy and speed ) 

பின்னூட்டின் சிறப்பால் சிக்கலான வினைகளையும் செவ்விய 
முறையில் மீ நுட்பமாகவும் , மிக்க விரைவாகவும் செய்து முடிக்க 
லாம் . 


குறிப்பு : விமானந் தாக்கிக் கப்பல்களில் உள்ள சுழல் 
பீரங்கித் திருப்ப அடிமைக் குவையின் அமைப்பையும் , செயலை 
யும் பகுதி 1.1.1 - ல் விரிவாகக் கண்டோம் . 

பல வகை ஆள் குவைகளின் அமைப்பு . செயல் , ஆக்கம் 
இவற்றை அறிவதற்கு இவ் அடிமைக் குவை ஆரம்பப் புள்ளியாக 
இருக்கிறது . ஓர் ஆள் குவைக்குப் பொதுவாக இருக்க வேண்டிய 
சிறப்பியல்புகள் அநேகமாக அனைத்தையும் 
பகுப்பாய்வு செய்யவும் எளிதாக இருக்கிறது . 

எனவே , இந்நூல் முழுதும் இவ் அடிமைக் குவையே எடுத்துக் 
காட்டாக மீண்டும் மீண்டும் வருவதில் புதுமை இல்லை . இதன் 
பகுப்பாய்வைச் சிறிதே மாற்றங்களுடன் பலவகை ஆள் குவை 
களுக்கும் பொருத்தல் இயலும் . இதைத் தொடர்ந்து படிக்கையில் 
அறியலாம் . 


உடைய 


1.1.4 . ஒருமை - பன்மை - ஊட்ட ஈட்ட ஆள் குவைகள் ( Single input 
single output systems and multiple input multiple output systems ) 

இதுவரை நாம் பார்த்த ஆள் குவைகளில் ஓர் ஊட்டமும் , ஓர் 
ஈட்டமுமே இருந்தன . சிறப்பும் சிக்கலும் மிக்க இந்நாள் ஆள் 
குவைகளில் பல ஊட்டங்களும் , பல ஈட்டங்களும் தேவைப்படு 
கின்றன . இவ்வாறு ஊட்ட ஈட்ட எண்ணிக்கையைக் கொண்டு 
ஆள் குவைகளை இருவகைகளாகப் பிரிக்கலாம் : 

( 1 ) ஒருமை ஊட்ட ஈட்ட ஆள் குவைகள் 
( 2 ) பன்மை ஊட்ட ஈட்ட ஆள் குவைகள் 
வரையறைகள் : 

1. ஒரே ஓர் ஊட்டமும் , ஒரே ஓர் ஈட்டமும் உடைய ஆள் 
குவை , ஒருமை ஊட்ட ஈட்ட ஆள் குவை ( single input single output 
system ) எனப்படும் ( படம் 1.11 ] . 


ஆள் குவை அறிமுகம் 


15 


1 


2 


31 


4 


படம் 1.11 ஒருமை ஊட்ட ஈட்ட ஆள் குவை - பெட்டிப் படம் 
1. ஒப்பிடு பகுதி 

அ 1. விரும்பும் விளைவு 
2. கட்டுப்படுத்தி அ 2. ஆற்றல் ஊட்டம் 
3. கட்டுப்படு பகுதி அ 3. இடர் ஊட்டம் 
4 , பின்னூட்டுப் பகுதி அ 4 . நேர் விளைவு 


2. பல ஊட்டங்களும் , பல ஈட்டங்களும் உடைய ஆள்குவை , 
பன்மை ஊட்ட ஈட்ட ஆள்குவை ( multiple input multiple output 
system ) எனப்படும் ( படம் 1.12 ) . 


அ 2 ! 


அ S 


1 


அath 


3 


4 


படம் 1.12 பன்மை ஊட்ட ஈட்ட ஆள் குவை- பெட்டிப் படம் 


1. ஒப்பிடு பகுதி 
2. கட்டுப்படுத்தி 
3. கட்டுப்படு பகுதி 
4. பின்னூட்டுப் பகுதி 


அ 1 . விரும்பும் விளைவுகள் 
அ 2. ஆற்றல் ஊட்டம் 
அ 3 , இடர் ஊட்டங்கள் 
அ 4. நேர் விளைவுகள் 


மாதிரி வினா 1.5 

ஒருமை- , பன்மை- ஊட்ட ஈட்ட ஆள் குவைகளுக்கு ஒவ்வோர் 
உதாரணம் தருக . 

ஒருமை ஊட்ட ஈட்ட ஆள் குவை க்கு எடுத்துக் காட்டாக 
இராடார் அலைவாங்கித் ( radar antenna ) திருப்பக் கட்டுப்பாட்டுக் 
குவையைக் கூறலாம் ( படம் 1.13 ) , இதில் ஊட்டம் , சுழற்று 
ஆழியின் திருப்பம் , ஈட்டம் , அலைவாங்கியின் திருப்பம் . 


16 


நவின ஆள் குவைகள் 


4 


3 


படம் 1.13 அலைவாங்கித் திருப்ப ஆள் குவை ( Antenna position control system) 

1. சுழற்று ஆழி 5. இயக்கி 
2. மின் பிரித்தி 

8. அலை வாங்கி 
3. திறன் பெருக்கி 7. வேக மின் ஆக்கி 

4. ஆற்றல் ஊட்டம் 
பன்மை ஊட்ட ஈட்ட ஆள்குவை க்கு எடுத்துக் காட்டாக 
அனல் மின் நிலையங்களில் உள்ள கொதிகலன் , சுழலி , மாறுமின் 
ஆக்கிக் கூட்டுக் கட்டுப்பாட்டுக் குவையைக் காணலாம் ( Bo : ler , 
Turbine , Alternator - Coordinated Control System ) ( படம் 1.14 ) . 
இதில் நீராவி அழுத்தம் , வெப்பநிலை , சுழலியின் வேகம் , மாறுமின் 
ஆக்கியின் மின் அழுத்த அளவு போன்ற பல கட்டுப்படுத்த 
வேண்டிய மாறிகள் உள்ளன . இவற்றிற்கு ஆதார ஈட்டங்களாக , 
விரும்பும் நீராவி அழுத்தம் . விரும்பும் வெப்பநிலை . விரும்பும் 
சுழல்வேகம் . விரும்பும் மின் அழுத்தம் இவற்றைக் காட்டும் 
அறிகுறிகள் உள்ளன . 


அ அ அ 

| 21 


- 


அ 


3 


+ 


5 


마 


9 


படம் 1.14 கொதிகலன் - சுழலி-மின் ஆக்கிக்கூட்டு ஆள்குவை பெட்டிப்படம் 
( Boiler , Turbine, Alternator Coordinated Control system - Block Diagram ) 

1. தான் இயங்கு கணிப் பொறி 9. மின் அழுத்த அளவு கருவி 
2. ஓரதர்கள் 

அ 1 . விரும்பும் நீராவி அழுத்தம் 
3. நீராவிக் கொதிகலன் அ 2 . விருப்பும் வெப்ப நிலை 
4. நீராவிச் சுழலி 

அ 3 . விரும்பும் வேகம் 
5 . மாறுமின் ஆக்கி 

அ 4 , விரும்பும் மின் அழுத்தம் 
8. அழுத்த அளவு கருவி அ 5 . ஊட்டு நீர் 
7. வெப்ப நிலை அளவு கருவி அ 8 . எரி பொருள் 
8. வேக அளவு கருவி 

அ 7 . காற்று 


ஆள் குவை அறிமுகம் 


17 


1.1.5 ஆள்குவையில் பிற வகைகள் 

ஆள் குவைகளைக் கீழ்க்கண்டவாறு வகைப் படுத்தலாம் : 
( அ ) அறிகுறிப் பாதையை ஒட்டி 

1. நிறை சுற்று ஆள் குவை ( Closed loop control system ) 
2 . குறை சுற்று ஆள் குவை ( Open loop control system ) 


( ஆ ) செய் தொழிலையும் , அமைப்பையும் ஒட்டி 

1. அடிமைக் குவை (Servomechanism ) 

2. ஒழுங்கமை குவை ( Regulator ) 
( இ ) ஊஎட்ட , ஈட்ட எண்ணிக்கையை ஒட்டி - 

1. ஒருமை ஊட்ட ஈட்ட ஆள்குவை ( SISO control system ) 

2. பன்மை ஊட்ட ஈட்ட ஆள் குவை ( MIMO control system ) 
இதுவரை முன்பகுதிகளிற் கண்டோம் . மேலும் சில வகைகள் : 
( ஈ ) அறிகுறியின் இயல்பை ஒட்டி - 

1. தொடர் செய்தி ஆள் குவை ( Continuous data control 
system ) 

துண்டுச் செய்தி ஆள் குவை ( Discrete data control 
System ) 


( உ) செயல் திறமையை ஒட்டி 

1. மீத்திறமை ஆள்குவை (Optimal control system ) 
2. மாற்று இயல் ஆள் குவை ( Adaptive control system ) 

இயக்கு அறிகுறி துண்டுபடாமல் தொடர்ச்சியாகச் செயற் 
படும் ஆள்குவை தொடர் செய்தி ஆள் குவை எனப்படும் . 


இயக்கு அறிகுறி தொடர்ச்சி இல்லாமல் விட்டுவிட்டுச் 
செயற்படும் ஆள்குவை துண்டுச் செய்தி ஆள்குவை எனப் 
படும் . 

செயற்படு நேரம் , ஆகும் செலவு , திறன் இழப்பு போன்ற 
செயல் அளவைகள் ( performance index) மீச்சிறிய அளவுகளை 
அடையுமாறு சிறப்புற இயங்கும் ஆள்குவையே மீத்திறமை 
ஆள்குவை ஆகும் . 

லை 
2 


18 


நவீன ஆள் குவைகள் 


சிறிதும் தொடர்பு இல்லாப் பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலும் 
சிறப்புறச் செயல்படத் தன் உருவையே மாற்றிக் கொண்டு 
இயங்கும் திறமை உள்ள ஆள் குவையே மாற்று இயல் ஆள் 
குவை ஆகும் ... இவற்றின் விளக்கங்கள் விரிவு அஞ்சி விடுக்கப் 
படுகின் றன. 


1.2 ஆள்குவை உறுப்புகள் : 
1.2.1 உறுப்புகளின் வரையறையும் , வரிசையும் 
ஓர் ஆள் குவையின் 

உறுப்புகள் யாவும் சுழற் 
பீரங்கித் திருப்ப அடிமைக் குவையில் இருக்கக் காணலாம் . இவ் 
உறுப்புக்களின் பெயர்களையும் , அவற்றின் வேலைகளையும் சுருக்க 
மாக இங்குக் காண்போம் . 


முக்கிய 


1. வழுக்கணிப்பி ( Error detector ) 

உண்மையான ஈட்டத்தை அளந்து அதைத் தேவையான 
ஈட்டத்துடன் ஒப்பிட்டு , அவ்வேறுபாட்டிற்கு ஏற்ப ஒரு இயக்கு 
அறிகுறியைத் தோற்றுவிப்பது 

வழுக்கணிப்பி 

என்னும் 
உறுப்பு . 


மின் பிரித்தி இணை ( potentiometer pair ) , ஒத்தியங்கி இணை 
( synchro pair ) , கழிப்பல்லிணை ( differential gear ) இவை வழுக் 
கணிப்பிகளுக்கு எடுத்துக் காட்டுக்கள் . 


2. திறன் பெருக்கி ( Power amplifier ) 

வலிவு அற்ற இயக்கு அறிகுறிக்கு ( weak actuating signal) ஏற்ப 
ஒரு வொத்த வலிமை மிகு ஆள் அறிகுறி ஒன்றை ( strong control 
signal ) வெளி ஆற்றலைக் கொண்டு தோற்றுவிக்கும் உறுப்பே ‘ திறன் 
பெருக்கி ஆகும் . 

நேர்மின் ஆக்கி , ஆம்பிளிடைன் (amplidyna ) , காந்தப் 
பெருக்கி ( magnetic amplifier ) , நீர்மப் பெருக்கி ( hydraulic ampli 
fier ) என்பவை சில எடுத்துக் காட்டுக்கள் . 


3 . 


அடிமை இயக்கி (Servomotor ) 
திறன் பெருக்கியில் 

பெருக்கியில் இருந்து வரும் வலிமை மிகு ஆள் 
அறிகுறிக்கு ஏற்பக் கட்டுப்படு பகுதியை இயக்கும் உறுப்பு 
அடிமை இயக்கி எனப்படும் . 


நேர் மின் இயக்கி , மாறுமின் இயக்கி , நீர்ம இயக்கி , வளிம 
இயக்கி ( pneumatic motor ) இவை அடிமை இயக்கிகளாகப் பயன் 


படுகின் றன . 


ஆள் குவை அறிமுகம் 


19 


4. பின்னூட்டுக் கூறு ( Feedback element ) 

உண்மையான ஈட்டத்தைக் கணித்து , அதற்கு ஏற்ப , ( பொது 
வாக மின் இயல் ) அறிகுறி ஒன்றைத் தோற்றுவிப்பது பின் 
னூட்டுக் கூறு ஆகும் . 


வேக மின் ஆக்கி ( tachogenerator ) , மின் பிரித்தி ( potentio . 
meter ) , ஜைரோ ( gyro ) , போன்ற அறிகுறி மாற்றிகள் ( trans 
ducers ) பின்னூட்டுக் கூறுகளாக இயங்குகின்றன . 


மேற்கண்ட உறுப்புகளைத் தவிர , பல்லிணை ( gear ), ஈடு 
செய்வி ( compensator ) போன்ற பிற உறுப்புகளையும் ஆள்குவை 
களிற் காணலாம் . 


1.2.2 வழுக்கணிப்பிகள் ( Error Detectors ) : 


1. மின் பிரித்தி ( Potential divider ) 

கடத்தா உருளை ஒன்றின் மேல் உள்ள மின் தடைச் சுருளைத் 
தொட்டுக்கொண்டு ஒரு நழுவு இணைப்பு ( sliding contact ) 
நகர்கிறது . இதனால் சுருளின் ஒரு முனைக்கும் , நழுவு இணைப்புக் 
கும் இடையே உள்ள மின் தடை மாறுகிறது . 


சுருளின் இரு முனை களும் ஒரு மின் கலத்துடன் இணைக்கப் 
பட்டிருக்கின்றன . எனவே , நழுவு இணைப்பின் இடப்பெயர்ச்சிக்கு 
ஏற்ப , நழுவு இணைப்புக்கும் எதிர்மின் முனைக்கும் இடையில் 
உள்ள மின் அழுத்தம் மாறுகிறது . இதுவே மின் பிரித்தி 
ஒன்றின் அமைப்பாகும் . 


மின் பிரித்தி இயங்க ஒரு மின்கலம் அவசியம் . கொடுக்கப் 
படும் மின் ஆற்றல் வகையைப் பொறுத்து மின் பிரித்தியில் நழுவு 
இணைப்பின் பெயர்ச்சிக்கு ஏற்ப ஒரு நேர்மின் அழுத்தமோ , 
மாறுமின் அழுத்தமோ கிடைக்கிறது . 


ஒரே மாதிரியான இரு மின் பிரித்திகளுள் ஒன்று ஊட்டத் 
தண்டால் இயக்கப்படட்டும் ; 

மற்றொன்று ஈட்டத்தண்டால் 
இயக்கப்படட்டும் . பொதுவான எதிர்மின் முனையின் 

மின் 
அழுத்தம் சுழி என்க . 

அப்பொழுது முதல் நழுவு இணைப்பின் 
மின் அழுத்தம் ஊட்டத்திற்கும் , இரண்டாவது நழுவு இணைப்பின் 
மின் அழுத்தம் ஈட்டத்திற்கும் நேர் விகிதப் பொருத்தத்தில் 
இருக்கும் . 


20 


நவீன ஆள் குவைகள் 


இரு நழுவு இணைப்புகளுக்கு இடையுள்ள மின் அழுத்த 
வேறுபாடு , ஊட்டத்திற்கும் ஈட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு 
அல்லது வழுவிற்கு நேர் விகிதப் பொருத்தம் உடையதாக 
இருக்கும் . இவ்வாறு மின் பிரித்தி இணை , வழுக்கணிப்பி யாக 
இயங்குகிறது . [ படம் 1.15 ] 


ei 


e 


படம் 1.15 மின் பிரித்தி வழுக்கணிப்பி 
Gi : ஊட்டத் திருப்பம் 
9o : ஈட்டத் திருப்பம் Kp ( li - 00) 
Kp : வழுக்கணிப்பி மாறிலி 
e : வழுக்கணிப்பி ஈட்டம் 


e = 


2. ஒத்தியங்கி ( Synchro ) 

இது ஒரு மாறுமின் பொறி ( AC machine ) . அமைப்பில் முப் 
பருவத் தூண்டுமின் இயக்கியை (three phase induction motor ) 
ஒத்தது . வெளிமின் ஆற்றலின் உதவியால் , தன் தண்டின் ( shaft ) 
திருப்பத்திற்கு ஏற்ப ஒரு மாறுமின் அழுத்தத்தைத் தோற்று 
விப்பது . 


இதில் ஒரு நிலைப்பகுதியும் , ஒரு சுழற்பகுதியும் உள்ளன . 
சுழற் பகுதியில் ஒரு - பருவச் சுற்றும் ( single - phase winding ) 
நிலைப் பகுதியில் மூன்று ஒரு - பருவச் சுற்றுகளும் (three single 
phase windings ) உள்ளன . 


ஒத்தியங்கியின் 


சுழற்பகுதியின் அமைப்பிற்கு ஏற்ப , 
பெயரும் செயலும் மாறுபடுகின்றன : 


‘ டம்பெல் ( dumb bell ) அமைப்பினது ஒத்தியங்கு ஆக்கி 

( synchro generator ) 
குடை (umbrella ) வடிவினது 

ஒத்தியங்கு 

மாற்றி 
(( synchro transformer ) 


ஆள் குவை அறிமுகம் 


21 


. 


* உருளை (cylinder) உருவினது ஒத்தியங்கு இயக்கி 

(synchro motor ) 
ஓர் ஒத்தியங்கு ஆக்கியும் , ஒத்தியங்கு மாற்றியும் இணைந்து 
வழுக்கணிப்பியாக இயங்குகின்றன . ஆக்கியின் நிலைச்சுருள் 
களும் மாற்றியின் நிலைச் சுருள்களும் வெளிமுனைகளில் மின் 
கடத்திகளால் இணைக்கப் பட்டுள்ளன . உள் முனைகள் இரு 
கூட்டுப் புள்ளிகளாக ( star points ) இணைக்கப் 

பட்டுள்ளன . 
( படம் 1.16 ] 

ஆக்கியின் சுழற்சுருள் ( rotor winding ) செங்குத்தாகவும் , 
மாற்றியின் சுழற் சுருள் கிடைமட்டமாகவும் இருக்கின்றன என்க . 
ஆக்கியின் சுழற்சுருள் ஒரு மாறுமின் வழங்கி ( AC source ) 
இணைக்கப்பட்டு இருக்கட்டும் . இப்போது மாற்றியின் சுழற் 
சுருளில் மின் அழுத்தம் சுழியாக ( zero ) இருக்கும் . இதுவே சுழி 
நிலை ( zero position ) எனப்படும் . 

ஆக்கி , மாற்றி இவற்றின் சுழற்பகுதிகளை அவற்றின் சுழி 
நிலைகளில் இருந்து ஒரே திசையில் திருப்பினால் , திருப்பக்கோண 
வேறுபாட்டிற்கு ஏற்ப , மாற்றியின் சுழற்சுருளில் ஒரு மின் 
அழுத்தம் தோன்றுகிறது . 


et 


1 


2 


e 


8 . 


படம் 1.16 ஒத்தியங்கு வழுக்கணிப்பி 
1. ஒத்தியங்கு ஆக்கி e : வழுக்கணிப்பி ஈட்டம் 
2. ஒத்தியங்கு மாற்றி Ks : வழுக்கணிப்பி மாறிலி 
Gi ஊட்டத் திருப்பம் 

Ks ( ai - 60 ) 
Go ஈட்டத் திருப்பம் 


e - 


1.2.3 திறன் பெருக்கிகள் : ( Power Amplifiers ) 
1. நேர் மின் ஆக்கி ( DC generator ) 

காந்தப் புலத்தில் ( magnetic field ) மின் கடத்திகள் சுழலும் 
போது அவற்றில் மின் அழுத்தம் தோன்றுகிறது . காந்தப் 
புலத்தின் வலிமையும் , கடத்திகளின் சுழல் வேகமும் உயர , மின் 
அழுத்தமும் அதிகமாகும் . இது ஃபாரடேயின் விதி (Faraday s 
law ) . 


22 


நவீன ஆள் குவைகள் 


நேர்மின் ஆக்கியில் மின் காந்தச் சுருளுக்குச் செலுத்தப் 
படும் மின்னோட்டம் காந்தப்புலத்தை உண்டாக்குகிறது . மின் 
கடத்திகள் பதிக்கப்பெற்ற மின்னகம் ( arniature ) ஒரு முதல் 
இயக்கியால் ( prime mover ) கழற்றப்படுகிறது . 

மின்னகக் 
கடத்திகளில் தோன்றும் மின் அழுத்தம் , இரு தொடுவைகளின் 
( brushes ) வழி வெளி வருகிறது . [ படம் 1.17 ] 


I 


Ral 


EEs R1 


2 


3 . 


V 


வ 


படம் 1.17 நேர்மின் ஆக்கி 
1 , காந்தச் சுருள் Ef : காந்தச் சுருள் மின் அழுத்தம் 
2. மின் அகம் 

0 : முதல் இயக்கியின் சுழல் வேகம் 
3. மின் சுமை 

V : ஈட்ட மின் அழுத்தம் 
Eg Kg If 
Eg = V + laRa 


H 


... 


வழக்கமான குறியீடுகளைக் கொண்டு பின் வரும் உறவுகளை 
(relations ) எழுதலாம் . 

1.1 
Egα φω 
மேலும் ந T If { நேர் உறவு ) 
சுழல் வேகம் மாறாதது , என்க . 

1.2 
எனவே , ES 

Kg I 


- 


... 


... 


மின் சுமையும் இருக்கையில் 

V -- Eg - RaI . 


1.3 


- . 


... 


காந்தச் சுருள் மின் அழுத்தம் 

RI 


Ef 


... 


- 


வை யாவும் கடை நிலை உறவுகள் ( steady state relations). 

ஒரு நேர் மின் ஆக்கியில் 
E = 200 V ; IF = 0.5 A ; V = 200 V ; I = 40 A என்க . 


ஆள் குவை அறிமுகம் 


23 


அப்பொழுது , திறன் ஊட்டம் Er I [ == 200 x 0.5 = 100 W 
திறன் ஈட்டம் VIA = 200 X 40 = 8000 W 

திறன் ஈட்டம் 8000 
திறன் பெருக்கம் 

= 80 
திறன் ஊட்டம் 

100 


= 


- 


2. ஆம்பிளிடைன் ( Amplidype ) 

* ஆம்பிளிடைன் ஒரு சிறப்பு நேர்மின் ஆக்கி ஆகும் . இதை 
இரண்டு அடுக்கு நேர்மின் ஆக்கி ( two - stage DC generator ) 
எனலாம் . சுழலும் திறன் பெருக்கிகளில் ( rotating amplifiers ) 
தலையாயது 

சிறப்புகள் : ( 1 ) 

( 1 ) பெருமளவு திறன் 
பெருக்கம் ( 2 ) மிக அதிக விளைவு வேகம் ( speed of response ). 


ஆம்பிளிடைனில் நேர்மின் ஆக்கியைப் போன்றே காந்தச் 
சுருளும் , மின்ன கமும் உள்ளன . காந்தச் சுருளில் ஆள் சுருள் 
( control winding ) என்றும் , பின்னூட்டுச் சுருள் (feedback winding ) 
என்றும் இரு பகுதிகள் உள்ளன . மின்னகத்தில் கிடை அச்சுச் 
சுருள் ( direct axis winding ) , நிலை அச்சுச்சுருள் ( quadrature axis 
winding ) என இரண்டு மின் சுருள்கள் இருக்கின்றன . இவற்றின் 
முனைகள் முறையே கிடையச்சுத் தொடுவைகள் ( direct axis 
brushes ), நிலையச்சுத் தொடுவைகள் ( quadrature axis brushes ) 
இவற்றின் வழி வெளி வருகின்றன . 


நிலையச்சுத் தொடுவைகள் மின் கடத்தியால் 

குறுக்கே 
இணைக்கப் பட்டிருக்கின்றன ( short circuited ) . ஈட்ட மின் 
அழுத்தம் கிடை அச்சுத் தொடுவைகளின் இடையே கிடைக்கிறது . 
ஈடுசெய் சுருள் ஒன்று ( compensating winding ) கிடை அச்சுச் 
சுருளுடன் தொடர் இணைப்புண்டு இருக்கிறது . [ படம் 1.18 ] 

ஆம்பிளிடைனின் மின்னகத் தண்டு ( armature shaft ) சீரான 
வேகத்தில் முதல் இயக்கி ஒன்றால் சுழற்றப்படுகிறது என்க . 
ஆள் சுருளுக்கு ஒரு சிறிய மின் அழுத்தம் தரப்படுகிறது . இதுவே 
ஊட்ட அறிகுறி ஆகும் . இம்மின் அழுத்தத்தால் ஏற்படும் மின் 
ஓட்டம் வலிமை குறைந்த ஒரு மின் காந்தப் புலத்தைத் தோற்று 
விக்கிறது . இதனால் நிலையச்சுச் சுருளில் சிறிய மின் அழுத்தம் 
தூண்டப்படுகிறது . குறுக்கு இணைப்பால் இது அதிக மின்னோட் 
டத்தைச் சுருளில் உண்டாக்குகிறது . இதன் விளைவாகப் பலத்த 
காந்தப் புலம் ஒன்று தோன்றுகிறது . இது கிடையச்சுச் சுருளில் 
மிகப் பெரியதொரு மின் அழுத்தத்தை விளைவிக்கிறது . ஈடுசெய் 
சுருளால் தான்றும் காந்தப் புலம் மின்னக எதிர் வினையை 
( armature reaction ) ஈடு செய்கிறது . 


24 


நவீன ஆள் குவைகள் 


4 


1 . 


2 
pan 


3 


ம3 


Ya 


V 


V 


படம் 1.18 ஆம்பிளிடைன் 
1. ஆள் சுருள் 

ல : முதல் இயக்கியின் சுழல் வேகம் 
2. பின் ஊட்டுச் சுருள் 

Ve : 

ஆள் சுருள் மின் அழுத்தம் 
3. கிடை அச்சுத் தொடுவை Vf : பின்ஊட்டு மின் அழுத்தம் 
4. நிலை அச்சுத் தொடுவை V : ஈட்ட மின் அழுத்தம் 
5. ஈடுசெய் சுருள் 


3. நீர்மத் திறன் பெருக்கி (Hydraulic amplifier ) 

மிகை அழுத்த நீர்ம ஆற்றலால் இயங்கும் நீர்மத் திறன் 
பெருக்கி , சிறிய திறனைக் கொண்டு பெரும் சுமைகளையும் நகர்த்த 
உதவுகிறது . 


இதில் ஓரதர் உருளை ( valve cylinder ) , திறன் உருளை ( power 
cylinder ) என இரு பகுதிகள் இருக்கின்றன . அவை இரு இணைப்புக் 
குழாய்களால் தொடர்பு கொண்டு இருக்கின் றன. ஓரதர் உருளை 
யில் மேலும் மூன்று துளைகள் உள்ளன . மையத் துளையின் வழி 
மிகை அழுத்த நீர்மம் உள் வருகிறது ; ஓரத் துளைகளின் வழி 


வெளிச் செல்கிறது . 


ஓரதர்த் தண்டில் உள்ள இரு வில்லைகள் . திறன் உருளைக்குச் 
செல்லும் வழிகளை அடைத்துள் ளன . 

திறன் உருளையில் உள்ள 
இயக்கு வில்லைத்தண்டு ( power piston red ) சுமையுடன் ( load ) 
இணைக்கப்பட்டிருக்கிறது . ( படம் 1.19 ) 

2 
2 * 

1. ஊட்டம் 
13 

2. மிகை அழுத்த 

நீர்மம் 
4 

3. ஓரதர் உருளை 
5 4. திறன் உருளை 


5 . 


சுமை 


படம் 1.19 நீர்மத் திறன் பெருக்கி 


ஆள் குவை அறிமுகம் 


25 


ஓரதர்த் தண்டை (valve spindle ) முன் நோக்கி நகர்த்தினால் , 
ஓரதர் உருளையின் நடுப்பகுதியில் அடைந்துள்ள மிகை அழுத்த 
நீர்மம் வலது துளையின் வழியாகத் திறன் உருளைக்குள் நுழைந்து . 
இயக்க வில்லையைப் பின் நோக்கித் தள்ளுகிறது . சுமையும் 
அதனுடன் பின் நகர்கிறது . 


பெரும் சுமையை நகர்த்துவது மிகை அழுத்த நீர்ம ஆற்றலே . 
ஓர தரைக் கொண்டு இவ் ஆற்றலைக் கட்டுப்படுத்துகிறோம் . ஓர 
தரை நகர்த்தும் சிறிய திறனைக் கொண்டு . வேற்றுச் சக்தியின் 
உதவியால் , பெரும் சுமையை நகர்த்தத் தேவையான பெருமளவு 
திறனை ஈட்டமாகப் பெறுவதால் , இது நீர்மத் திறன் பெருக்கி 
என அழைக்கப்படுகிறது . 


குறிப்பு : மேலே விளக்கப்பட்ட நீர்மத் திறன் பெருக்கியை 
நீர்ம இயல் அடிமை இயக்கியாகவும் ( hydraulic servomotor ) 
கொள்ளலாம் . 


1.2.4 அடிமை இயக்கிகள் ( Servomotors ) 
1. நேர்மின் இயக்கி ( DC motor ) 

அமைப்பில் நேர் மின் ஆக்கியை ஒத்தது நேர்மின் இயக்கி . 
மின்னகச் சுருளுக்கும் , காந்தச் சுருளுக்கும் நேர்மின் அழுத் 
தத்தைக் கொடுத்தால் , இரு காந்தப் புலங்கள் தோன்றுகின்றன . 
இவற்றின் எதிர் வினையால் ( mutual reaction ) விளையும் திருப்பு 
விசை (torque ), மின்னகத் தண்டைச் சுழற்றுகிறது . 


காந்தச் சுருள் மின்னோட்டம் , மின்னகச் சுருள் மின்னோட்டம் 
இவற்றின் அளவிற்கு ஏற்பத் திருப்புவிசை மாறுகிறது . எனவே , 
இவ் இரு மின்னோட்டங்களுள் ஒன்றை மட்டும் மாற்றித் திருப்பு 
விசையையும் ( torque ) , சுழல் வேகத்தையும் (rotational speed ) 
கட்டுப்படுத்தலாம் . 


1.5 


... 


... 


திருப்புவிசை உறவுகள் : Tolla 


1.6 


.. 


... 


பின் அழுத்தம் Eb / pa 
- மாறிலி எனில் , Eb = K a 


... 


.... 


... 


1.7 


... 


ஊட்டமின் அழுத்தம் | V == E6 + R , 1 . 


... 


1.8 


... 


... 


மின்னகக் கட்டுப்பாட்டு இயக்கி ( Armature controlled motor ) : 
இதில் காந்தச்சுருள் மின்னோட்டம் 

மாறாது 

வைக்கப்படும் . 


26 


நவீன ஆள் குவைகள் 


மின் 


எனவே , திருப்புவிசையும் வேகமும் மின்னகச்சுருள் 
னோட்டத்தைப் பொறுத்து மாறும் . ( படம் 1.20 ] 


1 


காந்தப் புலக் கட்டுப்பாட்டு இயக்கி ( field controlled motor ) : 
இதில் மின்னகச்சுருள் மின்னோட்டம் மாறாது வைக்கப்படும் , 
எனவே , திருப்புவிசையும் வேகமும் காந்தச்சுருள் மின்னோட்டத் 
தைப் பொறுத்து மாறும் ( படம் 1.21 ) . . 


2 


Ia 


Lecet 


1000 


I. 
E 


2 


3 


Ea 


1 


3 . 


படம் 1.20 மின்னகக் கட்டுப் 
பாட்டு 

யக்கி 


படம் 1.21 காந்தப் புலக் 
கட்டுப்பாட்டு இயக்கி 


1 , மின்னகம் 

Fa : ஊட்டம் 
2. காந்தச் சுருள் 
8 . 
சுமை 

If : மாறா மின் ஓட்டம் 


o : ஈட்டம் 


1. காந்தச் சுருள் Er : ஊட்டம் 
2. மின் அகம் 

o : ஈட்டம் 
3. சுமை 

Ia : மாறா மின் 

ஓட்டம் 


2. மாறுமின் அடிமை இயக்கி ( AC servo motor ) 

இருபருவத் தூண்டு மின் இயக்கியே (Two phase induction 
motor ) ‘மாறுமின் அடிமை 

இயக்கி யாகப் ( AC servomotor ) 
பயன்படுத்தப் படுகிறது . 

இதன் நிலைப் பகுதியில் ( stator) , ஆதாரச் சுருள் ( reference 
winding ) , ஆள் சுருள் ( control winding) என இரு மின்சுருள்கள் 
ஒன்றற்கொன்று 90 பாகையில் அமைக்கப்பட்டுள்ளன . ( படம் 
1.22 ) . 

சுழற்பகுதி , உருளை ( cylinder ) , அணிற் கூண்டு (squirrel 
cage ) , இழுவைக் குப்பி ( drag cup ) இவற்றுள் ஏதாவது ஒரு 
வடிவினது . 


90 பாகைப் பருவ வேறுபாடு உடைய இரு மாறுமின் அழுத் 
தங்களை ஆள் சுருளுக்கும் , ஆதாரச் சுருளுக்கும் செலுத்தினால் , 
ஒரு சுழற் காந்தப் புலம் ( rotating magnetic field ) உண்டாகி 
அதனால் திருப்பு விசைத் திறன் ( torquc ) ஏற்படுகிறது . சுழற் 
பகுதியின் தண்டும் சுழல்கிறது . 


ஆள் குவை அறிமுகம் 


27 


ஆதாரச் சுருளின் மாறுமின் அழுத்த வீச்சை ( amplitude ) 
மாறாது இருக்கச் செய்தால் , இயக்கியின் திருப்புவிசையும் 
வேகமும் ஆள்சுருளின் மின் அழுத்த வீச்சைப் பொறுத்து மாறு 

ஏதாவது ஒரு சுருளின் மின் அழுத்தப் பருவக 
கோணத்தை 180 ° மாற்றினால் , சுழல் திசையும் மாறும் . 


கின்றன . 


Er 


L2 


E. 18 


3 


4 


படம் 1.22 மாறுமின் அடிமை இயக்கி 
1 , ஆள் சுருள் 

3. சுழற் பகுதி 
2. ஆதாரச் சுருள் 4 . 

0 : சுழல் வேகம் 


சுமை 


1.2.5 பின்னூட்டுக்கூறும் , பிறவும் : ( Feedback element & 

others) 
1 . வேகமின் ஆக்கி ( Tachogenerator ) 

தண்டின் சுழல் வேகத்திற்கு ஏற்ப ஒரு மின் அழுத்தத்தைத் 
தோற்றுவிக்கும் சிறியதொரு மின் ஆக்கியே வேகமின் ஆக்கி 
எனப்படும் . இது நேர்வேக மின் ஆக்கி , மாறுவேக மின்னாக்கி 
என இருவகைப்படும் . 

நேர்வேக மின் ஆக்கி ( DC Tachogenerator ) : இது ஒரு சிறிய , 
நிலைக் காந்தப் புல ( permanent magnetic field ) நேர்மின் ஆக்கி 
ஆகும் . காந்தத் தாரை ( magnetic flux ) மாறாது இருப்பதால் , 
மின்னக மின் அழுத்தம் . சுழல் வேகத்திற்கு நேர்ப் பொருத்தம் 
உடையதாக இருக்கிறது . 


மாறுவேக மின் ஆக்கி ( AC Tachogenerator ) : மாறுமின் 
அடிமை இயக்கியின் அமைப்பை உடைய இம் மின் ஆக்கியில் 
சுழற்பகுதி இழுவைக்குப்பி ( drag cup ) வகையினது . இதன் 
ஆதாரச் சுருளுக்கு ஒரு மாறுமின் அழுத்தத்தைக் கொடுத்து 
விட்டு , தண்டைச் சுழற்றினால் , சுழல் வேகத்திற்கு ஏற்ப , ஆள் 
சுருளில் ஒரு மாறுமின் அழுத்தம் தோன்றுகிறது . 


2. ஜைரோ ( Gyro ) : அதி வேகமாகச் சுழலும் கனமான ஆழி 
( wheel ) ஒன்றை , எத்திசையிலும் தடை இன்றித் திருப்புமாறு 


28 


நவீன ஆள் குவைகள் 


தாங்கிச் சட்டங்களின் கூட்டில் (frame work of girdels ) அமைத் 
திருப்பது ஜைரோ என்னும் கருவியாகும் . ( படம் 1.23 ) 


-- 


படம் 1.23 << 

ஜைரோ ( Gyr :) ) 


பொதுவாக விண்கலங்களின் இயக்கங்கள் , விரும்பும் அளவு 
களில் இருந்து எவ்வளவு மாறுகின்றன என்று கணிக்க ஜைரோ 
உதவுகிறது . 


பயன்படுகின்றன . 


3. பல்லிணை ( Gear ) : பல்லிணைகள் பொதுவாக வேகத்தைக் 
குறைக்கவும் , திருப்பு விசையைப் பெருக்கவும் , திசை மாற்றவும் 

பல்லிணைகளில் திருப்புவிசை 

திருப்புவிசை T , சுழல் 
வேகம் வ , திருப்பம் , பற்களின் எண்ணிக்கை N என்க . படத்திற் 
[ படம் 1.24 ) காணும் ஆழி 1 , ஆழி 2 இவற்றின் செயல் உறவு 
வருமாறு : 

T , T , : திருப்பு விசை 
N | N பற்களிள் எண்ணிக்கை 

91.02 : திருப்பம் 
T , 

9 , N , 

1.9 
T , 9 N 
N2 


1 


TI 


= 


... 


T , 01 


- 


T , 2 


எனவே , வேகம் குறை 

குறைய திருப்புவிசை 
T3 , 6 , அதிகமாகிறது . 

4. ஈடு செய்வி ( Compen - 
படம் 1.24 பல் இணை 

sator ) : ஊட்டத்திற்கும் , 


ஆள் குவை அறிமுகம் 


29 


ஈட்டத்திற்கும் உள்ள பெருக்கல் உறவு எண்ணையோ , காலத் 
தாழ்வையோ, பருவப் பெயர்ச்சியையோ தக்கவாறு ஏற்றவும் 
குறைக்கவும் வழிசெய்வது ஈடுசெய்வி . 

மின் இயல் , 
பாய்ம இயல் போன்ற பல்வகை இயல்களிலும் உண்டு . மின் 
வலைகள் , ஈடு செய்விகளாகப் பெரும் அளவில் பயன்படுகின்றன . 


1.3 ஆள்குவை ஆய்வு ( Control System analysis ) 
1.3.1 ஆய்வுக்கு அறிமுகம் : 

மீண்டும் சுழற்பீரங்கித் திருப்ப ஆள் குவையையே எடுத்துக் 
காட்டாகக் கொள்வோம் . ( பகுதி 1.1.1 ) . இத்தகைய ஆள் 
குவை ஒன்றை ஆக்குவது ( design ) நமது குறிக்கோள் . 


பீரங்கி மேடை , பல்லிணை , மின் இயக்கி , மின் ஆக்கி , மின் 
பிரித்திகள் இவை உள்ளன எனில் , திறன் தேவைக்கு ஏற்ப இவ் 
உறுப்புகளைத் தேர்ந்தெடுத்து , அவற்றைச் சீராக இணைத்து . 
ஆள் குவையாக்கி , அது திறம்பட 

அது திறம்பட இயங்குகின்றதா 
சோதனை செய்து . தேவையான மாற்றங்களைப் புகுத்தலாம் . 
இதற்குப் பணமும் , காலமும் அதிகம் செலவாகும் . இது பிழைத் 
திருத்தல் ( trial & error ) முறை ஆகும் . 


என்று 


இரண்டாவது முறையில் , ஒவ்வொரு உறுப்பின் செயலையும் 
கணிதச் சமன்பாடு ஒன்றால் குறித்து , ஏற்றவாறு அவற்றை 
இணைத்து ஆள் குவையின் முழுச் செயற் சமன்பாட்டை ( overall 
performance equation ) எழுதி , அதைத் தீர்ப்பதன் வழி , ஆள் குவை 
எவ்வாறு இயங்கும் என அறியலாம் . 

பிறகு தேவையான 
மாற்றங்களைக் கணிதச் சமன்பாட்டிலேயே செய்து , அவற்றின் 
விளைவைச் சரி பார்த்தபின் தக்க உறுப்புகளை இணைத்து ஆள் 
குவையை உருவாக்கலாம் . 

இதுவே பகுப்பாய்வு ( analysis) 
முறையாகும் . 

இதில் இருந்து பகுப்பாய்வின் சிறப்பையும் , அவசியத்தையும் 
ணரலாம் . 

கொடுக்கப்படும் குவையைப் பகுதி பகுதியாகப் 
பிரித்து அதன் செயல் முறையை அறிவதே பகுப்பாய்வு . 


பகுப்பாய்வு முறையின் பல படிகளை இந்நூல் முழுதும் 
பரக்கக் காணலாம் . அறிகுறிகளை அறிதல் , உருவியல் மாதிரிகளை 
வரைதல் , பொறி இயற் புனைவுகளைக் கொள்ளல் , அவற்றின் வழி 
செயற் சமன்பாடுகளை எழுதல் , அச்சமன்பாடுகளைத் தீர்த்தல் , 
தீர்வுகளின் வாயிலாக ஆய்குவைகளின் செயற்பாட்டை அறிதல் 
ஆகிய இப்படிகளை ஒன்றன் பின் ஒன்றாகக் காண்போம் . 


30 


நவீன ஆள் குவைகள் 


1.2 அறிகுறிகள் ( Signals ) 

சுழற் பீரங்கித் திருப்ப ஆள் குவை எவ்வகை ஊட்ட அறிகுறி 
களைத் தொடர்ந்து , செயற்படவேண்டும் ? 


மாற்றார் விமானம் ஒன்றைப் பார்வையில் பற்ற , திடீரென்று 
தொலை நோக்கியைத் திருப்பவேண்டி வரும் . இதை ஆள்குவை 
ஒரு படி ஊட்டமாகக் ( step input ) காண்கிறது . ஏனெனில் தொலை 
நோக்கியின் திருப்பக் கோணத்தை ( 0 ; ) , காலத்தின் ( t ) சார்பாக 
வரைந்தால் படிக்கட்டுப் படி போன்ற உருவைப் பெறுகிறது . 
( படம் 1.25 ) . 


8 


t 


t 


படம் 1 , 25 படி ஊட்டம் 


படம் 1.28 நேர் வளர் ஊட்டம் 


9 : திருப்பம் 
t : நேரம் 
ai : மாறா ஊட்டத் திருப்பம் 


9 : திருப்பம் 
t : நேரம் 


விமானத்தைப் பார்வையில் பற்றிய பின்னும் . அதன் 
இயக்கத்தைத் தொடர்ந்து தொலை நோக்கியையும் திருப்பிக் 
கொண்டே இருந்தால் தான் , பீரங்கியால் தக்க சமயத்தில் சுட 
இயலும் . இதை ஒரு வேக ஊட்டம் அல்லது நேர்வளர் ஊட்ட 
மாக (ramp input ) ஆள் குவை காண்கிறது . (படம் 1.26 ] 

பீரங்கியின் குறியில் இருந்து தப்ப , விமானம் அங்கும் இங்கு 
மாக வளை பாதையில் செல்கையில் , அதற்கு ஏற்பத் தொலை 
நோக்கியும் இடமும் வலமுமாகத் திரும்பிக்கொண்டே இருந் 
தால் குறிபார்க்க இயலும் . இது ஓர் அலைவு ஊட்டமாகப் 
( oscillatory input ) பார்க்கப் படுகிறது ( படம் 1.27 ) . 


ஆள் குவை அறிமுகம் 


31 


4 


படம் 1.27 அலைவு ஊட்டம் 


0 : திருப்பம் 


t : நேரம் 


இவ்வாறு பலவகை ஊட்டங்களுக்கும் , ஆள்குவை நல்லமுறை 
யில் செயற்பட வேண்டும் . இதுபோல் இன்னும் சில அறிகுறிகளை 
யும் அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் . 


1.3.3 உருவியல் மாதிரிகள் : ( Physical models ) 

விரும்பும் ஆள் குவையின் அமைப்பை அறிந்து , கூடியவரை 
யில் அது போலவே இயங்கும் ஒரு எளிய உருவியல் மாதிரியை 
நிறுவுதல் பகுப்பாய்விற்குப் பெரிதும் துணை புரியும் . 


. 


இரு எடுத்துக் காட்டுகளைக் கீழே காண்க . ( படம் 1.28 , 
படம் 1.29 ) . இரண்டாவது , முன்கண்ட அலைவாங்கித் திருப்ப 
ஆள் குவையின் ( படம் 1.13 ) மாதிரி . 


31 


2 


3 


2 


M 


K 


- 


B 


படம் 1,28 கப்பல் தளத்தில் விமானத்தை இறக்கி நிறுத்தல் 


1 . மணல் மூட்டை 
2. கயிறு 

விமானம் 
4. கப்பல் தளம் 


M2 : மணல் மூட்டை ( பொருண்மை ) 
K ; கயிறு 

( மீள்விசை ) 
M : விமானம் ( பொருண்மை ) 
B : கப்பல் தள உராய்தடை 


32 


நவீன ஆள் குவைகள் 


W 


2 


5 


3 


4 


படம் 1.29 அலைவாங்கித் திருப்ப ஆள்குவை - மாதிரி 
1. மின் ஆக்கி 

4. வேக மின் ஆக்கி 
2. மின் இயக்கி 5. பல் இணைத் தொடர் 
3 . 


சுமை 


முதற் படத்தில் ( படம் 1.23 ) விமானம் தாங்கிக் கப்பல் 
களில் , இறங்கிவரும் விமானங்களை விரைவில் நிறுத்த உதவும் 
பழைய முறை ஒன்று காட்டப்பட்டுள்ளது . விமானத்தில் உள்ள 
ஒரு கொக்கி , மணல் மூட்டையைக் கட்டியுள்ள கயிற்றில் மாட்டிக் 
கொண்டு அதையும் இழுத்துச் செல்லும் . இதனால் வேகம் விரை 
வில் குறைந்து விமானம் தளத்தில் நிற்கும் . 


இதன் உருவியல் மாதிரியில் , தடையிலா உருளைகளின் மேல் 
நகரும் ஒரு பொருண்மைக் கூறாக ( M , ) விமானமும் , தளத்தில் 
உராய்ந்து செல்லும் மற்றொரு பொருண்மைக் கூறாக ( M , ) மணல் 
மூட்டையும் காட்டப் பட்டுள்ளன . இணைப்புக்கயிறு மீள் சக்தி 
உடைய ஒரு சுருள் வில்லாகக் காணப்படுகிறது . முன் தள்ளியின் 
(propeller ) உந்து விசை ஒன்றே இவ் இயந்திரக் குவையில் உள்ள 
ஒரே மாறியாகக் கொள்ளப்படுகிறது . எதிர்க் காற்று விசை 
போன்ற இடர் ஊட்டங்கள் விடப்பட்டுள்ளன . இதனால் ஆய்வு 


எளிதாகிறது . 


இரண்டாம் படத்தில் ( படம் 1.29 ] அலைவாங்கியும் அதன் 
மேடையும் ஒரு உராய் தடையுடன் சுழலும் நிலைமத் திருப்பு 
விசைக் கூறாகக் காட்டப்பட்டுள்ளன . மற்றும் பிரித்தி . நேர்மின் 
ஆக்கி , இயக்கி , வேகமின் ஆக்கி இவைகளும் எளிமையாகக் 
காட்டப்பட்டுள் ளன . 


13. பொறி இயல் எளி புனைவுகள் : (Engineering approxi 
mations ) 

ஆழ்ந்த பொறி இயல் அநுபவ வாயிலாக ஏற்கப்படும் சில 
தற் புனைவுகளும் . தோராய மதிப்புக்களும் ஆள்குவைப் பகுப் 
பாய்வைப் பெரிதும் எளிமைப்படுத்துகின்றன . 


ஆள் தவை அறிமுகம் 


33 


இவற்றுள் ஒன்றிரண்டை முன்பகுதியில் உருவியல் 
மாதிரியை வரையும் பொழுது கண்டோம் . இங்கு 

பயனுடை 
எளி புனைவுகள் ( useful approximations ) அனைத்தையும் வரிசைப் 
படுத்தி அவற்றின் இயல்புகளை விளக்குவோம் . 


1. சிறிய விளைவுகளை விடுத்தல் ( Neglecting small effects ) 

எந்த தடைக் கூறிலும் , சிறிது தூண்டற் பண்பும் ( inductance 
effect) இருக்கும் . மின் தேக்கியில் சிறிது தடையும் இருக்கும் . 
எந்த மின் காந்த உறுப்பிலும் பூமியின் காந்தப் புலம் சிறிய எதிர் 
வினை புரியும் . இது போன்று இன்னும் பல சிறிய விளைவுகள் 
பொறி இயல் துறையெங்கும் பரந்துள்ளன . இவைகளை விட்டு 
விடுவதன் 

வழி சிக்கலான செயற்சமன்பாடுகள் எளிமை . 
ஆகின்றன . 
2. படர் இயல்பைக் குவி இயல்பாய்க் கொள்ளல் ( Replacing distri 
buted characteristics by lumped characteristics ) 

மின் செலுத்திக் கம்பிகளில் (transmission lines ) மின் தடை , 
தூண்டம் , தேக்கம் இவை பரவலாக 

இருக்கின்றன . 

இவை 
நடுவிலோ , ஓரங்களிலோ குவிந்து இருப்பதாகக் கொள்ளப்படு 


கின் றன . 


கப்பல்களில் , நீராவிச் சுழலியில் இருந்து திருப்பு விசை ஒரு 
நீண்ட தண்டின் வழியாக முன் தள்ளிக்குச் செலுத்தப்படுகிறது . 
இவ் அமைப்பில் பரவியுள்ள உராய் தடை , முறுக்கம் , நிலைமத் 
திருப்பு விசை இவை குவி கூறுகளாக (lumped elements ) எடுத்துக் 
கொள்ளப் படுகின்றன . இதைப் படம் 1.30 - இல் காணலாம் . 


2 


3 


KI 


J.B 


K 


J 


படம் 1.30 கப்பலின் முன் தள்ளி இயக்கம் - 

உண்மை உருவும் , குவி உ ருவும் 
1. நீராவிச் சுழலி T : திருப்பு விசை 
2. தண்டு 

K : முறுக்கம் 
3. முன் தள்ளி 

J : நிலைமத் திருப்பு விதை 
B : உராய் தடை 


3 


34 


நவீன ஆள்குவைகள் 


இவ்வாறு படர் இயல்பைக் குவி இயல்பாய்க் கொள்வதால் 
செயற் சமன்பாடுகள் பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகளாக 
( partial differential equations ) இராமல் எளிய வகைக்கெழுச் 
சமன்பாடுகளாக ( ordinary differential equations ) இருக்கும் 
எனவே தீர்வு எளிதாகும் . 
3 , நேர் உறவு ( Linearity ) 

உருவியல் உலகில் ( physical world ) எச்செயலிலும் நேர் 
உறவைக் காணல் அரிது . இருப்பினும் பல இடங்களில் , ( தடைக் 
கூறில் மின் அழுத்தத்தால் தோன்றும் மின்னோட்டம் , இயந்திர 
இயக்கத்தில் விசைக்கு ஏற்ப மாறும் முடுக்கம் , அனைய பிற ) 
நேர் உறவைத் தற்புனை வாகக் கொள்வதால் , விளைவுகள் அதிகம் 
மாறுவது இல்லை ; தவிர ஆய்வும் எளிதாகிறது . இவ் எளிமைப் 
படி ( simplification step ) , நேர் உறவு வகைக்கெழுச் சமன்பாடு 
களைத் ( linear differential equations ) தருகிறது . 
4. மாறிலா அளவைகள் ( Constant parameters ) 

மின் தடை , உராய்வு , பொருண்மை இவை போன்ற அளவை 
கள் காலத்தால் மாறுவன என்றால் செயற்சமன்பாடுகளைத் 
தீர்த்தல் எளிதல்ல . மின் குவைகளின் செயல்புரி நேரம் அதிக 
மானால் சூடேறும் ; அதனால் மின் தடை கூடும் . படம் 1.28 -ல் 
காட்டப்பட்டுள்ள இயந்திரக் குவையில் எரிபொருளின் அளவு 
குறையக் குறைய விமானத்தின் எடையும் ( M , ) குறையும் . 

இம் மாற்றங்களை விடுத்து , தடை . பொருண்மை போன்ற 
அளவைகளை மாறிலிகளாகக் ( constants ) கொண்டால் , செயற் 
சமன்பாட்டின் உறுப்புக் கெழுக்களும் மாறிலிகளாக இருக்கும் . 
இதனால் தீர்வு காணல் எளிதாகும் . 
5. நிச்சயமின்மை , இடரொலி இவற்றை விடுத்தல் ( Neglecting 
uncertainty and noise ) 

ஆள் குவையின் எவ் உறுப்பும் எப்பொழுதும் எந்நிலையிலும் 
ஒரே விதமாகச் செயற்படும் என்று கூற இயலாது . இதுவே 
நிச்சயமின்மை எனப்படும் . பீரங்கித் திருப்ப ஆள் குவையில் 
எதிர்க்காற்றின் விசையும் , வெப்பநிலை ஒழுங்கமை குவையில் 
சூழலின் வெப்ப நிலை மாற்றமும் இடர் ஊட்டங்கள் . இதுபோல் 
ஆய்குவையின் உறுப்புகளுள் தோன்றுவன 

இடரொலிகள் 
( noise) . 


ஆய்குவையின் செயலைக் கணிக்கையில் நிச்சயமின்மை 
டரொலியும் எண்மான முறைப் (statistical method ) பகுப்பாய் 


ஆள் குவை அறிமுகம் 


35 


வைக் கையாள வைக்கின்றன . இவற்றின் விளைவை ஒதுக்கி 
விட்டால் எளிய கணிப்பு முறைப் ( deterministic method ) 
பகுப்பாய்வு போதும் . 


I 3.5 ஆள் தலை ஆக்கப் படிகள் : ( Control system design 
steps ) 

இந்நாள் ஆள்குவைகளின் ஆக்கப் பணியில் வரும் பல்வேறு 
படிகளைப் பின் வருமாறு தொகுத்துக் கூறலாம் . 

(( 1 ) ஆக்க விரும்பும் ஆள் குவையின் செயற் தேவைகள் , 
அமைப்பு இவற்றிற்கு ஏற்ப , ஓர் உருவியல் மாதிரியைப் ( physical 
model ) புனைதல் . இதற்கு ஆழ்ந்த அனுபவமும் , தேர்ந்த பொறி 
இயல் தற்புனைவுகளும் உதவுகின்றன . 


( 2 ) இவ்வாறு கிடைக்கும் உருவியல் மாதிரியின் செயலை 
விளக்க ஒரு செயற் சமன்பாடு எழுதல் . இதுவே ஆள்குவையின் 
கணித மாதிரி ( mathematical model ) ஆகும் . இதற்கு மாறிகளும் , 
அவற்றின் இடை உறவுகளும் பற்றிய அறிவு அவசியம் . உறுப்பு 
களின் செயற்பாடுகளைத் தக்கவாறு இணைக்க ஆள் குவையின் 
முழுச் செயற் சமன்பாடு கிடைக்கிறது . 

( 3 ) எளிய , கால மாறிலி , நேர் உறவு , வகைக்கெழுச் சமன் 
UILTA ( ordinary , time invariant , linear differential equation ) 
வரும் செயற்சமன்பாட்டை இலாப்லாசு மாற்ற 

முறையில் 
( Laplace transform method ) தீர்த்தல் , 

தீர்வுப் படங்களின் வாயிலாக ஆள்குவையின் செயலை அறிய 
இயலும் . 

( 4 ) ஆள்குவை மாதிரியின் செயலை அறிந்து . அதன் குறை 
களை ஈடு செய்யத் தேவையான மாற்றங்கள் புரிந்து , அதை 
விரும்பிய வண்ணம் இயங்கச் செய்தல் . 


இறுதியில் , இவ் எழுத்துமுறை ஆக்கத்திற்கு உருவம் 
கொடுத்து , ஆள்குவையைப் புனைதல் . 

மேற்கண்ட பல்வேறு படிகளின் விளக்கங்களையும் தரு 
வனவே அடுத்து வரும் அத்தியாயங்கள் . 


மாதிரி வின 1.6 

ஒரு குளிர்ப் பெட்டி (refrigerator ) சரிவர இயங்கச் சீரான 
மின் அழுத்தம் தேவை . இதற்கான மின்னழுத்த ஒழுங்கமை 


36 


நவீன ஆள் குவைகள் 


- 


குவை ( voltage regulator ) ஒன் றின் உருவியல் மாதிரி கீழே தரப் 
பட்டுள்ளது ( படம் 1.31 ) . 


இது தொடர்ந்து சீராக இயங்கும் போது . மின் ஆக்கி 10A 
மின் ஓட்டத்தை , 200 V மின் அழுத்தத்தில் குளிர்ப் பெட்டிக்குச் 
செலுத்துகிறது . அப்பொழுது காந்தச் சுருள் மின் ஓட்டம் 1.05A . 
மின் அழுத்தப் பெருக்கியின் பெருக்க Ki = 10 VV . 
பின்னூட்ட விகிதம் h = 0.1 . மின்னகத் தடை Ra 1 ஓம் 
காந்தச் சுருள் தடை RE = 100 ஓம் . 


எண் 


- 


Ra 


2 


IIf 


Ia 


E | 


ka E R ( Kg. Eg) 


hy 


படம் 1.31 மின் அழுத்த ஒழுங்கமை குவை உருவியல் மாதிரி 
1 , பெருக்கி 

Er : ஆதார மின் அழுத்தம் 
2. மின் ஆக்கி 

E : வழு மின் அழுத்தம் 
3 . சுமை ( குளிர்ப்பெட்டி ) Ef : காந்தச் சுருள் மின் அழுத்தம் 
4. பின்னூட்டு மின் பிரித்தி Eg : தூண்டிய மின் அழுத்தம் 

V : ஈட்ட மின் அழுத்தம் 


இச்செய்திகளைக் கொண்டு , ஆதார மின் அழுத்தம் ( reference 
voltage ) , மின் அழுத்த ஒழுங்கெண் (voltage regulation ) இவற்றின் 
மதிப்புகளைக் காண்க . 


பெருக்க எண் K. , மின்னூட்ட விகிதம் h இவை மின் அழுத்த 
ஒழுங்கெண்ணை எவ்வாறு மாற்றுகின்றன என்பதை விளக்குக . 


தீர்வு : 


இவ் ஒழுங்கமை குவை தொடர்ந்து சீராக இயங்கும்போது 
பின் வரும் சமன்பாடுகளை எழுதலாம் : 

V = Eg - Rala 
Eg = K , LE 

குவை தொடர்ந்து சீராக இயங்கும் 
Er = REF 

dif 
E = K , E 

பொழுது L 

dt 
E = Er - hV 


]이 


37 


ஆள் குவை அறிமுகம் 


இவைகளை ஒன்றாய் இணைக்க, குவையின் செயற் சமன்பாடு 
கிடைக்கிறது . 


K ; Ks E - Ra1 , 


RE 


KaKg 

( Es - hV ) -- Ra la 
Rf 


K. Ks E - Ra Is 


( 1 + " K; " ) 


RE 


Ka Ke 

E ; -- R.I. 
RE 

h Ka Kg 
1 + 

RE 


எனவே , 


1. ஆதார மின் அழுத்தம் ( Reference voltage ) 


Eg 


V + R , I 

Ir 


- 


200 + 1x10 

= 200 VA 
1.05 


சமன்பாடு { 1 ) இல் இருந்து . 


10x200 

Er 1 x 10 
100 
0.1 x 10 x 200 

100 


200 = 


10 


3x 200 * 20E 


எனவே . E 


610 

= 30.5y 
20 


-- 


மின் அழுத்த ஒழுங்கெண் (Voltage regulation ) 

சுமை மாற்றத்தால் ஏற்படும் மின் அழுத்த வேறுபாட்டைக் 
குறிப்பதே மின் அழுத்த ஒழுங்கெண் ஆகும் . 
மின் அழுத்த 

சுமை இலா மின் அழுத்தம் - சுமை மின் அழுத்தம் 
ஒழுங்கெண் 

சுமை மின் அழுத்தம் 


V. 

V 


அதாவது , R 


38 


நவீன ஆள் குவைகள் 


சுமை மின் அழுத்தத்தால் ஆதார மின் அழுத்தம் மாறுவது 
இல்லை . ( AE , = 0 ) . சுமை மின்னோட்ட மாற்றம் / 12 , சுமை 
மின் அழுத்த மாற்றம் AV என்க . 


சமன்பாடு ( 1 ) இல் இருந்து , 

K. K. 
A EM - R 

R Aa 
- AV * = 

h K Kg 
1 + 

Rf 


al 


RE 


AV = 


(1 ) 

- " 
* 


R - 


- 


R. 

h Ka Kg 
1+ 

Rf 


ΔΙ 
V 


R = 


10 


1 
0..1x | 0x200 

100 


1+ 


200 


= 1.67X 10 அல்லது R = 1.67 % 

.67 x 10 


3. Ka , h இவற்றின் விளைவுகள் 

R. 
R : 

h Ka Kg ) .V 

RE 


Ala 


h , K. இரண்டிற்கும் R எதிர் விகித சமத்தில் இருக்கிறது . 
எனவே , Ka , h இவற்றை அதிகப்படுத்துவதன் வழி , மின் அழுத்த 
ஒழுங்கு எண்ணைக் குறைக்கலாம் .. அதாவது , சுமை மின்னழுத்த 
வேறுபாட்டைக் குறைக்கலாம் . 


குறிப்பு : சுமை மின்னோட்டம் அதிகமானால் ( 1 , + A14 ) , சுமை 
மின் அழுத்தம் குறைகிறது ( V - AV ) . எனவே எதிர்க் குறியீடு . 


மாதிரி வின 1. ? 

ஒரு தேக்கு மின் கலத்திற்கு (storage battery ) மின்னேற்ற 
( charge ) உதவும் குவை ஒன்றின் படம் கீழே தரப்பட்டுள்ளது . 
( படம் 1.32 ) 


ஆள் குவை அறிமுகம் 


39 


ஆள் சுருள் ( control winding ) . பின்னூட்டுச் சுருள் இவற்றில் 
பாயும் மின்னோட்ட வேறுபாட்டிற்கு ஏற்ப ஆம்பிளிடைன் ( ampli 
dyne ) ஈட்ட மின்னோட்டத்தைத் தருகிறது . ஆம்பிளிடைனின் மின் 
னோட்டப் பெருக்க வெண் ( current gain ) 200. உடன் இணைக்கப் 
பட்ட மின் ஆக்கி 1 ஆம்பியர் காந்தச் சுருள் மின்னோட்டத்திற்கு 
120 V மின் அழுத்தத்தைத் தருகிறது . அதன் மின்னக மின் தடை 
(armature resistance ) 0.1 ஓம் . மின் கலத்தின் உள் மின் தடை 
0.2 ஓம் . 


2 


3 


40 


4 


w + 


0.10 


Hoon 


5 


படம் 1.32 மின்கல மின் ஏற்ற ஆள்குவை 


1. ஆம்பிளிடைன் 
2. மின் ஆக்கி 
3. மின் கலம் 


4. ஆம்பிளிடைன் - ஆள் சுருள் 
5. ஆம்பிளிடைன் . பின் ஊட்டுச்சுருள் 


( அ ) மின்னேற்ற வீதம் ( rate) 20 ஆம்பியர் என்றும் , 
தொடக்கத்தில் மின்கல அழுத்தம் 100 ஓல்ட்டு 

என்றும் 
கொண்டால் , ஆம்பிளிடைன் 

ஆள் சுருளில் மின்னோட்டம் 
எவ்வளவு என்று கணிக்க . 

( ஆ ) முழுதும் மின் ஏற்றிய மின்கலத்தின் அழுத்தம் 115 . 
ஓல்ட்டு எனில் , மின்னேற்றிய நேரத்தில் மொத்த மின்னோட்ட 
மாறுதல் எவ்வளவு ? 


தீர்வு : ( அ ) 

ஆள் சுருளின் மின்னோட்டம் : x மில்லி ஆம்பியர் என்க . 
பின்னூட்டுச் சுருளின் 

பின்னூட்டு மின் அழுத்தம் 
மின்னோட்டம் சுருளின் மின் தடை 

20 ஆம்பியர் x 0.1 ஓம் 


400 ஓம் 


-3 


= 5x 10 ஆம்பியர் 

( x - 5)10 ஆம்பியர் 


ஆம்பிளிடைன் ஊட்ட 
மின்னோட்டம் 


- 


40 


நவீன ஆள் குவைகள் 


.3 


-3 


- 


மின் ஆக்கியின் காந்தச் 

200 x ( x - 
சுருள் மின்னோட்டம் 

5 ) 10 ஆம்பியர் 
மின் ஆக்கியின் ஈட்ட 

120x200 ( x 

- 5 )10 ஓல்ட்டு 
மின் அழுத்தம் 

= 24 ( x -5 ) ஒல்ட்டு 
மின் கலத்திற்குச் 

24 ( x - 5 ) - 100 
செலுத்தப்படும் மின்னோட்டம் ( 0.1 +0.2 + 0. 1 ) 

24x - 220 

ஆம்பியர் 
0.4 


இம்மின்னோட்டம் 20 ஆம்பியர் என்று கொடுக்கப் பட்டிருக் 
சிறது. எனவே , 


24x- 220 

= 20 
0.4 


24 x 


= 228 


அதாவது , 


X 


9.5 


ஆள் சுருளின் மின்னோட்டம் 


9.5 மில்லி ஆம்பியர் . 


- 


மொத்த மின்னோட்ட மாறுதல் y ஆம்பியர் என்க . 
பின்னூட்டுச் சுருளின் மின்னோட்டம் = 

( 20 + y ) x 0.1 

ஆம்பியர் 
00 

= ( 5 + 0.25y) 10-3 
ஆள் சுருளின் மின்னோட்டம் 

9.5X10 
ஆம்பிளிடைன் ஊட்ட 
மின்னோட்டம் = ( 9.5-5-0.25y) 10 

= ( 4.5-0.25y) 10-3 . 
மின் ஆக்கியின் ஈட்ட மின் 
அழுத்தம் = 120x200x ( 4.5-0.25y ) 10-3 .. 

= ( 108-6y ) ஓல்ட்டு 
மின் கல மின்னோட்டம் 

( 108-6y ) -115 
( 0.1 + 0.2 + 0.1 ) 
- ( 7 + 6y ) 

ஆம்பியர் 
0.4 


ஆள் குவை அறிமுகம் 


41 


எனவே , 


- ( 7 + 6y ) 

0.4 


= 


20 + y 


அதாவது 6.4y = - 15 அல்லது y = 


2.34 . 


எனவே , மொத்த மின்னோட்ட மாறுதல் - 2.34 ஆம்பியர் . 


மாதிரி வினா 1.8 

மாறாத காந்தச் சுருள் மின்னோட்டத்தை உடைய நேர் மின் 
இயக்கியில் , திருப்புவிசை மாறிலி (torque constant ) K , , பின் 
மின் அழுத்த மாறிலி ( back emf constant ) Kb ஆகிய இரண்டும் 
ஒரே எண்மான மதிப்பை உடையன என நிறுவுக . 


தீர்வு : 

நேர் மின் இயக்கியில் , காந்தச்சுருள் மின்னோட்டம் மாறாது 
இருந்தால் , ( i ) தோற்றுவிக்கப்படும் திருப்புவிசை 

மின்னக 
மின்னோட்டத்திற்கு நேர்விகிதப் பொருத்தம் உடையதாக 
இருக்கும் . 

TI அதாவது T = KI. 
இங்கு K : திருப்புவிசை மாறிலி( நியூட்டன் - மீட்டர் ஆம்பியர் ) 


( ii ) பின் மின் அழுத்தம் , தண்டின் சுழல் வேகத்திற்கு நேர் 
விகிதப் பொருத்தம் உடையதாக இருக்கும் . 


- 


Ko 


E - அதாவது Es 
இங்கு K : பின் மின் அழுத்த மாறிலி ( ஒல்ட்டு / ரேடியன் / நொடி ) 
தோற்றுவிக்கப்படும் 

மாற்றப்படும் 
இயந்திரத் திறன் 

மின் திறன் 
To 

EIA 


" 


- 


அதாவது , K . . 


Kw Ja 
K ) 


எனவே K 
அதாவது , K 


1.5 


என்றால் , 


நியூட்டன் - மீட்டர் 
ஆம்பியர் 

ஓல்ட்டு 
1.5 

ரேடியன் நொடி 


Kb 


42 


நவீன ஆள் குவைகள் 


வெட்டுகிறது 
. 


மாதிரி வினா 1.9 

இரு பருவ மாறுமின் அடிமை இயக்கியில் (two - phase A.C. 
Servomotor ) ஆதாரச்சுருளின் மின் அழுத்தம் மாறாது இருக் 
கிறது . ஆள் சுருளின் மின் அழுத்தம் e , = 75 ஒல்ட்டு என் கை 
யில் , 

கட்டிய நிலை - சுழற்பகுதித் திருப்பு விசை ( blocked rotor 
torque ) 3.54 x 10-2 நியூட்டன் - மீட்டர் . e , = 75 ஒல்ட்டுக்கு 
உரிய திருப்பு விசை - வேகப்படம் ( torque - 

வேகப்படம் ( torque - speed curve ) நேர் 
கோடாகக் கிடை அச்சை 4500 சுழல் / நிமிடம் என்ற புள்ளியில் 

நிலை அச்சை வெட்டும் புள்ளி , , விற்கு நேர் 
விகிதப் பொருத்தம் உடையது . 

இயக்கியின் திருப்பு விசைச் சமன்பாட்டை , வேகம் , ஆள் 
சுருள் மின் அழுத்தம் , ஆகியவற்றின் சார்பாக வருவிக்க . 
தீர்வு : 

திருப்புவிசை சமன்பாடு T = As + Bez என்க . 
வேகம் 

எனில் 
திருப்பு விசை T = 3.54 x 10- 2 நியூட்டன் மீட்டர் ... 
திருப்பு விசை T = 0 எனில் 


( 
1 
) 


2 ள 


வேகம் 


4500 x 


60 


= 471 ரேடியன் நொடி 


.. 


( 
2 
) 


e : 


= 75 ஒல்ட்டு ( மாறாதது ) 


எனவே , எல்லை நியதி ( 1 ) இல் இருந்து , 


3.54 X 107 


= A x 0 + B x 75 


2 


-5 


அதாவது B 


- 


3.54 x 10 

75 


47.2 X 10 நியூட்டன் - மீட்டர் 

ஒல்ட்டு 


எல்லை நியதி ( 2 ) இல் இருந்து , 


0 


AX 471 + 3.54X10-2 


அதாவது A 


- 


3.54 X 10-2 

471 


7.5 x 10-5 


நியூட்டன் - மீட்டர் 
ரேடியன் / நொடி 


ஆள் குவை அறிமுகம் 


43. 


எனவே , திருப்புவிசைச் சமன்பாடு 


T 


-- 


7.5 x 10-50 


X 47.2 x 10-5 


e2 


இங்கு ; நியூட்டன் - மீட்டர் ; : ரேடியன் / நொடி ,ே : ஒல்ட்டு 


பயிற்சி 1 
1.1 நிறை சுற்றுக் குவை , குறை சுற்றுக் குவை இவற்றில் 
வகைக்கு மூன்று எடுத்துக் காட்டுகள் கொடுத்து விளக்குக . 


1.2 படங்கள் 1.4.1.5 இவற்றில் காணப்படும் ஆள் குவை 
களின் செயல் முறையைப் பெட்டிப் படங்கள் வரைந்து விளக்குக . 

ஓர் அறையில் மின் விளக்கை இருளில் ஏற்றவும் , 
பகலில் அணைக்கவும் கூடிய தானியங்கு குவை ஒன்றைப் படத் 
துடன் விவரிக்க . 


1.4 ஒரு தூக்கு பாலத்தைத் தானாக ஏற்றியும் இறக்கியும் 
கப்பல்களுக்கு வழிவிடும் ஆள் குவை ஒன்றை ஆக்குக . 

1.5 எதிரி விமானங்களைச் சுட்டு வீழ்த்தும் இராடார் கட்டுப் 
பாட்டு சுழற் பீரங்கி ஆள்குவை ஒன்றின் எளிபடம் வரைந்து 
பகுதிகளைக் குறிக்க . 

1.6 தாமே அணைந்தும் ஒளியூட்டியும் போக்குவரத்தைக் 
கட்டுப்படுத்தும் மின் அடையாள விளக்குகள் எவ்வகை ஆள் 
குவைக்கு எடுத்துக் காட்டு ? 

சாலைகளில் நாற் சந்திகளின் அருகில் போக்குவரத்து 
அடர்த்தியை அளக்கும் உலோகத் தகடுகள் புதைக்கப் பட்டிருக் 
தால் ஆள் குவையை எங்ஙனம் சிறப்புற இயங்கச் செய்யலாம் ? 


1.7 நிறை சுற்றுக் குவை , குறை சுற்றுக் குவை இவற்றின் 
நிறை குறைகளை வரிசைப் படுத்துக . 


1.8 அடிமைக் குவை . ஒழுங்கமை குவை இவற்றின் 
ஒற்றுமை வேற்றுமைகள் யாவை ? எடுத்துக்காட்டுகளுடன் 
விளக்குக . 


1.9 அடிமைக் குவையின் முக்கியக் கூறுகளை விளக்குக . 
இத்தகைய ஆள்குவையின் சிறப்பியல்புகள் யாவை ? 


1.10 ஆள்குவை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் சிறு குறிப்பு 


கள் வரைக 


44 


நவீன ஆள் குவைகள் 


1.11 ஏதேனும் இரு வழுக்கணிப்பிகளின் அமைப்பையும் 
செயலையும் விவரிக்க . 


1.12 நேர்மின் ஆக்கி எவ்வாறு திறன் 
செயற்படுகிறது என்பதை விளக்குக. 


பெருக்கியாகச் 


1.13 அடிமை இயக்கிகளை வகைப்படுத்தி , அவற்றின் சிறப் 
பியல்புகளை வரிசைப் படுத்துக . 


1.14 இரு பருவ அடிமை இயக்கி ஒன்றின் இலட்சியச்சிறப்பு 
இயற்கோடுகள் (idealized characteristic culves ) வருமாறு : 


0.05 


0.05 
N - m 


1 


T 


TTO 


. 


3000 KPN 


loo 


படம் 1.33 இரு பருவ அடிமை இயக்கியின் சிறப்பு இயற்கோடுகள் 
T : திருப்பு விசை ( நியூட்டன் - மீட்டர் ) 
0 : சுழல் வேகம் ( சுழற்சி நிமிடம் ) 
To : சுழலாத் திருப்பு விசை (stall- torque) (நியூட்டன் - மீட்டர் ) 
eg : ஆள் சுருள் மின் அழுத்தம் ( ஓல்ட்டு ) 


T = As + Be, என்ற திருப்பு 

விசைச் சமன்பாட்டில் 
T : நியூட்டன் மீட்டர் . ரேடியன் நொடி , , : ஓல்ட்டு எனில் A , 
இவற்றின் மதிப்புகளைக் காண்க . 


- 


சுமை 


1.15 படம் 1.31 - ல் காட்டப்பட்டுள்ள 

மின் அழுத்த 
ஒழுங்கமை குவையில் K , = : 10 V / V , Rf = 100 ஓம் . Kg = 200 V / A , 
= 1 ஓம் , 20 ஆம்பியர் 

மாற்றத்தால் ஏற்படும் 
சுமை மின் அழுத்த வேறுபாடு , பின்னூட்டம் இல்லாத நிலையில் 
கிடைப்பதில் - பங்கு எனில் , பின்னூட்ட விகிதம் என்ன ? 

1.16 ஓர் ஆதார மின் கலத்தில் இருந்து 0.5 A மின்னோட்டத் 
தைக் காந்தச் சுருளுக்குச் செலுத்துகையில் , ஒரு நேர் மின் ஆக்கி , 
50 A முழுச் சுமை மின்னோட்டத்தை 100 V மின் அழுத்தத்தில் 


1 


45. 


ஆள் குவை அறிமுகம் 


காந்தச் சுருளின் 


தருகிறது . அதன் மின்னகத் தடை 01 ஓம் 
தடை 100 ஓம் . 


மின்கல மின் அழுத்தத்திற்கும் சுமை மின் அழுத்தத்தின் 0.5 
பங்கு பின்னூட்டத்திற்கும் உள்ள வேறுபாடே ஒரு பெருக்கியின் 
( a mplifier ) வழி , காந்தச் சுருளுக்குச் செலுத்தப்படுகிறது என்க . 


சுமை 


இம் மாற்றத்தால் 

மின் அழுத்த மாறுபாடு முன் 
1 
மதிப்பில் பங்காகக் குறைகிறது எனில் , பெருக்கியினால் 

106 
பெருக்க எண்ணை (amplifier gain ) A / V என்ற அலகில் காண்க . 
சுழல் வேகம் மாறவில்லை என்று கொள்க . 

1.17 ஒத்தியங்கி (synchro ), ஆம்பிளிடைன் இவைகளைப் 
பயன்படுத்தும் ஆள்குவைகளின் எளிபடங்கள் 

( sketches ) 
வரைந்து விளக்குக . 

1.18 அலை வாங்கித் திருப்ப ஆள் குவை ஒன்றும் அதன் 
உருவியல் மாதிரியும் முறையே படம் 1.13 , படம் 1.29 இவற்றில் 
தரப்பட்டுள்ளன . 

இத்தகைய உருவியல் மாதிரியை வரையவும் , செயற் சமன் 
பாடுகளை எழுதவும் முனைகையில் ஏற்றுக் கொள்ளப்படும் தற் 
புனைவுகள் . தோராய மதிப்புகள் இவற்றை வரிசைப் படுத்துக . 

1.19 படம் 1.1 - ல் காட்டப்பட்டுள்ள அடிமைக் குவையின் 
ஆய்வில் மேற்கொள்ளலாகும் பொறியியல் எளி புனைவுகளை 
எழுதி , அக் குவையின் உருவியல் மாதிரி ஒன்றை வரைக . 

1.20 தக்க எளி புனைவுகளின் துணையால் , படம் 1.7 - ல் 
உள்ள சுழல் வேகம் ஒழுங்கமை குவையின் உருவியல் மாதிரியை 
வரைக . இதன் இடர் ஊட்டங்கள் யாவை ? 


2. செயற் சமன்பாடுகள் 

(Performance Equations) 
2.1 அடிப்படைக் கூறுகளும் மாறிகளும் ( Basic elements 

and Variables ) 
2.1.1 அடிப்படைக் கூறுகள் 

ஒரு விண்கல இயக்க ஆள்குவையில் , வானொலிப் பெட்டி , 
கணிப்பொறி , நீர்ம இயக்கி , முடுக்கமானி . 

மானி , ஜைரோ 

ரோ போன்ற 
பல உறுப்புகள் உள்ளன ( படம் 2.1 ) . 


4 


6 


8 


5 


7 


படம் 2.1 விண்கல இயக்க ஆள்குவை 
1. உந்து பொறி 

5. கணிப்பொறி 
2. திருப்ப அளவி 

6. முடுக்கமானி 
3. நீர்ம இயக்கி 

7 . வானொலிப் பெட்டி 
4. ஜைரோ 

8. விண் கலம் 
இவ் உறுப்புகளில் ஒவ்வொன்றும் பல அடிப்படைக் கூறு 
களை உடையது . சான்றாக , 

வானொலிப் பெட்டியில் - மின் தடை , மின் தூண்டம் , மின் 
தேக்கம் , மின் அழுத்தம் . மின் ஓட்டம் ஆகியவற்றை உண்டாக்கும் 
கூறுகளும் 

முடுக்கமானியில் - பொருண்மை , உராய்தடை , மீள் சக்தி , 
விசை , வேகம் இவற்றைத் தரும் கூறுகளும் 

ரோவில் - நிலைமத் திருப்புவிசை ( moment of inertia) , 
உராய்தடை , முறுக்கம் இவற்றைத் தரும் கூறுகளும் 

நீர்ம இயக்கியில் - பாய்மத் தடை , பாய்மத் தேக்கம் , பாய்ம 
அழுத்தம் , பாய்ம ஓட்டம் இவற்றின் கூறுகளும் 


H 


ை 


செயற் சமன்பாடுகள் 


47 


வகை 


உந்து பொறியில் - வெப்பத்தடை , வெப்பத் தேக்கம் , வெப்ப 
நிலை . வெப்ப ஒழுக்கு ( heat flow ) ஆகியவற்றின் கூறுகளும் 
பரவி உள்ளன . மின் இயல் , இயந்திர இயல் , பாய்ம இயல் , 
வெப்ப இயல் ஆகிய பல்துறை அடிப்படைக் கூறுகளும் இங்கே 
உள்ளன . 

இனி , அடிப்படைக் கூறுகளைப் பொதுவாக இரு 
களாகப் பிரிக்கலாம் , 
( 1 ) இயக்கமில் கூறுகள் ( Passive elements ) 
( 2 } இயக்கக் கூறுகள் { Active elements ) 
இயக்கமில் கூறுகளை மேலும் 

( அ ) ஆற்றல் தேக்குக் கூறுகள் ( Energy storing elements) 

( ஆ ) ஆற்றல் செலவுக் கூறுகள் ( Energy dissipating elements ) 
என இரண்டாகப் பிரிக்கலாம் . 

ஒரு மின் தடையோ , மின் தேக்கியோ , மின் தூண்டியோ 
தாமாக மின்னோட்டத்தை ஏற்படுத்த இயலாது . இவை இயக்க 
மில் கூறுகள் , மாறாக , 

மின்கலம் மின்னோட்டத்தைத் 
தோற்றுவிக்கிறது . இது ஓர் • இயக்கக் கூறு . பொதுவாகத் 
திறன் பெருக்கத்தைத் தரும் கூறுகள் ‘ இயக்கக் கூறுகள் எனப் 
படுகின்றன. 

அடுத்து , ஒரு மின் தடை வழியே மின்னோட்டம் பாயும் 
பொழுது , மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாகச் செலவாகி வெளிப் 
படுகிறது . இது ஆற்றல் செலவுக் கூறு . 

ஒரு மின்தேக்கிக்கு மின்னோட்டத்தைச் செலுத்தினால் , மின் 
ஆற்றல் நிலைமின் புலத்தில் தேக்கிவைக்கப்படுகிறது . ஒரு மின் 
தூண்டியில் மின்னோட்டம் பாய்கையில் , மின் ஆற்றல் காந்தப் 
புலத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது . இவை ஆற்றல் தேக்குக் 
கூறுகள் . 

இதுபோல் இயந்திரக் குவைகளில் , பொருண்மையும் , சுருள் 
வில்லும் ( அல்லது நிலைமச் சுழல் திறனும் , முறுக்கமும் ) ஆற்றல் 
தேக்குக் கூறுகள் . உராய்தடை ஆற்றல் செலவுக் கூறு . 

பலதுறைக் குவைகளின் அடிப்படைக் கூறுகளையும் அவற்றின் 
குறியுருக்களையும் ( symbols ) அட்டவணை 2.1 - ல் காணலாம் . 

குறிப்பு : மின்னழுத்த வழங்கி ( voltage source ) எந்த மின்னோட்டத் 
திற்கும் ஒரேயளவு மின் அழுத்தத்தைத் தருவது . மின்வேட்ட வழங்கி 
( current source ) எந்த மின்னழுத்தத்திலும் ஒரேயளவு மின்னேட் 
டத்தைத் தருவது . இவை போன்றவையே விசை வழங்கியும் (force 
Source ), வேக வழங்கியும் ( velocity source ) . 


48 


நவீன ஆள் குவைகள் 


அட்டவணை 2.1 அடிப்படைக் கூறுகள் 


இவை 


திறி உரு 


தடை 


மின் இயல் 


தேக்கம் 


-Fe 


தூண்டம் 


உராய் தடை 


இயந்திரக் 
கோட்டு இயல் 


பொருண்மை 


M 


மீள் விசை 


K 


சுழல் தடை 


இயந்திரச் 


- 8 

- 


நிலைமம் 


சுழல் இயல் 


முறுக்கம் 


K 


பாய்ம இவல் 


தடை 
தேக்கம் 
துண்டம் 


C 


7 


தடை 


-- 


mR 


வெப்ப இயல் 


தேக்கம் 


-Ec 
O 


இயக்கக் கூறு 


வழங்கி 


* வெப்ப இயலில் ஒரே வகை ஆற்றல் தேக்கக் கூறுதான் உண்டு . 


செயற் சமன்பாடுகள் 


49 . 


2.1.2 மாறிகள் ( Variables ) 

மின் வழங்கியின் ஆற்றலையும் , சுமையின் அளவையும் 
பொருத்து மின் அழுத்தமும் , மின்னோட்டமும் மாறுகின்றன . 
இவற்றை ‘ மாறிகள் என்கிறோம் . இதுபோல் இயந்திரக் 
கோட்டு இயலில் வேகம் ( velocity ) , விசை (force ) இரண்டும் 
மாறிகள் . 

பொதுவாக மாறிகளை இரு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் . 
1 . ஊடுருவு மாறிகள் ( through variables ) 
2. குறுக்கு மாறிகள் ( across variables ) 

மின்னோட்டம் . விசை ஆகியவை கூறுகளை ஊடுருவிச் செல் 
கின் றன . 

இவை ஊடுருவு மாறிகள் . 
மின் அழுத்தம் , வேகம் ஆகியவை கூறுகளின் முனைகளுக்கு 
இடையே கணிக்கப்படுகின்றன . இவை குறுக்கு மாறிகள் . 

பலவகைக் குவைகளின் மாறிகளை அட்டவணை 2.2 வரிசைப் 
படுத்திக் காட்டுகிறது . 

அட்டவணை 2,2 மாறிகள் 


மாறியின் 
பெயர் 


மாறி வகை 


குவை வகை 


மாறியின் அலகு 


மின் இயல் 


ஊடுருவு 
குறுக்கு 


மின் ஓட்டம் 1 
மின் அழுத்தம் 


ஆம்பியர் A 
ஒல்ட்டு V 


இயந்திரக் 
கோட்டு 


ஊடுருவு 
குறுக்கு 


விசை f 
நேர் வேகம் V 


நியூட்டன் N 
மீட்டர் 


இயல் 


நொடி 


இயந்திரச் 
சுழல் இயல் 


ஊடுருவு 
குறுக்கு 


நியூட்டன் 
திருப்பு விசை T 

மீட்டர் N- m 
சுழல் வேகம்ல ரேடியன் rad 

நொடி 

S 


ஊடுருவு 


பாய்ம இயல் 


பாய் வேகம் 

பாய்ம 
அழுத்தம் P 


( மீட்டர் ) 3 ms 

நொடி 
நியூட்டன் N 
( மீட்டர் ) - m 


குறுக்கு 


வெப்ப 


ஊடுருவு 
குறுக்கு 


ஜூல் J 
பாய் வேகம் q 

நொடி S 
வெப்ப நிலை 9 

கெல்வின் K 


இயல் 


50 


நவீன ஆள் குவைகள் 


குறிப்பு : 

(i ) மின்னோட்டமும் அதன் அலகும் : 

மின்னேற்றம் கொண்ட துகள்கள் (charged particles ) நகர் 
வதால் ஏற்படுவதே மின்னோட்டம் ( current ). 

ஒரு மின் கடத்தியில் ஓர் இடத்தை ஒரு நொடியில் கடக்கும் 
மின்னேற்றத் துகள்களின் எண்ணிக்கையால் மின்னோட்டத்தை 
அளக்கிறோம் . 

மின்னேற்ற அலகு கூலும் ( coulomb ) . 6x1018 எதிர்மின் 
துகள்களின் மொத்த மின் ஏற்றம் 1 கூலும் . ( 1 மின் துகளின் 
மின் ஏற்றம் 1.6x10-19 கூலும் ) . இவ்வளவு துகள் கள் ஓரிடத்தை 
ஒரு நொடியில் கடந்தால் மின்னோட்டத்தின் அளவு ஒரு ஆம்பியர் . 


அதாவது . | 1 ஆம்பியர் = 1 


கூலும் 


நொடி 


(ii) மின் அழுத்தமும் அதன் அலகும் 

ஒரு கூலும் ( coulomb ) மின் ஏற்றம் (charge ) கொண்ட 
களின் ஆற்றலே , மின் அழுத்தம் (voltage) எனப்படுகிறது . 
மின் கடத்திகளின் 

மின்னேற்றத் துகள்களை நகர்த்தத் 
தேவையான ஆற்றல் இது என்றும் கூறலாம் . 

இதன் அலகு ஓல்ட்டு ( volt ). இதன் வரையறை 


ஜுல் 


1 ஒல்ட்டு = 1 

கூலும் 
மின் அழுத்தம் , மின் இயக்கு விசை என்னும் சொற்களைக் 
கொண்டு ஒல்ட்டு அலகு ஒரு விசையைக் குறிக்கிறது என்று 

இது ஒர் ஆற்றல் அலகு . 


எண்ணிவிடலாகாது . 


தவறு நேராமல் இருக்க , மின் இயக்கு ஆற்றல் என்று 
voltage என்ற சொல்லுக்குப் பொருள் கொள்வதே சரி ஆகும் . 
இருப்பினும் ‘ மின் அழுத்தமும் ’, ‘ மின் இயக்கு விசையும் பழக்கத்தில் 
வந்துவிட்டன . எனவே , இவற்றின் பொருள் உணரும்போது விழிப் 
பாக இருக்கவேண்டும் . 


2.1.3 இடை உறவுகள் ( Inter- relations ) 

கூறுகள் , மாறிகள் இவற்றிடையே உள்ள உறவுகளை மூன்று 
பிரிவுகளாகப் பிரிக்கலாம் 


செயற் சமன்பாடுகள் 


51 


( 1 ) சம நிலை உறவு ( Equilibrium relation ) 

இது ஊடுருவு மாறிகளிடையே உள்ள உறவாகும் . சான்று : 
கிர்காஃபு மின் ஓட்ட விதி Li = 0 . 
( 2 ) பொருந்தும் உறவு ( Compatibility relation ) 

இது குறுக்கு மாறிகளிடையே உள்ள உறவாகும் . சான்று : 
கிர்காஃபு மின் அழுத்த விதி . Ye = 0 . 
( 3 ) உருவியல் உறவு ( Physical relation ) 
சான்று : ஓம் விதி . e 

= Ri . 
பலவகைக் குவைகளில் மாறிகளின் இடை உறவுகளை அட்ட 
வணை 2.3 இல் காண்க . 
அட்டவணை 2.3 மாறிகளின் இடை உறவுகள் 


சமநிலை உறவு 


பொருந்தும் 
உறவு 


குவை வகை 


உருவியல் 
உறவு 


. 


- 


மின் இயல் 


ஒரு சந்தியில் 


= 


Σe 


- 


கிர்கா : பு 

கிர்காஃபு 
மின்னோட்டவிதி அழுத்த விதி 
( Kirchhoff s (Kirchhoff s 

i 
Voltage Law 
Current Law 

R 
KCL) 

KVL ) 
ஒரு சுற்றில் 

i 
உள்ள மின் 
உள்ள 
மின் ஒட்டங் 

அழுத்த 

வேறுபாடு 
களின் கூடுதல் 

de 
களின் கூடுதல் 

C 
சுழி ஆகும் . 

dt 
ii = 0 

சுழி ஆகும் . 

0 
டாலம்பர்ட்டு 

ஒரு சுற்றுப் 
(( Dalembert s பாதையில் 
priociple ) உள்ள நேர் 

f = Bv 
வேக வேறு 
சந்திக்கும் பாடுகளின் f - K 

vdt 
விசைகளின் 

கூடுதல் சுழி 
கூடுதல் கழி ஆ.கும . 

Σ ΚΑΙ 0 

dv 

f -- M 
T f = 0 
ஒரு சுற்றுப் 

T Bs 
சந்திக்கும் 

பாதையில் 

உள்ள 
திருப்பு 

T K 
சுழல்வேக 

dt 
விசைகளின் 

வேறுபாடு 
கூடுதல் சுழி 

களின் கூடுதல் 
ஆகும் . 

da 
சுழி ஆகும் . 

T J 
LT = 0 

de 


இயந்திரக் 
கோட்டு 
இயல் 


ஒரு புள்ளியில் 


Klvo 


- 


ஆகும் . 


dt 


- 


ஒரு புள்ளியில் 


இயந்திரச் 
சுழல் இயல் 


- 


( இதன் தொடர்ச்சி அடுத்த பக்கம் காண்க) . 


52 


நவீன ஆள் குவைகள் 


அட்டவணை 2.3 தொடர்ச்சி 


= 1 


p dt 


ஆகும் . 


ΣΡ 


- 


ஒரு புள்ளியில் 

1 
ஒரு நேரத்தில் ஒரு சுற்றுப் 

q = 
சந்திக்கும் பாதையில் 

R 

p 

உள்ள அழுத்த 
பாய்ம இயல் பாய்மப் பாய் 

பு 
வேகங்களின் 

வேறுபாடு 
கூடுதல் சுழி 

களின் கூடுதல் 
சுழி ஆகும் . 

dp 
q C 

0 
Lq = 0 

dt 
ஒரு புள்ளியில் 
ஒரு நேரத்தில் 

ஒரு சுற்றுப் 
சந்திக்கும் பாதையில் 

1 
உள்ள வெப்ப 

q = 
வெப்பப் பாய் 

9 
வெப்ப இயல் 

நிலை வேறுபாடு 

R 
வேகங்களின் களின் கூடுதல் 

c da 
கூடுதல் சுழி சுழி ஆகும் . 

dt 
ஆகும் . 

= 0 
2q = 0 


q = C 


19 


2.1.4 அலகுகளும் உறவுகளும் ( Units , Relations) 

மின் இயலில் வரும் மாறிகள் . கூறுகள் இவற்றின் அலகுகள் 
வருமாறு : 

கூலும் 
1. மின் ஓட்டம் i ( current ) : ஆம்பியர் ( A ) 

நொடி 


ஜூல் 


2. மின் அழுத்தம் e ( voltage ) : ஓல்ட்டு ( V ) 


நொடி 


3. மின் தடை R (resistance ) : ஓம் (r ) 

ஒல்ட்டு 

ஆம்பியர் 
4. மின் தேக்கம் C (capacitance) : 

ஆம்பியர் 
ஃபாரடு ( F) 1 

ஒல்ட்டு / நொடி 
5. மின் தூண்டம் L ( inductance ) : 

ஒல்ட்டு 
ஹென்றி ( H ) = 1 

ஆம்பியர் / நொடி 
இயந்திரக் கோட்டு இயலில் மாறிகள் , கூறுகள் இவற்றின் 
அலகுகள் : 

மீட்டர் 
1 , விசை f (force ) : நியூட்டன் ( N ) = 1 கிலோகிராம் x 

நொடி 

மீட்டர் 
2. வேகம் v ( linear velocity ) : 

நொடி 


( 7) 


செயற் சமன்பாடுகள் 


53 


நியூட்டன் 
3. உராய் தடை B (damping) : 

மீட்டர் நொடி m / s 
4. பொருண்மை M (mass ) : கிலோகிராம் ( kg ) அல்லது 

நியூட்டன் N 

மீட்டர் / நொடி ) (m / s 

நியூட்டன் 
5. மீள் சக்தி K ( elastance ) : 

மீட்டர் 
இயந்திரச் சுழல் இயலில் மாறிகள் , கூறுகள் இவற்றின் 
இடை உறவுகள் : 
1. திருப்பு விசை T ( torque) : நியூட்டன் - மீட்டர் ( N - m ) 

ரேடியன் ( rady 
2. சுழல் வேகம் o ( asgular velocity ) : 


( 6) 


நொடி 


( 3 ) 
(Psy ) 


நியூட்டன் - மீட்டர் ( N -- m 
3. சுழல் தடை B (damping ) : 

ரேடியன் நொடி rad / s 

கிலோ கிராம் - மீட்டர் 2 
4. நிலைமத் திருப்புவிசை ) ( M.I ) : 

( kg - m ) 
நியூட்டன் - மீட்டர் 

N - m 
அல்லது 
ரேடியன் / நொடி 

rad / s2 
நியூட்டன் - மீட்டர் ( N - m 
5. முறுக்கம் K (torsion ) : 

ரேடியன் rad 
இனி , அலகுகளிற் சில உறவுகளை நிறுவுவோம் . 
நிலைமத் திருப்புவிசை ( Moment of Inertia ) 

ஓர் ஆதார அச்சில் இருந்து - அலகு தூரத்தில் .m என்ற 
பொருண்மை 

உடைய புள்ளி ஒன்றின் நிலைமத் திருப்பு விசை 
( J } Mr என்று வரையறுக்கப் படுகிறது . 

படம் 2.2 - ல் சுழல் ஆழி 
ஒன்று காட்டப் பட்டுள்ளது . 
இதன் நிலைமத் திருப்பு விசை 
யைப் பின் வருமாறு 

லாம் . 
.da 

ஆதார அச்சில் இருந்து 
தூரத்தில் dx என்ற அகல 
முள்ள ஒரு வளையத்தை எடுத் 
கொள் வோம் . 

அதன் 

பொருண்மை 
படம் 2.2 சுழல் ஆழி m = 21x . dx . P ( P : அடர்த்தி ) 


காண 


54 


நவீன ஆள் குவைகள் 


வளையத்தின் நிலைமத் திருப்பு விசை = mx 

= 21x . dx . p.x2 
= 21P . x3dx 


T 


முழு ஆழியின் நிலைமத் 

J 
திருப்புவிசை 


2P. 


21p . x3dx 


- 


2 ? 
= P. 


= Ma 


விசை 


= rp. 

2 | 

= $ Mr2 கிலோ கிராம்.மீட்டர் 2 
குறிப்பு : இயந்திரக் கோட்டு இயக்கத்தில் பொருண்மை M 
வருவதுபோல் , 

போல் , சுழல் இயக்கத்தில் நிலைமத் திருப்பு விசை J 
வருகிறது . சில சமன்பாடுகள் : 
F 

T = JA 
K.E. = $ Mv ) K.E. = $ Ja ? 
நிலைமத் திருப்பு விசையின் அலகு : கிலோ கிராம் - மீட்டர் 3 

அடிப்படை அலகுகளும் ( fundamental units ) ஈர்ப்பு அலகு 
களும் ( gravitational units ) : 
SI அலகுகள் : ( International System of Units or SI units ) 

பொருண்மை X முடுக்கம் ( f = ma ) 
விசையின் அலகு நியூட்டன் 

மீட்டர் 
1 நியூட்டன் = 1 கிலோ கிராம் X 1 

நொடி ? 
விசையின் ஈர்ப்பு அலகு கிலோவிசை ( Kilogram force ). 
1 கிலோ விசை = 1 கிலோ கிராம் ( பொருண்மை ) 

மீட்டர் 
g 

நொடி 2 
மீட்டர் 
[ g = 9.81 : ஈர்ப்பு முடுக்கம் ( acceleration due to 

gravity ) 
1 கிலோ விசை 

9.81 நியூட்டன்கள் 
Kg + கிலோ கிராம் ( பொருண்மை ) 
Kg --- கிலோ விசை . எனில் 

m 
1N = 1 Kg x2 

S2 


நொடி ? 


செயற் சமன்பாடுகள் 


55 


1 Kg = 1 Kg x s " 


எனவே 1 Kg எடையுள்ள பொருளின் பொருண்மை 1 Kg 
ஆகிறது . 

FPS அலகுகள் : 
விசையின் அடிப்படை அலகு பெளண்டல் ( poundal ) 


1 பௌண்டல் = 1 பௌண்டு ( பொருண்மை ) x 1 


அடி 
நொடி 


2 


விசையின் ஈர்ப்பு அலகு பெளண்டு விசை (pound force ) 
1 பௌண்டு விசை = 1 பௌண்டு ( பொருண்மை ) x n 

அடி 

நொடி 
அடி 
[g = 32.2 

ஈர்ப்பு முடுக்கம் (acceleration due to 

நொடி ? 
gravity ) ] 

எனவே , 1 பௌண்டு விசை 32.2 பௌண்டல்கள் 
1b + பௌண்டு ( பொருண்மை ) 
Lb + . 
பௌண்டு விசை , எனில் 

ft 


1 1b = 1 15 x 1 1 


1 Lb 1 lb X g 

s2 
எனவே , 1 ] b எடையுள்ள பொருளின் பொருண்மை 1 1b ஆகும் . 
சிலக்கு ( slug ) : 

அலகு . 
1 பௌண்டு விசை = g பௌண்டு ( பொருண்மை ) x 1 

நொடி 
என்றும் எழுதலாம் . அல்லது . 

அடி 
1 பௌண்டு விசை 1 சிலக்கு 1 

என்றும் எழு 
தலாம் . 

இங்கு சிலக்கு ( slug ) என்பது ஒரு பொருண்மை அலகு . 


- 


நொடி 2 


|1 சிலக்கு 


- 


32.2 பெளண்டு ( பொருண்மை 


வசதிக்காக , இயந்திர இயற் கூறுகளின் அலகுகள் SI , FPS 
இரு வழிகளிலும் , அட்டவணை 2.4 - ல் காட்டப்பட்டுள்ளன . 


56 


நவீன ஆள் குவைகள் 


அட்டவணை 2.4 இயந்திர இயல் கூறுகள் , மாறிகள் இவற்றின் 
அலகுகள் 


கூறுகளும் 
மாறிகளும் 


SI அலகுகள் 


FPS அலகுகள் 


விசை 


f 


நியூட்டன் 


N 


பௌண்டு விசை 


1b 


வேகம் 


v ) மீட்டர் / நொடி 


m / s 


அடி / நொடி 


ft / s 


பொரு 
ண்மை 


M கிலோ கிராம் 


kg 


சிலக்கு 


slug 


உராய் 
தடை 


நியூட்டன் 


N 


B | மீட்டர் நொடி 


பௌண்டு விசை 
அடி / நொடி 


1b 
ft / s 


m / s 


பௌண்டு விசை 


மீள் விசை K 


நியூட்டன் 
மீட்டர் 


STZ 


1b 
ft 


அடி 


திருப்பு 


நியூட்டன் 


விசை 


T 


N - m பௌண்டு விசை - அடி 1b - ft 


சுழல் 
வேகம் 


ரேடியன் / நொடி rad / s 


ரேடியன் நொடி 


rad / s 


நிலைமத் 
திருப்பு ( J 


கிலோ கிராம் 
மீட்டர் 2 


2 


kg - m 


லக்கு - அடி 


slug - ft ? 


விசை 


1b - ft 
rad / s 


நியூட்டன் 

N - m பௌண்டு விசை- அடி 

மீட்டர் 
சுழல் தடை B 
ரேடியன் நொடி 

rad / s ரேடியன் / நொடி 
நியூட்டன் 
மீட்டர் 

N- M பௌண்டு விசை - அடி 
முறுக்கம் ரேடியன் rad 

ரேடியன் 


Lb - ft 
rad 


k 


milli m 


பத்தின் பெருக்கங்கள் 
103 கிலோ kilo 

மெகா 
109 கிகா 

giga 
1012 டெரா tera 


106 


mega M 


10-3 மில்லி 
10-6 மைக்ரோ micro u 

நநோ nano n 
10-12 பிகோ pico P 


10-9 


G 
T 


57 


செயற் சமன்பாடுகள் 


அட்டவணை 2.5 எஸ்.ஐ. அலகுகள் ( SI Units ) 


எஸ்.ஐ. அலகு 


வேறு அலகுகள் 


அளவை 


வேறு அலகு 
ஒன்றிற்குச் சம 
மான எஸ்.ஐ. 

அலகுகள் 
0.4536 
2.835X10-2 
14.59 
1.016x103 
103 


1b 
OZ 


1 . 


பொரு 
ண்மை 


கிலோ, 
கிராம் 


பவுண்டு 
அவுன்சு 
சிலக்கு 
டன் ( பிரிட் ) 
டன் . ( மெட்ரிக் ) 


kg 


அடி 
அங்குலம் 


ft 
in 


0.3048 
2.54x10-2 
1.609x103 


மீட்டர் 


2 . 


நீளம் 


m 


மைல் 


மணி 


hr 
mts 


3.6x10 
60 


காலம் 


3 . 


நொடி 


S 


நிமிடம் 


விசை 


டன் 
டைன் 


kgm | சிலக்கு - அடி 


5. 


நிலைமத் 
திருப்பு 
விசை 


2 


2 


6. அழுத்தம் 


கிலோகிராம் kg 9.807 
பவுண்டு 

Lb 

4.448 
நியூட்டன் N பவுண்டல் 

Lbl 0.1883 
T 9.964x103 

dyne 10-5 
கிலோ 

பவுண்டு - அடி ? lb ft2 4.214x10-2 
கிராம் 

slug - ft2 1.356 
மீட்டர் 2 / // rada அவுன்சு- அங் oz - in ? 

1.828x10-3 
ரேடியன் ) 

பவுண்டு அங் psi 6.895x108 

பவுண்டு அடி 2 1b / ft2 47.88 
நியூட்டன் //N / m டைன் செ.மீ .2 d / cm2 10-1 
மீட்டர் , 
டார் 

torr 

1.333x102 
பார் 

bar 105 
கிலோ வாட் மணி | KWh 

KWh | 3.6x106 
எர்கு ( டைன் 
செ.மீ.) erg 

10-7 
J 
அடி - பவுண்டு 

ft- lb 1.356 
பி.டி.யு. 

Btu 

1.055X103 
கலோரி 

4.1868 
பரித்திறன் ( பிரி ) | HP 7.457x102 
பிரித்திறன் ( மெட் ) HP 7.355x102 
அடி - பவுண்டு / fet lb // 
நொடி 

sec . 

1.356 
W 
வாட் 

கிலோ கலோரி / 

மணி kcal / hr | 1.163 
பி.டி.யு / மணி 

Btu / hr | 0.2931 
எர்கு / நொடி er / sec 10-7 


7 . 


ஆற்றல் 


ஜூல் 


8 . 


திறன் 
ஆற்றல் 
பாய் 
வேகம் 


58 


நவீன , ஆள் குவைகள் 


2.1.5 தேக்கக் கூறுகளும் குவைப்படியும் : 

( Number of energy storage elements and system order ) 


ஒரே வகைத் தேக்கக்கூறு , செலவுக்கூறு ஆகியவற்றைக் 
கொண்ட குவை , ஒரு படிக் குவை ( 6rst order system ) எனப்படும் . 
சில மாதிரி ஒருபடிக் குவைகளைக் கீழே காண்க . 


செயற் சமன்பாடு 
1. மின் இயல் RC இணைச்சுற்று ( electrical RC parallel circuit ) 


R 


de 

+ 
dt 


j = C 


e 


R 


படம் 2.3 மின் இணைச் சுற்று 


( 2 ) மின் இயல் RL தொடர் சுற்று ( electrical RL series circuit ) 

R 
ww 


e 


dil 

+ Ri 
dt 


- 


L 


L 


படம் 2.4 மின் தொடர் சுற்று 


( 3 ) இயந்திரக் கோட்டு இயற்குவை ( mechanical translational 
System )) 


M 


f = M 


dy 

+ Bv 
dt 


படம் 2.5 இயந்திரக் கோட்டு இயற்குவை 


B 


செயற் சமன்பாடுகள் 

59 
( 4 ) இயந்திரச் சுழல் இயற் குவை ( mechanical rotational 
system )) 


B 


da 
T = J 

dt 


+ Bo 


ச 


படம் 2.6 இயந்திரச் 
சுழல் இயற்குவை 


T 


( 5 ) பாய்ம இயல் : 


L 


R 


q = C 


dp 

+ 
dt 


* 


1 

p 
R 


[படம் 2.7 பாய்ம இயற் குவை 


( 6 ) வெப்ப இயல் : 


9 


R 


பு 


- 


C 


+ 


Ito 


1 
R 


91 


dt 


படம் 2.8 வெப்ப இயற்குவை 


இவற்றின் பொது உருவம் 


dc 

+ TC 
di 


. 


t : சாரா மாறி ( independent variable ) 
C : சார்ந்த மாறி ( dependent variable ) 
( : கட்டளைச் சார்பு (forcing function ) 

இருவகைத் தேக்கக் கூறுகளை உடைய குவைகள் இருபடிக் 
குவைகள் ( second order systems ) எனப்படும் . 


60 


நவீன ஆள் குவைகள் 


சில எடுத்துக் காட்டுக்கள் : 

செயற் சமன்பாடு 
( 1 ) மின்னியல் RLC இணைச்சுற்று ( RLC parallel circuit ) : 


i 


R 


C 


de 
j = C + 

dt 


* 


1 
R 


100 


+ 


+ 1 - 


e dt 


படம் 2.9 RLC இணைச் சுற்று 


1. 


( 2 ) மின்னியல் RLC தொடர் சுற்று ( RLC series circuit ): 


R 


ண 


e 


e = L 


* 


di 
dt 


+ Ri + 


C 


I fide 


படம் 2.10 RLC தொடர் சுற்று 


( 3 ) இயந்திரக் கோட்டு இயற்குவை ( mechanical translational 
System) : 


M 


dy 
f = M + Bv + k 

at 


Svat 


படம் 2.11 MKB குவை 


B 


61 


. 


செயற் சமன்பாடுகள் 


( 4 ) இயந்திரச் சுழல் இயற்குவை ( mechanical rotational system ) : 


T 


k 


TT 


B 

படம் 2.12 JKB குவை 
do 
T = J + Bo + K 

wdt 
dt 


s 


( 5 ) பாய்ம இயற்குவை (fluid system ) : 


R 


q = C 


* + { p + I / pae 


C 


படம் 2.13 பாய்ம இயற்குவை 


வெப்ப இயலில் ஒரே வகைத் தேக்கக் கூறுதான் உண்டு. 
எனவே அதில் இருபடிக் குவை அமைய வழி இல்லை . 

இருபடிக்குவை ஒன்றின் செயற் சமன்பாட்டின் பொது 
உருவம் வருமாறு : 
d ? c dc 

+ wanc = r 
dt2 dt 
r : கட்டளைச் சார்பு (forcing function ) 
C : சார்ந்தமாறி ( dependent variable ) 
t : சாரா மாறி ( independent variable ) 


+ 2a 


2.2 எளிய குவைகளின் சமன்பாடுகள் ( Equation of Simple 

Systems) 
22.1 மின் வலைகள் ( electrical networks ) 
மின் 

செயற்சமன்பாடு எழுத இருவழிகள் 
உண்டு . 

அவையாவன : 


சுற்றுகளின் 


62 


நவீன ஆள் குவைகள் 


1 ) சுற்று மின்னோட்ட முறை ( loop current method ) 
2 ) சந்தி மின் அழுத்த முறை ( node voltage method ) 


1 ) சுற்று மின்னோட்ட முறை : 

சுற்று மின்னோட்ட முறையில் செயற் சமன்பாடு எழுத 
உதவும் படிகள் ( steps ) வருமாறு : 
1. குவையில் எவ்வளவு தனிச் சுற்றுகளோ ( independent loops ) 
அவ்வளவு சுற்று மின்னோட்டங்களை வலஞ் சுழியாகப் புனைந்து 
கொள்க . ஒவ்வொரு கூறின் வழியும் மின்னோட்டம் பாயவேண் 
டும் . அதேசமயம் எந்த மின்னோட்டச்சுற்றின் குறுக்காகவும் 
ஒரு கூறு இருக்கக்கூடாது . 


2. ஒவ்வொரு சுற்றிலும் கிர்காஃபு மின் அழுத்த விதியைக் 
கொண்டு ஒரு பொருந்தும் உறவை ( compatibility relation ) 
எழுதுக . எவ்வளவு தற்புனைவு மின்னோட்டங்கள் ( assumed 
currents ) உள்ளனவோ , அவ்வளவு வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
கிடைக்கும் . 


3. புனைவு மின்னோட்டம் , ஒவ்வொரு இயக்கமில் கூறில் நுழையும் 
முனையும் நேர்முனை ஆகும் . மின் ஆக்கிகளில் , எதிர் முனையில் 
நுழைந்தால் எதிர்க் குறியீடு : நேர் முனையில் நுழைந்தால் நேர்க் 
குறியீடு . இவ்வாறு மின் அழுத்தக் குறைவிற்குக் (voltage drop) 
குறியீடு செய்கிறோம் . 


மாதிரி வினா 2.1 

கீழ்க்காணும் மின் வலைகளின் செயற் சமன்பாடுகளைச் சுற்று 
முறையில் ( loop method ) எழுதுக . ( படம் 2.14 . படம் 2.15 ) 


R 


R 


e .. 


C L 


5 


C 


의 


V 


R 


படம் 2.14 மின் பால வலை 


படம் 2.15 மின் தூண்டு இணைப்பு வலை 


செயற் சமன்பாடுகள் 


63 


தீர்வுகள் : 

1 ) படம் 2.16 இல் மூன்று தனிச் சுற்றுகள் உள்ளன . 
எனவே மூன்று மின்னோட்டங்கள் ..... வலஞ் சுழியாகப் 
புனையப்படுகின்றன . 


Ri 


படம் 2.18 


சுற்றுகளும் மின் ஓட்டமும் 


R 


சுற்றுகள் ( 1 ) , ( 2 ) , ( 3 ) இல் கிர்காஃபு மின் 

மின் அழுத்த 
விதியைக் கொண்டு கீழ்வரும் சமன்பாடுகளை எழுதலாம் : 
1 

1 
Ri , + 

V. 
R i 

dt - R , is = 0 
C , 


-4,7i, d + + 1 , at + L * + 4, Ji,it 


-L 


dig 
dt 


0 


dig 


..- R , i , 


di , 
dt 


+ L 


+ LS 


+ R , is + R , i , = 0 


i ,, ig, i , என்ற மூன்று மின்னோட்டங்களுக்குத் தீர்வு காண 
மூன்று சமன்பாடுகள் உள்ளன . 


dia 


di , 


S. 


L 


L 


dt 


dt 


என்ற சமன்பாட்டில் இருந்து சட்ட மின் அழுத்தத்தைக் 
காணலாம் . 


RI 


Rz 


2 


op 


உஸ் 


2- M * 
64 

நவீன ஆள் குவைகள் 
R 

படம் 2.17 
C , 

சுற்றுகளும் 

மின் ஓட்டமும் 
உ 
இவ்வலையில் ( படம் 2.17 ) மூன்று தனிச் சுற்றுகள் 
உள்ளன . எனவே i , i , i , என்ற மூன்று மின்னோட்டங்கள் 
புனையப்படுகின்றன . 

இம்மூன்று சுற்றுகளிலும் கிர்காஃபு மின் அழுத்த விதியைக் 
கையாளவும் , மூன்று சமன்பாடுகள் கிடைக்கின்றன : 

1 
Rii + 

dt 
1 

di , 

di 
i , dt + 

0 
dt 


3 


- Hi , dt + R i , + L 


1 


dt 


dt 


di , 
- M dig 
+ R , is + 

dt = 0 
d 
குறிப்பு : ‘ புள்ளி வழக்கு ( dot convention ) 

ஒன்றற்கொன்று தூண்டும் இரு சுருள்களில் ( coils with 
mutual inductance ) ஒரு தன்மைய முனைகளில் ( terminals having 
the same sense ) புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன . புள்ளிகள் 
சுருள்களின் தொடக்கத்தைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் ( படம் 
2.18 ) . 


000 


Agg 


படம் 2.18 புள்ளி வழக்கு ( அ ) ஒத்துழைப்பு ( ஆ ) எதிர்ப்பு 


செயற் சமன்பாடுகள் 


65 


இரு சுருள்களிலும் மின்னோட்டம் ஒத்த முனைகளை ( புள்ளி 
முனை களை ) நோக்கியோ அல்லது அவற்றில் இருந்து விலகியோ 
சென்றால் , சுருள்களின் காந்தத் தாரைகள் ( magnetic fluxes ) 
ஒன்றற்கொன்று துணை புரிகின்றன என்று பொருள் ( அ ) . 


மின்னோட்டம் ஒரு சுருளில் புள்ளிமுனையை நோக்கியும் , 
மற்றொன்றில் புள்ளிமுனையில் இருந்து விலகியும் சென்றால் , 
காந்தத் 

ஒன்றை ஒன்று எதிர்க்கின்றன 
பொருள் ( ஆ ) . 


தாரைகள் 


என்று 


( 2 ) சந்தி மின் அழுத்த முறை 

1. சந்திகளைக் குறித்துக் கொள்க . இவற்றுள் ஏதாவது 
ஒன்று மேற்கோள் சந்தியாக இருக்கட்டும் . மேற்கோள் சந்தியின் 
மின் அழுத்தம் சுழிஎனக் கொண்டு , பிறசந்திகளில் ஒவ்வொன்றி 
லும் ஒரு மின் அழுத்தத்தைப் புனைந்து கொள்க . 

2 ஒவ்வொரு சந்தியிலும் கிர்காஃபு மின்னோட்ட விதியைக் 
கையாண்டு ஒரு சமநிலை உறவை எழுதுக . எவ் வளவு சுழியிலாப் 
புனைவு மின் அழுத்தங்கள் உண்டோ , அவ்வளவு சமன்பாடுகள் 
கிடைக்கும் . 


3. சமன்பாடுகளை எழுத , எந்தச் சந்தியிலும் , மின்னோட்டங் 
கள் யாவும் வெளி நோக்கிப் பாய்வதாகக் கொண்டால் வசதி 
யாக இருக்கும் . 


மரதிரி வினா 2.2 

கீழ்க்காணும் மின் வலையின் செயற் சமன்பாட்டைச் சந்த 
முறையில் எழுதுக : ( படம் 2.19 ) 


பண் 


RO 


Ce 


படம் 2.19 
மின் வலை 


8 


e . 


R₃ 


5 


5 


66 


நவீன ஆள் குவைகள் 


தீர்வு : 

சந்திகளின் மொத்த எண்ணிக்கை 5. இவை படம் 2.20 - ல் 
குறிக்கப்பட்டுள்ளன . 


inger 


나 


J4 


3 


படம் 2.20 


சந்திகள் 


5ies 


இவற்றுள் , e , = e; , கொடுக்கப்பட்டுள்ளது . 

es = 0 , தற்புனைவு . 
எனவே , மீதி மூன்று சந்திகளின் ஜார்ஃபு மின் ஓட்ட விதியைப் 


பொருத்த . 


e 


eg 

RR 


+ 


R, 


es ) 


0 


cifres – es ) dt = 0 
J ¢ , - es ) dt + + JG, 

- 
*** + Je- 


- e . ) dt + 


RR 


Ro 


e , ) dt + 


R , 


2.2.2 இயந்திர இயற் குவைகள் 

இயந்திர இயற்குவைகளின் செயற்சமன்பாடுகளை எழுத 
ருவழிகள் உண்டு . 


1 ) தனித்த கூட்டு ஆய்வு முறை ( free body diagram method ) 
2 ) இயந்திர வலை முறை ( mechanical network method ) 

பெரிதும் , சிக்கலும் ஆன இயந்திரக் குவை ஒன்றின் செயற் 
சமன்பாட்டை முதல் முறையில் காண்பது கடினம் . அதற்கு ஆகும் 
நேரமும் அதிகம் . 

இயந்திர வலை முறையிலோ , எவ்வகை இயந்திரக் குவைக் 
கும் செயற் சமன்பாட்டை எளிதிற் காணலாம் . குவைகளின் 


செயற் சமன்பாடுகள் 


67 


எனவே 


ஒருமைப்பாட்டை விளக்கவும் இது பெரிதும் உதவும் . 
இம் முறையே இந்நூல் முழுதும் கையாளப்படுகிறது . 


எந்த இயந்திரக் குவைக்கும் மின் வலையைப் போன்ற ஓர் 
எளி வடிவம் வரையலாம் . இதுவே இயந்திரவலை ( mechanical 
network ) ஆகும் . 


இதை வரை தற்குப் பின் வரும் குறிப்புகள் உதவும் . சுருள் 
வில்லும் ( spring ) , உராய்தடை உருளையும் ( dashpot ) உறுதி 
யானவை அல்ல . ஏனெனில் அவற்றின் இரு முனைகளும் இரு 
வேறு வேகங்களில் நகர இயலும் . பொருண்மை அப்படி அல்ல ; 
அது உறுதியானது . அதன் இரு முனைகளும் சம வேகத்திலேயே 
நகரும் . அவ் வேகம் பூமியை ஆதாரமாகக் கொண்டு அளக்கப் 
படுகிறது . 

எனவே , இயந்திர வலைப் படத்தில் சுருள் வில் , உராய்தடை 
உருளை இவற்றின் முனைகள் இரு வேறு வேகங்களைக் காட்டும் 
சந்திகளோடு இணைக்கப்படுகின்றன பொருண்மையிலோ ஒரு 
முனை எப்பொழுதும் ( சுழி வேக ) ஆதாரச்சந்தியோடு இணைக்கப் 
பட்டு இருக்கும் : ( மறு முனை பொருண்மையின் வேகத்தைக் குறிக் 
கும் சந்தியுடன் இணைக்கப்படுகிறது ) . 


இயந்திர வலைப் பட முறை ( mechanical network diagram 
method ) : 
1. இயந்திரக்குவை 

ஒரு விசையால் தாக்குறும்பொழுது 
விளையும் வேகங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு சந்தியால் குறிக்க 
இவற்றிற்குக் கீழே ஆதாரச் சந்தியையும் தனியாகக் குறிக்க . 


பொருண்மைகளைச் சிறு சதுரங்களாக வரைக . அவற்றின் 
மேல்முனைகள் பொருண்மைகளின் வேகங்களைக் காட்டும் சந்தி 
களிலும் , கீழ்முனைகள் ஆதாரச்சந்தியுடனும் இணைக்கப்படட்டும் . 


2. சுருள் வில் , உராய்தடை உருளை ஆகிய பிறகூறுகளை அவற்றின் 
முனைகளின் வேகங்களைக் குறிக்கும் சந்திகளுடன் இணைக்க . 


இயக்கி அறிகுறி வழங்கிகளை ( signal sources ) அவை தூக்கும் 
முனை களைக் குறிக்கும் சந்திகளுக்கும் ஆதாரச்சந்திக்கும் இடையே 
இணைக்க. 


3. டாலம்பாட்டு விதியை ( Dalembert s Principle) முச் சந்திகளில் 
பொருத்திச் செயற் சமன்பாடுகளை எழுதுக . 


68 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினா 2.2 

படம் 1.27 , படம் 1.29 இவைகளிற் காணும் இயந்திரக் 
குவைகளின் செயற் சமன்பாடுகளை வருவிக்க . 


தீர்வு : 

( 1 ) விமானத்தைக் கப்பல் தளத்தில் நிறுத்தல் : 

படம் 1.27 - ல் கண்ட இயந்திரக் குவையின் குவி உருவைக் 
( lamped form ) கீழே காண்க படம் ( 2.21 ) . 
1 2 3 

படம் 2.21 இயந்திரக் 

கோட்டு இயற்குவை 
K 

சி 

1 . மணல்மூட்டை 
2. கயிறு 

3. விமானம் 

க 
4. முன் தள்ளி 
B 

5. கப்பல் 


M2. 


தளம் 


முன் தள்ளியின் இயக்கத்தால் விமானம் 

இயக்கத்தால் விமானம் முன் நகரும் 
( அல்லது உந்தத்தால் நகரும் ) . விமானத்தின் இரு முனைகளின் 
வேகம் ஒன்றே . அது என்க 

கயிறு நீட்டமும் , சிறிது மீட்சியும் உடையது . அதன் இரு 
முனைகளின் வேகங்கள் x , x, என இருக்கட்டும் . மணல் மூட்டை 
யின் வேகம் x , என்பது படத்தில் இருந்து தெளிவு . 

உராய் தடையை . M , வின் வேகத்தைக் குறிக்கும் , என்ற 
சந்திக்கும் , ஆதாரச் சந்திக்கும் இடையே ஓர் உராய்தடை உருளை 
யில் குறிக்கலாம் . 


ம் 
, 


Mq 


MM 


படி 1 : 
படம் 2.22 
இயந்திர வலை 


ஸ் 


செயற் சமன்பாடுகள் 


69 


க் , 


ஸ் , 


ை 


படம் 2.23 


M2 


படி 2 : 


இயந்திர வலை 


BB 


படி 3 : சந்திகள் ,,,, இவைகளில் டாலம்பர்ட்டு விதியைப் 
பொறுத்த . 

M , ( X - x ) + k ( x ; - x , ) - f * = 0 

M , (x , - x ) + B ( i , - 3 ) + k ( x , - x ) = 0 
* குறிப்பு : விசையின் குறியீடு ( Sign ) : 

விசையின் திசையிலேயே இடப் பெயர்ச்சியும் இருப்பதாகக் 
கொண்டால் , விசை வழங்கியில் ( source ) அது தாக்கும் சந்தியை 
நோக்குமாறு விசையைக் குறிக்கலாம் . 

சமன்பாடுகளை எழுதும்பொழுது , ஒவ்வொரு சந்தியில் 
இருந்தும் விசைகள் வெளியே செல்வதாகக் கொள்வதால் , விசை 
வழங்கியில் இருந்து சந்தியை நோக்கிவரும் 

எதிர்க் 
குறியீடு ( negative sign ) உடைய தாயிற்று 


விசை 


( 2 ) கப்பல் இயக்கக் குவை : 

படம் 1.29 - ல் உள்ள இயந்திரக் குவையின் குவி உருவைக் 
கீழே காண்க ( படம் 2.24 ) . 

3 

படம் 2.24 இயந்திரச் சுழல் 
K 

இயற் குவை 

1. சுழலியின் திருப்பு விசை 
2 

2. நீளத் தண்டு 
T 

3. முன் தள்ளியின் நிலைமம் 

4. உராய்வு 
BB 


J 


2 


சுழலும் நீளமான தண்டில் முறுக்கம் இயற்கையான தால் , 
அதன் சுழலியின் முனையில் சுழல்வேகம் , எனில் . முன்தள்ளியின் 
முனையில் 3 என்க . நிலைமச் சுழல் திறனின் இரு முனைகளிலும் 


70 


நவீன ஆள் குவைகள் 


ஒன்றே , , . உராய்தடை உருளையின் ஒரு முனை ,, மற்றொன்று 
சுழியாகும் . 


இயந்திர வலையைப் பின் வருமாறு வரையலாம் . 


5. 


| 


8 , 


படி 1 : 


படம் 2.25 , 


பு 


. = 


0 


் , 


K 
ன 


் , 


B 


படி 2 : 


J 


படம் 2.26 


. 


படி 3 : 01 , 6 , என்ற 

என்ற சந்திகளின் டாலம்பாட்டு விதியைப் 
பொருத்தவும் . 


K ( 01 - 02 ) - T = 0 

J ( g , - 6. ) + B (் , - d ) + K ( G , - 9 ) = 0 
இவையே குவையின் செயற் சமன்பாடுகள் ஆகும் . 


2 .3 பாய்ம இயற் குவைகள் 

எளிய பாய்ம இயற்குவைகளின் பகுதிகள் கீழே 
காட்டப்பட்டுள்ளன ( படங்கள் 2.27 , 2.28 , 2.29 ) . 


செயற் சமன்பாடுகள் 


71 


படம் 2.27 நீர் வழங்கு 

குவைப் பகுதி 
1. நீர்த் தேக்கம் 


3 


1 


படம் 2.28 ஒரு நீர்ம இயக்கி 
1 , ஓரதர் உருளை 
2 , திறன் உருளை 
3. மிகை அழுத்த நீர்மம் 
4. விசை 
5. விளைவு 


T 


5 


M 


AQ 


ܠܐܐ܂ 


படம் 2.29 ஒரு வளிமக் 

குவைப் பகுதி 
1. மிகை அழுத்த வளிமம் 


1 


பாய்ம இயற் குவைகளின் செயற் சமன்பாடுகளை எழுதத் 
தேவையான படிகள் ( steps ) வருமாறு : 
1. குவையின் செயலை விளக்கும் மாறிகளைத் தேர்தல் 
சான்றுகள் : பாய் வேகம் ( q ) , அழுத்தம் ( p ) ; மேலும் , அடர்த்தி ( P ) . 
உயரம் ( h ) , வேகம் ( v ) . 


2. சமநிலை உறவுகளை ( equilibrium relations ) எழுதல் . 
இவை ) தொடர்ச்சி உறவு (Continuity relation ) , 
பொருண்மை மாற்ற வேகம் = உள் பாய் வேகம் வெளிப்பாய் 

வேகம் 


72 


நவீன ஆள் குவைகள் 


ii ) விசைச் சமநிலை (force equilibrium ) : 
ஒரு புள்ளியில் ஒரு நேரத்தில் காணும் விசைகளின் கூடுதல் சுழி 
ஆகும் . 
3. உருவியல் உறவுகளை எழுதல் . 
பாய்மத் தேக்கம் ( fluid capacitance ) : (C) 
தேக்கு கலன்களில் q = 

Cp 
பாய்மத் தடை { fluid resistance ) : ( R ) 

1 
நுண் துளைகளில் q = P 

R 
பாய்ம இயலாமை ( fluid inertance ) : ( L ) 

நீளக் குழாய்களில் p = Lo 
4. மேற்கண்ட 

உறவுகளை இணைத்து 

செயற்சமன்பாட்டை 
எழுதல் . 

ஓர் எடுத்துக் காட்டின் வழி இப்படிகளை மனத்தில் பதிய 
வைப்போம் . 


/ 


மாதிரி வினா 2.3 

ஏவுகணை உந்துபொறியைத் ( rocket engine ) திருப்பும் ஒரு 
கீர்ம இயக்கி ( bydraulic activator ) கீழே காட்டப்பட்டுள்ளது 
( படம் 2.30 ) . 

மிகை அழுத்த நீர்மத்தின் பாய்வேகம் 4 ( flow rate of the 
high pressure liquid ) , ஓரதர்த் தண்டின் ( valve spindle ) இடப் 
பெயர்ச்சி x , திறன் உருளையின் வேறுபாட்டு அழுத்தம் P 
( differential pressure ) இவற்றைப் பொறுத்தது . இவ் உறவைப் 
படம் 2.31 காட்டுகிறது . 

இக்குவையின் செயற் சமன்பாட்டை வருவிக்க (derive ). 
படம் 2.30 நீர்ம இயக்கியால் உந்து பொறியைத் திருப்புதல் 


3 


1. நீர்ம இயக்கி 
2. உந்து பொறி 
3. மிகை நீர்மம் 
x : ஊட்டம் 


1 


y 


A 


y : ஈட்டம் 


K 


f : விசை 
A : பரப்பு 


செயற் சமன்பாடுகள் 


73 


32 


9. 


படம் 2.31 பாய் வேக - 

அழுத்த இடை உறவு 
q : பாய் வேகம் 
p : அழுத்தம் 
x : ஓரதர் தண்டின் பெயர்ச்சி 


P 
தீர்வு : படி 1 : இக்குவையில் மாறிகள் : 

q : பாய் வேகம் 
p : வேறுபாட்டு அழுத்தம் , திறன் உருளையில் 
A : உந்து வில்லையின் பரப்பு 


மேலும் , M : இயங்கு பகுதிகளின் மொத்தப் பொருண்மை 

B ; உராய் தடை 
f : திறன் உருளையிற் தோன்றும் விசை 
y : திறன் உருளை உந்து தண்டின் இயக்கம் 
x : ஓரதர்த் தண்டின் இயக்கம் 
P : நீர்ம அடர்த்தி 


என்க . 


படி 2 : சமநிலை உறவுகள் : 


i ) தொடர்ச்சி : q = PAy 

ii ) விசைச் சமநிலை : PA - f = 0 
படி 3 : உருவியல் உறவுகள் : 

f = My + By 
q = kax - kzp 

( படம் 2.19 - ல் இருந்து ) 

ky . k , மாறிலிகள் 
படி 4 : மேற்கண்ட சமன்பாடுகளை இணைக்க , 

My + By = f 


= pA 


14 


நவீன ஆள் குவைகள் 


1. 


A 


1 ,( k - 4 ) 
= A (kx – PAy ) 

PA ) 


எனவே , 

My 


+ 


B + 


Aky, 

X 


- 


.. 


அல்லது y + 


CX 


இதுவே , தேவையான செயற் சமன் 


பாடு ஆகும் . 


இங்கு 7 = 


k ( s + * ) c = 1 


Aky | 
Mk2 


2.2.4 எளிய வெய்ய இயற்குவைகள் 

சூடேற்று கலன் , வெப்பமானி , ஏவுகணை உந்து பொறி இவை 
எல்லாம் வெப்ப 

இயற்குவைகளுக்கு எடுத்துக்காட்டுக்கள் . 
வெப்ப இயற்குவைகளின் செயற்சமன்பாடுகளை எழுத , மாறிகள் . 
அவற்றின் இடை உறவுகள் ஆகியவை அவசியம் ஆகும் . 


வெப்பம் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்குச் 
செல்லும்பொழுது , பாய்வேகம் ( g) , வெப்ப நிலை மாறுபாட் 
டிற்கு ( 8 ) நேர் விகிதப் பொருத்தத்தில் இருக்கும் . 

1 

q = KO 
இங்கு R வெப்பத் தடை (thermal resistance) 
பாய் வேகம் q : ஓர் ஊடுருவு மாறி (through variable ) 
வெப்ப நிலை 9 : ஒரு குறுக்கு மாறி (across variable ) 

ஒரு பொருளின் உள் நுழையும் வெப்பம் , அங்கு உள் ஆற்ற 
லாகத் தேக்கி வைக்கப்படலாம் . 

அதனால் பொருளின் வெப்ப 
நிலை உயரும் . 

ஒரு பொருளின் வெப்பநிலை மாறும் வேகம் ( rate of change 
of temperature ) வெப்பப் பாய் வேகத்திற்கு ( heat flow rate) நேர் 
விகிதப் பொருத்தம் உடையது . 

C 
இங்கு C : வெப்பத் தேக்கம் (thermal capacitance ) 


செயற் சமன்பாடுகள் 


75 


வெளி 


மாதிரி வினா 2.4 

விண்கல உந்து பொறியின் சுவர்களின் வழி 
யேறும் வெப்பத்தைக் கணிக்கத் தேவையான குறிப்புகளைப் 
படம் 2.32 இல் இருந்து பெற்று , அவ்வெப்ப இயற்குவையின் 
செயற் சமன்பாடுகளை வருவிக்க , 


படம் 2.32 விண்கல உந்து 

பொறிச்சுவர் 


9 


S 


1 


T 


6 


| 1. உள் பூச்சு 
I 2. இடைப் பூச்சு 
3. வெளிப் பூச்சு 
4. சூடான உள் பகுதி 
| 5. கடத்தி 
6. அரிதில் கடத்தி 
7. குளிர்ந்த சூழல் 


7 


Is 


ப 


3 


. 


தீர்வு : 

உந்து பொறிச் சுவற்றின் உருவியல் மாதிரி ஒன்று படம் 
2.33 இல் காட்டப்பட்டுள்ளது . 

R4 


RE 


R6 


C3 


Cs 


படம் 2.33 உந்து 

பொறிச் சுவர் 
R : வெப்பத் தடை 
C : வெப்பத் தேக்கம் 
q : வெப்பம் பாய் வேகம் 


இதன் சமநிலை உறவுகள் : 
( g , ~ q . ) = ( , ) , 
{ q4 - q ; ) = C ; as 
இதன் உருவியல் உறவுகள் : 

1 

( 01 - 03 ) 
R , 


- 


--- 


1 
RA 


{ 03 - 6 ; ) 


76 


நவீன ஆள் குவைகள் 


- 


1 
9 . ( 05 - 07 ) 

R 

6 
இவைகளை ஒன்று சேர்க்கவும் , பின் வரும் செயற் சமன்பாடு 
கள் கிடைக்கின்றன . 
1 

1 
R , ( 01 - 03 ) 

RA 
1 

1 
( 04 - 85 ) ( 95 

RS 


0 . 


95 ) = c , . 


01 ) = c; . 


2.2.5 ஓர் ஆள்குவையின் முழுச் செயற்சமன்பாடு 
(Overall performance equation of a control system ) 

மின் இயல் , இயந்திர இயல் , பாய்ம இயல் எனப் பிரித்துச் 
சொல்ல இயலா வண்ணம் ஆள் குவைகளில் பலவகை உறுப்பு 
களும் இயைந்து காணப்படுகின்றன . அவற்றின் செயற்சமன் 
பாடுகளைத் தனித்தனியே எழுதித் தக்கமுறையில் இணைக்கையில் 
ஆள் குவையின் முழுச்செயற் சமன்பாடு கிடைக்கிறது . 
குவை வகைக்கெழுச் சமன்பாடு (system differential equation ) 
எனப்படும் . இதை எழுதும் முறையை ஓர் எடுத்துக்காட்டால் 
விளக்குவோம் . 


-- 


மாதிரி வினா 2.5 

ஒரு காழிற் கூடத்தில் , தொட்டி ஒன்றில் கலக்கப்படும் 
நீர்மங்களின் வெப்ப நிலையைச் சீராக வைக்கும் ஆள் குவையின் 
அமைப்பு , படம் 2.34 - ல் காட்டப்பட்டுள்ளது . இவ் ஆள் குவை 
யின் முழுச் செயற் சமன்பாட்டை வருவிக்க . 

8 


2 


5 


er 


3 


Ka 


s 


Ks 


4 


3 


e 


KI 


Kc 


படம் 2.34 வெப்பநிலை ஒழுங்கமை குவை 
1. மின் பிரித்தி 

5. ஓரதர் 
2. மின் திறன் பெருக்கி 6. வெப்பம் ஊட்டுச் சுருள் 
3. மின் பெருக்கி 

7. வெப்ப மின் மாற்றி 
4. காந்தச் சுருள் இயக்கி 8. நீராவி புகு வழி 


செயற் சமன்பாடுகள் 


77. 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலை ஒழுங்கமை குவையின் 
உருவியல் மாதிரியைப் படம் 2.35 இல் காண்க . 


R 


f 


3 
. 


M 


B 


ை 


e ] Ka les -Log 
er 

e. 


SK 


K. 


படம் 2.35 வெப்ப நிலை ஒழுங்கமை குவையின் உருவியல் மாதிரி 


இவ் ஒழுங்கமைகுவை வேலைசெய்யும் விதம் வருமாறு : 
தொட்டியில் தேவையான வெப்பநிலைக்கு ஏற்ப 

ஒரு 

மின் 
அழுத்தம் ( e ) மின் பிரித்தியில் உண்டாக்கப்படுகிறது . இதுவே 
ஆதார அறிகுறி (reference input ) . உண்மையான வெப்பநிலை 
அளக்கப்பட்டு , அதற்குப் பொருத்தமான மின் அழுத்தம் ( ee ) 
ஒன்று வெப்பமின் மாற்றியில் தோற்றுவிக்கப்படுகிறது . இதன் 
அளவு பெருக்கப்பட்டு ( 86 ) , ஆதார அறிகுறிக்கும் இதற்கும் உள்ள 
வேறுபாடு ( e = er - 65 ) , திறன் பெருக்கப்பட்டு (e ,) ஒரு சுருள் 
இயக்கியைச் செயற்பட வைக்கிறது . இதனால் ஓரதர் இடம் 
பெயர்ந்து நீராவியை வெப்பம் ஊட்டுக் குழாய்வழிச் செலுத்து 
கிறது . தொட்டியின் வெப்பநிலை உயருகிறது . 

. 

தேவையான 
வெப்பநிலை அடையப்பட்டதும் , e சுழியாகி , ஓரதரை மூடி , நீராவி 
ஒழுக்கை நிறுத்திவிடுகிறது . 


e 


-- 


- 


செயற் சமன்பாடுகள் 

வழுக் கணிப்பி : 
திறன் பெருக்கி : 


er 


eb 


- 


Kae 


மின் காந்தச் சுருள் : e , = Ri + L 


di 
dt 


சுருள் இயக்கி : 
ஓரதர் : 


f K ; i = MX + B X + Kx 
4 = Kax 


வெப்பம் ஊட்டு கலன் : தாட்டியின் வெப்பத் தேக்குமை C 
வெப்பத்தடை R , சூழலின் வெப்பநிலை சுழி என்று கெண்டால் , 


78 


நவீன ஆள் குவைகள் 


உள்பாய் 
வெப்பவேகம் 


- 


தொட்டியில் வெப்பம் சுவர்களின் ஊடு 
தேங்கும் வேகம் 

+ வெப்பம் வெளி 
யேறும் வேகம் 


6 + 


அதாவது , q = c + 9 

RI 
வெப்பமின் மாற்றி Gc = Kc g 
பின்னூட்டுப் பெருக்கி : eb = Kb ec 
இச் சமன்பாடுகள் எல்லாவற்றையும் ஒன்றாய் இணைப்போம் . 


d 


D , என்க . 


எனவே 


er = e + 


b 


e , = K , e = ( R + LD ) i 
j = ( MD3 + BD + K ) x 

1 
q = Kd x = CD + 8 

R. 


- 


ec = Kc a 


eb = 


Kbec 


( c 


Ct + 


9 = Kax 


A ) 

( MD +30 + K ) 


= KAL 


i 


Ka Ks 

Ka 
MD2 + BD + K R -- LD 

( R + LD ) ( MD2 + BD + K ) 
ஃ e 

Ka KJ Ks 
eb = Kb K.S 
er = e + 6 


9 


+ (cD + k ) 


[ 


( R + LD ) ( MD2 + BD + K ) ( RC , D + 1 ) 

R KA KA Ks 


+ K K 


K. ] 


9 


செயற் சமன்பாடுகள் 


79 


அல்லது . 
[ ( R + LD ) ( MD2 + BD + K ) ( R , C , D + 1 ) 

+ Ki K. R.K , K. K.J G = RK , K. K, e 


2.3 குவைகளின் உரு ஒற்றுமை (System Analogies ) 
23.1 உரு ஒற்றுமை - விளக்கம் 

பலவகைப்பட்ட உருவியல் குவைகளின் ( physical systems ) 
செயற் சமன்பாடுகளை எழுதும்பொழுதும் , அவற்றின் செயல் 
களை ஆயும்பொழுதும் அவற்றிடையே ஓர் ஒற்றுமை புலப்படு 


பகுதி 2.1 - ல் கண்ட அட்டவணைகளில் இருந்தும் , பகுதி 
2.1.5 - ல் உள்ள சமன்பாடுகளில் இருந்தும் இவ் உரு ஒற்றுமை 
தெளிவாகும் . சான்று : 


மின் இயல் : i = C 


de 
dt 


1 
R 


dt 


இயந்திரக் கோட்டு இயல் : 


f = M 


+ | 

K / 
- K ] . de 


dv 


+ Bv + K 


v dt 


dt 


da 
இயந்திரச் சுழல் இயல் : 

T = J + Bo -- K 

dt 
C , R , L , M , B , K போன்ற உருவியல் கெழுக்களுக்கு எண் 
மதிப்புக் கொடுத்து விட்டால் , இக்குவைகளின் செயற் சமன்பாடு 
கள் ஒரே உருவை அடைகின்றன . இதையே உரு ஒற்றுமை 
( analogy ) என்கிறோம் . 


இவ்வாறு ஒரே உருவின தான ( same form ) செயற் சமன் 
பாட்டை உடைய குவைகள் உரு ஒற்றுமைக் குவைகள் analo 
gous system ) எனப்படும் . 


இத்தகைய குவைகளின் உரு ஒற்றுமை பற்றிய அறிவு பல 
வகைகளிலும் உதவுகிறது : 


( 1 ) செயற் 

சமன்பாட்டின் பொது உருவிற்குத் தீர்வு 
கண்டால் அதையே பலவகைக் 

குவைகளுக்கும் தக்க சிறு 
மாற்றங்களுடன் பயன்படுத்திக் கொள்ளலாம் . 


( 2 ) உரு ஒற்றுமையின் வழியாக ஒரு குவையைப் பற்றி 
அதிக ஆழமாக அறிய வாய்ப்புக்கள் உண்டு . 


80 


நவீன ஆள் குவைகள் 


( 3 ) உரு ஒற்றுமைக் கணிப் பொறியின் ( analog computer ) 
வாயிலாக , எவ்வகைக் குவையின் செயலையும் ஆராய இயலும் . 
இதற்கு வேண்டுவது எல்லாம் குவைகளின் மின்னியல் ஒற்றுமை 
உருவே . 


( 4 ) உரு ஒற்றுமை ஆய்வுக்கும் வரம்பு உண்டு . ஒரோ 
இடங்களில் ஒற்றுமை உரு காணல் இயலாது போகும் , அல்லது , 
புனையும் ஒற்றுமை உரு சரியான முடிவுகளைத் தராது போகும் . 
ஆழ்ந்த பொறியியல் அறிவும் , 

அறிவும் , அனுபவமுமே வரம்புகளைக் 
காட்டும் . 


மின் சுற்றுக் கோட்பாட்டு ஆய்வு ( circuit analysis ) பெரு 
வளர்ச்சி அடைந்துள்ளதாலும் , ஒற்றுமை உரு கணிப் பொறி 
ஆய்வுக்கு வசதியாக இருப்பதாலும் , பல வகைக் குவைகளுக் 
கான மின் இயல் ஒற்றுமை உரு காணும் முறைக்கே சிறப்பிடம் 
தரப்படுகிறது . 


2.3.2 விசை - ஓட்ட ஒற்றுமை உரு 
( Force - current analog ) 

ஓர் இயந்திரக் கோட்டு இயற் குவைக்கு , மின் இயல் 
ஒற்றுமை உரு காண்கையில் , விசைக்குப் பதில் சமன்பாட்டில் 
மின்னோட்டம் இருப்பின் அதனை விசை ஓட்ட ஒற்றுமை உரு 
என்பர் . இதுபோல் சுழல் இயற் குவைக்குத் திருப்பு விசை 
ஒட்ட ஒற்றுமை உரு (Torque - current analog) ஒன்று காணலாம் . 


d : 
f = M 

+ Bv + K 
dt 


Svat 


+ 


da 
T - : J + Ba + K 

wdt 
dt 

de 1 
i = C 

edt 
dt R L 
என்ற மூன்று சமன்பாடுகளையும் ஒப்பிடுக . 
f + i 

T + i 
M + C 

J + C 
1 

1 
B + 
R 

R 


B + 


K > 


1 
L 


K- 1 


+ 


V + e 


+ 


செயற் சமன்பாடுகள் 


81 


3 


இம் மாற்றங்களை அட்டவணை 2.6 - ல் காணலாம் , 


அட்டவணை 2.6- விசை திருப்பு விசை - ஓட்ட உரு ஒற்றுமை 


இயந்திரக் கோட்டு 

இயல் 


மின் இயல் 


இயந்திரச் சுழல் 

இயல் 
திருப்பு விசை T 


விசை 


நேர் வேகம் 


f | மின் ஓட்டம் i 

மின் அழுத்தம் e 
M மின் தேக்கம் C 


Y 


கோண வேகம் வ 


பொருண்மை 


நிலைமத் திருப்பு 

J 


விசை 


உராய்தடை 


B 


கடத்துமை 


1 
R 


உராய் தடை 


B 


மீள் தடை 


K 

1 
மின் தூண்டம் 


1 
L 


முறுக்குத் தடை K 


விசை - ஓட்ட ஒற்றுமை உரு காணல் 

1. இயந்திரக் குவையின் இயந்திர வலைப்படத்தை ( mecha 
nical network diagram ) வரைக . 


2. ( i ) பொருண்மைக்குப் பதில் மின் தேக்கியை வரைக . 

( அதாவது , சதுரத்தின் இருபக்கக் கோடுகளையும் 
நீக்கி விடுக . ) 


M = C. 


( ii ) மீள் தடைக்குப்பதில் தூண்டுத்தடைச்சுருளை வரைக . 

( அதாவது . விற் சுருளின் உருவை மாற்றாது விடுக . ) 


K 


= 


1 
L 


( iii ) உராய் தடைக்குப் பதில் மின் தடையை வரைக . 

( அதாவது , உராய்தடை உருளையை நீக்கி , மின் தடைக் 
கூறு ஒன்றை வரைக ) 


B 


1 
R 


( iv) விசை வழங்கிக்குப் (force source ) பதில் மின் ஓட்ட 

வழங்கியையும் ( current source ) , வேக வழங்கிக்குப் 


6 


82 


நவீன ஆள் குவைகள் 


( velocity source ) பதில் மின் அழுத்த வழங்கியையும் 
வரைக ( voltage source ) . 
f = i , v = e . 
இவ்வழியில் கிடைக்கும் மின் வலையே ( electrical net 

work ) விசை - ஓட்ட ஒற்றுமை உரு ஆகும் . 
குறிப்பு : திருப்பு விசை - ஓட்ட ஒற்றுமை உருவில் , 
( i ) நிலைமத் திருப்பு விசைக்குப் பதில் மின் தேக்கியும் J = C 

1 
( ii ) சுழல் தடைக்குப் பதில் கடத்துமையும் 

R 

1 
( iii ) முறுக்கத் தடைக்குப் பதில் தூண்டல் தடையும் K = 

L. 
வரையப்படுகின்றன . 
மாதிரி வினா 2.6 . 

ஒரு சிற்றுந்து ( car), ஒரு திருப்பு விசை இயக்கி (torque 
motor ) இவற்றின் உருவியல் மாதிரிகள் படம் 2.36 , 2.37 - ல் 
தரப்பட்டுள்ளன . இவற்றின் விசை திருப்புவிசை ஓட்ட ஒற்றுமை 
உருவை வருவிக்க . 


B 


B 


- 


M₂ 


1 


K2 


பு 


K23 


2 


2 


MS 


SK 


K9 


படம் 2.36 - சிற்றுந்து - உருவியல் மாதிரி 
1. சிற்றுந்தின் உடல் ( body of the car ) 
2. சாலை ஆழிகள் ( road wheels ) 


தீர்வு : 
( அ ) இயந்திரக் கோட்டு இயற்குவை : 

translational system -car) 


* 


சிற்றுந்து (Mechanical 


செயற் சமன்பாடுகள் 


83 


K 


+ 


- 


* 


J 


! NIANITNHALIN 


B 


படம் 2.37 - திருப்பு விசை இயக்கி 
1. கொடுக்கப்பட்ட சிற்றுந்தின் உருவியல் மாதிரிக்கு ( படம் 
2 36 ) ஓர் இயந்திர வலைப்படம் வரையலாம் . 


படி 1 : 


} 


MI 


M2 


M3 


j.. 


படம் 2.38 


படி 2 : 


Ke 


K23 


டை 


9. 


92 


1 
B23 


Biz 


M , 


சிf 


Mal 


eka 


படம் 2.39- சிற்றுந்தின் இயந்திர வலைப்படம் 


84 


நவீன ஆள் குவைகள் 


ஒற்றுமை 


காணத் தேவையான 


2. விசை- ஒட்ட 
மாற்றங்கள் : 
M - C 

1 
B 

R 


K + 


K 


- 


1 
L 


இவ்வழியில் கிடைக்கும் ஒற்றுமை உருவைக் கீழே ( படம் 
2.40 ) காணலாம் . 


ண 


டி 


ை 
123) 


e , 


8 


es 


R12 


R23 


000 


i 


C 


C 


CS 


13. 


படம் 2.40 - சிற்றுந்தின் F- I ஒற்றுமை உரு 

F : இயந்திர விசை 

1 : மின் ஓட்டம் 
( ஆ ) இயந்திரச் சுழல் இயற்குவை : திருப்பு விசை இயக்கி ( Mechanical 

rotational system : Torque motor ) 

1. கொடுக்கப்பட்ட திருப்பு விசை இயக்கியின் உருவியல் 
மாதிரிக்கு ( படம் 2.37 ) ஓர் இயந்திர வலைப் படம் வரையலாம் . 
. 

, 


T 


படம் 2.41 - திருப்பு விசை 


THB 


செயற் சமன்பாடுகள் 


85 


2. ஓட்ட ஒற்றுமை உரு காணத் தேவையான மாற்றங்கள் : 


B 


1 
R 


1 


1 


K → 


1 
L 


T + i 


e 


திருப்பு விசை - ஓட்ட ஒற்றுமை உருவைப் படம் 2.42 - ல் 
காணலாம் . 


L 


C 


R 


படம் 2.42 


000 


2.3.3 விசை - அழுத்த ஒற்றுமை உரு 

( Force - voltage analog) 

ஓர் இயந்திரக் கோட்டு இயற்குவையின் மின்னியல் 
ஒற்றுமை உரு காண்கையில் , செயற் சமன்பாட்டில் விசைக்குப் 
பதில் மின் அழுத்தம் வருவது விசை - அழுத்த ஒற்றுமை உரு 
ஆகும் . இதுபோல் சுழல் இயற் குவையின் ஒற்றுமை உருவில் 
சுழல் திறனுக்குப் பதில் மின் அழுத்தம் வரும் . இதை திருப்பு 
விசை - அழுத்த ஒற்றுமை உரு என்பர் . 


f = M 


dy 
dt 


+ By + K 


& Sodi 


T = 


J 


das 
dt 


+ Be + KI edt 


Kfcd 
Siar 


L 


di 
di 


+ Ri + 


என்ற மூன்று சமன்பாடுகளைக் காண்க . ஒத்த உருவை உடைய 
இவை உரு ஒற்றுமை உடைய குவைகளைக் குறிக்கின்றன . விசை (f) 


86 


நவீன ஆள் குவைகள் 


அல்லது திருப்புவிசை T உள்ள இடத்தில் மின் அழுத்தம் e 
வருகிறது . 


இத்தகைய விசை அல்லது திருப்புவிசை - அழுத்த ஒற்றுமை 
காண்கையில் செய்யலாகும் மாற்றங்களை 

மாற்றங்களை அட்டவணை 
2,7 - ல் காணலாம் . 


அட்டவணை 2.7- விசை திருப்பு விசை - அழுத்த உரு ஒற்றுமை 
இயந்திரக் கோட்டு 

மின் இயல் 

இயந்திரச் சுழல் 
இயல் 

இயல் 
மின் அழுத்தம் e திருப்பு விசை 

T 
நேர் வேகம் 

மின் ஓட்டம் i சுழல் . வேகம் 
பொருண்மை M மின் தூண்டம் L நிலைமத் திருப்பு 

விசை . 


விசை 


ல 


உராய் தடை 


நேர்மின் தடை . R 


B 


உராய் தடை 


B 


மீள் தடை 


K 


1 
மின் தேக்கம் 


1 
( 


முறுக்கத் தடை K 


விசை - அழுத்த ஒற்றுமை உரு காணல் 

விசை திருப்பு விசை- அழுத்த ஒற்றுமை உரு காண்டற்கு 
உரிய படிகள் வருமாறு : 


1. இயந்திரக் குவையின் இயந்திர வலைப் படத்தை வரைக , 
2. அதில் இருந்து விசை - ஓட்ட ஒற்றுமை உருவை வருவிக்க . 
3. விசை - ஓட்ட ஒற்றுமை உருவின் மறு உருவை ( dual ) 

அதுவே விசை - அழுத்த ஒற்றுமை உரு ஆகும் . 


வரைக . 


மறு உரு காணல் : புள்ளி முறை ( Finding out the Dual network - Dot 
method ) 

‘ புள்ளி முறை ( dot method ) என்னும் எளிய வரைபட 
முறையால் 

ஒரு மின் வலையின் மறு உருவை விரைவிற் காணலாம் . 
இதன் படிகள் கீழே தரப்பட்டுள்ளன. 


1. மின் வலையின் ஒவ்வொரு தனிச்சுற்றின் ( independent 
[ cop ) நடுவிலும் ஒரு புள்ளியும் , வலைக்கு வெளியே ஓர் ஆதாரப் 
புள்ளியும் ( reference point ) வரைக . இப் புள்ளிகளே மின் 
வலையின் மறு உருவில் சந்திகளாக இருக்கும் . 


செயற் சமன்பாடுகள் 


87 


2. அடுத்தடுத்த சுற்றுகளில் உள்ள புள்ளிகளைப் பொதுக் 
கிளையின் ஊடு செல்லும் கோடுகளால் இணைக்க. இக்கோடு 
களில் பொதுக் கிளைக் கூறின் மறு உருவை ( dual of the element 
in the common branch ) இணைக்க . 


அட்டவணை 2.8 - மறு உரு அட்டவணை 


ee 


மின் ஓட்டம் i 
மின் அழுத்தம் e 


மின் அழுத்தம் 
மின் ஓட்டம் 


i 


தேக்கம் 


C 


தூண்டம் 


L 


தூண்டம் 


L 


தேக்கம் 


C 


தடை 


R 


1 


கடத்துமை 


R 


3. வெளிக் கிளைகளின் ஊடு செல்லும் கோடுகளால் உள் 
புள்ளிகளை , வெளிப்புள்ளியுடன் சேர்க்க . இக்கோடுகளில் 
வெளிக் கிளைக் கூறின் மறு உருவை இணைக்க . 

இவ்வாறு கிடைக்கும் புதிய மின்வலையே விசை அழுத்த 
ஒற்றுமை உரு ஆகும் . 


முக்கியக் குறிப்பு : மறு உரு காண்கையில் , மின் வலையின் 
எந்த ஒரு கூறும் , வரை கோடு ஒன்றால் வெட்டப்படாது இருக்கக் 
கூடாது ; ஒரு முறைக்கு மேலும் வெட்டுப்படக் கூடாது . 


மாதிரி வின 2. ? 

ஒரு சிற்றுந்து ( car) , ஒரு திருப்பு விசை 
(torque motor ) இவற்றின் உருவியல் மாதிரிகள் படம் 2.36 , 
2.17 - ல் தரப்பட்டுள்ளன . இவற்றின் விசை திருப்பு விசை . 
அழுத்த ஒற்றுமை உருவை வருவிக்க . 


தீர்வு : 

( அ ) இயந்திரக் கோட்டு இயற்குவை : சிற்றுந்து 

மாதிரி வினா 2.6 - ன் தீர்வில் கொடுக்கப்பட்ட சிற்றுந்தின் 
( படம் 2.36 ) இயந்திர வலைப் படத்தை வருவித்தோம் . ( படம் 
2.37 ) பிறகு அதில் இருந்து விசை - ஓட்ட ஒற்றுமை உரு 
கிடைத்தது ( படம் 2.40 ) . 


88 


நவீன ஆள் குவைகள் 


புள்ளி முறையில் இதன் மறு உரு காணும் படிகளைக் கீழே 
காணலாம் . 


ண 


ண 


60 


07 


படம் 2.43 
சிற்றுந்தின் 
விசை - அழுத்த 
ஒற்றுமை உரு 


--- 


- 


2 


카 


4 


UO 


படி 1 . 


7 


படம் 2.44 
சிற்றுந்தின் 
விசை - அழுத்த 

ஒற்றுமை 
உரு : படி 2 


- 


2 


3 


5 


- 


. 


2 


1 


3 


1 


படம் 2.45 - சிற்றுந்தின் விசை - அழுத்த ஒற்றுமை உரு : படி 3 


செயற் சமன்பாடுகள் 


89 


C 


C23 

T 


R12 


R23) 


L 


L 


L 


ை 


ண 


- 


3 . 


4 


5 


படம் 2.48- சிற்றுந்தின் விசை - அழுத்த ஒற்றுமை உரு : படி 4 


இறுதியாக , இப்படத்தை ( 2.46 ) கீழ்வருமாறு வரையலாம் . 
ப 

13 
e 

L2 
ண 

ண 


Rig 


& 23 


C3 


CH 


C 


C23 


-- 


படம் 2.47- சிற்றுந்தின் விசை - அழுத்த ஒற்றுமை உரு 


( ஆ ) இயந்திரச் சுழல் இயற் குவை : திருப்பு விசை இயக்கி 

படம் 2.37 - ல் கொடுக்கப்பட்டுள்ள சுழல் திறன் இயக்கி 
யின் இயந்திர வலைப் படத்தையும் ( படம் 2.41 ) திருப்புவிசை 
ஓட்ட ஒற்றுமை உருவையும் ( படம் 2.42 , மாதிரி வினா 2.6 - ல் ) 
வருவித்தோம் . 


ய 


K 


J 


B 


படம் 2.37- திருப்பு விசை இயக்கி 


90 


நவீன ஆள் குவைகள் 


i 


C 


R 


படம் 2.42 - திருப்பு விசை 
இயக்கியின் திருப்பு 

ஓட்ட ஒற்றுமை உரு 


விசை 


இந்த மின் வலையின் மறு உருவைப் புள்ளி முறையில் 
கண்டு பிடிப்போம் . கீழ்க்காணும் படங்கள் இதன் படிகளைக் 
காட்டுகின்றன . 


2 


3 


பு 


. 


-4 


படம் 2.48- படி 1 


படம் 2.49- படி 2 


ப 


ப 


L 


R 


் ப 
பண்பா 


D 


4 


படம் 2.50 - படி 3 


படம் 2.51 - படி 4 


இறுதியாகக் கிடைத்த மின் வலையைக் கீழ்வருமாறு மாற்றி 
வரையலாம் . 


செயற் சமன்பாடுகள் 


91 


படம் 2.52 - திருப்பு விசை 

இயக்கியின் திருப்ப 
விசை - அழுத்த ஒற்றுமை உரு 


R 


இதுவே ( படம் 2.47 ) கொடுக்கப்பட்ட திருப்பு விசை 
இயக்கியின் அழுத்த ஒற்றுமை உருவாகும் . 
2.3.4 பாய்ம இயல் மின் இயல் உரு ஒற்றுமை 

குவிக் கூறுகளை ( lumped elements) உடைய மாதிரி பாய்ம 
இயற் குவைகளுக்கும் , மின் இயற் குவைகளுக்கும் நெருக்கமான 
உரு ஒற்றுமை உண்டு . இதைக் கீழ்வரும் அட்டவணையில் விளக்க 
மாகக் காணலாம் . 

அட்டவணை 2.9 - பாய்ம இயல் மின் இயல் உரு ஒற்றுமை 


1 ) கூறுகள் 


பாய்மத் தடை 


R 


மின் தடை 


R 


மின் தேக்கம் C 


பாய்மத் தேக்கம் C 
2 ) மாறிகள் 
பாய்ம ஓட்டம் q 


மின் ஓட்டம் i 
மின் அழுத்தம் e 


பாய்ம அழுத்தம் p 
3 ) சமநிலை உறவு : 


கிர்காஃபு மின் 

ஓட்ட விதி 


பாய்ம ஓட்டத் 

தொடர்ச்சி விதி 
4 ) உருவியல் உறவு 

கள் : 


1 


4 = P 


- 


1 
R 


- 


p = 14 


dt 


e = L 


dt 


q 


de 
i = C 

dt 


dt 


92 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினா 8.8 
ஓர் எளிய பாய்மக் குவையைப் படத்தில் காண்க . 

ஓரதர் 2 
( i ) முழுதும் மூடி இருக்கையிலும் 
( ii ) சிறிது திறந்து இருக்கையிலும் 
(iii ) முழுதும் திறந்து இருக்கையிலும் 
அதன் மின் இயல் ஒற்றுமை உரு என்ன மாற்றங்களை அடையும் ? 


C 


9 


படம் 2.53 - ஒரு பாய்மக் குவை 


* Ro RU 

Re 
தீர்வு : 

தொட்டிகள் தேக்கங்களாகவும் , குறுக்கங்கள் தடைகளாக 
வும் , ஓரதர் கட்டுப்படுத்தும் குறுக்கங்கள் மாறக்கூடிய தடை 
களாகவும் செயற்படுகின்றன . 

( 1 ) ஓரதர் 2 முழுதும் மூடி இருக்கையில் பாய்ம ஓட்டம் 
நின்று விடுகிறது . ஒற்றுமை உரு மின் குவையில் இதற்கு ஏற்ப 
மின் ஓட்டம் சுழியாக வேண்டும் . எனவே , ஈட்டச் சுற்று ( output 
circuit) திறந்து இருக்கிறது . R. 

( படம் 2.49 ) 


Ro 


படம் 2.54 - மின்னியல் ஒற்றுமை 


உரு 1 


C 


( 2 ) ஓரதர் 2 சிறிது மூடி இருக்கையில் பாய்ம ஓட்டம் 
இருக்கும் . ஒற்றுமைஉரு மின்குவையிலும் மின் ஓட்டம் இருக்கும் 
0 < R , < * ( படம் 2.50) . 

R 


- R. 


Ra 


mo 


படம் 2.55 -- மின்னியல் 

ஒற்றுமை 
உரு 2 


சா 


( 3 ) ஓரதர் 2 முழுதும் திறந்து இருக்கையில் பாய்ம ஓட்டம் 
உச்சமாக இருக்கும் . ஒற்றுமை உரு மின் குவையில் மின் ஓட்ட 
மும் உச்சமாக இருக்கும் . R , + 0 ( படம் 2.51 ) . 


செயற் சமன்பாடுகள் 


93 


Ro 


8 


R. 


படம் 2.56 - மின் இயல் ஒற்றுமை 


உரு 3 


C 


/ 
| 


2.3.5 வெய்ய இயல் - மின் இயல் உரு ஒற்றுமை 

குவிக் கூறுகளை ( lumped elements ) உடைய வெப்ப இயற் 
குவைகளுக்கும் , மின் இயற் குவைகளுக்கும் உள்ள 
ஒற்றுமையை அட்டவணை 2.10 - ஆல் தெளியலாம் . 

அட்டவணை 2,10- வெப்ப இயல் மின் இயல் உரு ஒற்றுமை 


வெப்ப இயற்குவை 


மின் இயற் குவை 


மின் தடை 


1 ) கூறுகள் : 
வெப்பத் தடை R 

R 
வெப்பத் தேக்கம் ( | மின் தேக்கம் ( 
2 ) மாறிகள் : 

வெப்ப ஓட்டம் 4. மின் ஒட்டம் i 
வெப்ப நிலை 

9 மின் அழுத்தம் e 
3 ) சமநிலை உறவு 

வெப்ப இயக்க 


கிர்காஃபு 
முதல் விதி மின் ஓட்ட விதி 


வேலையில்லா , வெப் 
பம் மாறாப் புள்ளி 
யில் 


= 0 


Σq 
4 ) உருவியல் உறவு 

கள் 


. 


i 


-- 


1 
R 


-- 


9 


9 
R 


de 


i 


- 


CC 


9 


C 


dt 


di 


94 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினா 2.9 

ஓர் எளிய பாதரச வெப்பமானியின் மின் இயல் ஒற்றுமை 
உருவைக் காண்க . 


படம் 2.57 - ல் காணும் 

வெப்ப 
மானியில் நீரின் வெப்பநிலை வெப்ப 
மானியினுள் பாதரசத்தின் வெப்பநிலை 
6 ,, சூழலின் வெப்பநிலை 63 == 0 , என்று 
கொள்க . 
தீர்வு : 
தொட்டியில் உள்ள நீரின் 

நீரின் வெப்ப 
நிலை 9 .. இது பாதரசத்திற்குச் சூடு 
ஏற்றுகிறது . பாதரசக் கம்பத்தின் வழி 

வெப்பம் கடத்தப்பட்டு மேல் 
முனையில் 6 , என்ற வெப்பநிலை கிடைக் 
கிறது . பாதரசக் கம்பத்தின் வெப்பத் 
தடை R என்க . 





யாக 


- 


படம் 257-பாதரச 

வெப்பமானி 


வெப்பமானியின் சுவர்கள் கண்ணாடியால் ஆனவை . கண்ணாடி 
அரிதில் கடத்தி , அது வெப்பத்தை வெளி விடாது தேக்கிக் 
கொள்ளும் . வெப்பத் தேக்கம் C என்க . 

ஒற்றுமை உரு மின்குவையில் ( Analagous electrical system ) 
01 , 9 , என்ற வெப்ப நிலைகளுக்குப் பதில் e ,, e , என்ற மின் 
அழுத்தங்கள் இருக்கும் . இவை இரண்டு சந்திகள் . இவற்றின் 
இடையே மின் தடை R இருக்கும் . 

03 = 0 என்பது ஆதாரச் சந்தி es = 0 ஆகிறது . ez , es ~ 
சந்திகளுக்கு இடையே மின் தேக்கி C இருக்கிறது ( படம் 2.58 ) . 


e 


* , 


8 . 


e , 


w 


e , 


www 
R 


C 


I 


892 ) 
படம் 2.58 - வெப்ப நிலை 

( Thermal network ) 


e = 0 
படம் 2.59 - ஒற்றுமைய 

உரு மின் வலை 


செயற் சமன்பாடுகள் 


95 


மேலும் சில எடுத்துக்காட்டுகளை இனிக் காணலாம் . 


மாதிரி வினா210 

கொடுக்கப்பட்டுள்ள இயந்திரக் குவையின் ( படம் 2.60 ) 
வகைக்கெழுச் சமன்பாடுகளை எழுதுக . ஊட்டம் 01 , ஈட்டம் x, 
இவற்றின் இடை உறவைக் காட்டும் வகைக்கெழுச் சமன்பாட்டை 
வருவிக்க . 


TT 


KI 


B2 


ஆடை 


க 


1 , 


xy1 / M 


B , y Eks 


77777 


படம் 2.60 - ஓர் இயந்திரக் குவை 
தீர்வு : 

இவ் இயந்திரக் குவையில் சுழல் இயல் , நேர் கோட்டு இயல் 
ஆகிய இருவகைக் குவைக் கூறுகளும் உள்ளன , எனவே , இக் 
குவையை இரு பகுதிகளாகப் பிரித்து ஆய்ந்து பிறகு இணைக் 
கலாம் . 


நேர் கோட்டு இயற் பகுதி : 


f9 


3 


M3 


at) 


kg 


( 


4 


Mg 


89 


Ks 


படம் 2.61- இயந்திரப் 

பகுதி 


படம் 2.62 - இயந்திர 

வலைப்படம் 


செயற் சமன்பாடு : 

M , x , + B , x , + K , x , 


F3 


... 


( 
1 
) 


96 


நவீன ஆள் குவைகள் 


சுழல் இயற் பகுதி : 


் . 


. 


+ pe 


T = 1 2 


படம் 2.63 - இயந்திரப் பகுதி 


படம் 2.84- இயந்திர வலைப்பட்டம் 


... 


9 ) = 0 


.. 


செயற் சமன்பாடுகள் 
K { 0 - 8 , ) - T = 0 

{ 2 } 
J , 8 , + B , d , + T, + K , ( 0 , 
+ K , ~ 01 ) 

{ 3 } 
T3 

( 4 ) 
இந்தச் செயற் சமன்பாடுகளை ஒன் ரூய் இணைக்க. 
( J , d , + B , d , + K , 8 , ) + r , ( M , x , + B , * , + K , xx ) 

= K , 01 


3 


d 
dt 


= ) என்று பிரதியிட . 


x3 


( J , D + B , D + K } ) * 


+ r , M , D + B , D + Ky ) x ; 

= K , 91 


அதாவது . 


[( ; + 4 , 7 , ) 0 + ( ! , + B,1, ) 

( 


K 


+ K , r , 


] ] 


K , 0 . 


. 


மாதிரி வினா 2.11 

ஒரு மின் இயக்கி ஒலி பெருக்கியும் அதன் செயல் ஒருமைச் 
சுற்றும் ( equivalent circuit ) படத்தில் ( 2.65 , 2.66 ) காட்டப் 
பட்டுள்ளன . இவ்வியந்திர - மின் இயற்குவையின் செயற் சமன் 
பாடுகளை எழுதுக . 


செயற் சமன்பாடுகள் 


97 


B 


K 3 
11 
R 


11 


* 


e 


L 


படம் 2.65- ஒலி பெருக்கி 


படம் 2.66- செயல் ஒருமைச் சுற்று 


தீர்வு : 

இயந்திர- மின் இயற் குவைக்கு , மின் இயங்கி ஒலி பெருக்கி 
நல்லதோர் எடுத்துக்காட்டாகும் . 


நிலைக்காந்தப் புலத்தில் ஒலிச்சுருள் ( voice coil ) அமைந் 
துள்ளது . அதன் வழி மின்னோட்டத்தைச் செலுத்தும்போது ஒரு 
வி தோன்றுகிறது . இவ்விசை மின் ஓட்டத்திற்கு நேர் 
விகிதப் பொருத்தத்தில் இருக்கும் , 

f = K , i . 


சை 


இதனால் ஓர் இயக்கம் விளைகிறது . அப்பொழுது ஒலிச் 
சுருளில் ஒரு பின் அழுத்தம் ( back emf ) உண்டாகிறது . இது 
சுருளில் இயக்க வேகத்திற்கு நேர்ப் பொருத்தம் உடையதாக 
இருக்கும் . € = 

Kx. 


ஒலி பெருக்கி செயல் ஒருமைச் சுற்றின் (equivalent circuit ) 
இரு பகுதிகளைக் கீழே காண்க . 


R 


ண 


BY 


K 


- 


O 


- 


R 

M 
-k 

If ak₂i 
படம் 2.67- ( அ ) மின் இயங்கி ஒலி பெருக்கியின் பகுதிகள் 
7 


98 


நவீன ஆள் குவைகள் 


- 


செயற் சமன்பாடுகள் : 

di 
e = Ri + L + ( 

dt 
eb K x 
f = K , i 
f = Mx + Bx + Kx 
இவற்றை ஒன்றாய் இணைக்க , 

d 
e = { R + LD ) i + K , Dx [ : 
dt 
K , i = { MD2 + BD + K ) x 
e 

) ( 
மாதிரி வினா 2.12 

இரு பல்லிணைத் தொடர்கள் ( gear trains ) படத்தில் ( 2.68 ) 
காட்டப்பட்டுள்ளன . இவற்றுள் எது அதிக சுமை முடுக்கத்தைத் 
( load acceleration ) தருகிறது என்று கணிக்க . இயந்திர வலைப் 
படம் , மின்னியல் ஒற்றுமை உரு இவற்றை வரைக . 
இயக்கி 

T 
T 

T 


D ] 
KD ] 


எ 


பாது 


" 


to150 


10:20 


TS 


2 


2 


10:20 


to : 50 


சுமை 


சுமை 


படம் 2.68-- பல்லிணைத் தொடர்கள் ( gear trains) 
தீர்வு : பல்லிணைகள் வேகத்தைக் குறைக்கின்றன : ( செயல் 
திறன் மாறாது இருப்பதால்) திருப்பு விசையைப் பெருக்குகின் றன . 
இயக்கி 


니 


. 


2 


மத 


படம் -2.89 
பல்லிணைத் 
தொடர் 


I 


சுமை 


செயற் சமன்பாடுகள் 


99 


படம் 2.69 - ல் காட்டப்பட்டுள்ள பல்லிணைத் தொடரில் , 
புள்ளி 3 - ல் சுமை திருப்ப விசை ( load torque ) 


J , 3 


" 


8 


T 
பல்லிணை , க்கு முன் அதன் மதிப்பு ( n , < 1 ) 

Th s A , T , = n, J, ô, 
புள்ளி 2 - ல் திருப்பு விசை 

T , = J , d , + T , 1 = 1 , 5 , + n , J, வ் , 
பல்லிணை ா க்கு முன் அதன் மதிப்பு ( n . < 1 ) 

T , 1 = n T , = n J , , + n n , J , ம் , 
புள்ளி 1 - ல் திருப்பு விசை 

T , = J , b + T , = J , + n J , , + n n , J , . 
எனவே இயக்கியின் திருப்பு விசை 

T = J , d , + n J , , + r n , J , ல் , 


மேலும் 4 2 = 11 01 


03 

= n202 


= nna 01 


2 


எனவே , T = J , & , + n J , , + n , 2 n , 


15 


முதற் பல்லிணைத் தொடரில் n 


10 
50 

n 


10 
20 


J 


1 
+ 

25 


J,, + 


எனவே T 


1 
100 


1s 


a 


... 


( 1 , 


--- 


10 


இரண்டாம் பல்லிணைத் தொடரில் n = 


10 
50 


எனவே T = J, , 


J, ல், + 11 , ம், + 


1 
100 


ܢܣ 
ܕ 
J 


( 2 ) 


- .. 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றை ஒப்பிடுகையில் , முதல் 
தொடரில் தேவையான திருப்பு விசை இரண்டாம் தொடரில் 
தேவையான திருப்பு விசையை விடக் குறைவு என்பது தெளிவா 

எனவே , முதல் தொடரில் சுமை முடுக்கம் அதிகமாக இருக் 
கும் . 


100 


நவீன ஆள் குவைகள் 


படம் 2.69 - ல் உள்ள 

உள்ள பல்லிணைத் தொடரின் இயந்திர 
வலைப் படத்தையும் (படம் 2.70 ) , மின்னியல் ஒற்றுமை உருவை 
யும் ( படம் 2.7 ! ) கீழே காண்க . 


Te 


T 


பு 


ச 


14 


12 


படம் 2.70 - பல்லிணைத் தொடரின் இயந்திர வலைப் படம் 


M 


12 


Ci 


படம் 2.71- பல்லிணைத் தொடரின் மின்னியல் ஒற்றுமை உரு 


மாதிரி வினா 2.13 


படத்திற் காணும் குவையின் செயற் சமன்பாடுகளை எழுதுக . 


k 


M 


K 


1 


Jec 


ka . 


er 


-- 


9 


KP 


E 


படம் 2.72 - ஓர் அடிமைக் குவை 


செயற் சமன்பாடுகள் 


101 


தீர்வு : 


ec 


R 


L 


Ka 


e 


e 


es 


er 


K 


es 


y : 


T 


படம் 2.73 - மின் இயற் பகுதி 


செயற் சமன்பாடுகள் : 


e 


- 


- 


er 


er eb 
Kpz 
Kpy 
Kae 


eb = 


eal 


- 


es ea + ec 
et = K y 


es = Ri + L 


+ Ke x பின் அழுத்தம் 


dt 


* 


Y 


B 


1 


100 


பூ 


M 


B 
படம் 2.74 - இயந்திரப் பகுதி 


படம் 2.75- இயந்திர வலைப்படம் 


செயற் சமன்பாடுகள் : 

f = K. / 


| = Mx + Bx + 2Kx 


102 


நவீன ஆள் குவைகள் 


a 


படம் - 2.76- பாய்ம 

இயற் பகுதி 


y 


M. 


B 


x : ஓரதர்த் தண்டின் இடப் பெயர்ச்சி 
p : அழுத்த வேறுபாடு 
q : பாய்ம ஓட்டம் 
A : திறன் உந்து வில்லையின் ( power piston ) பரப்பு , என்க . 
4 

- k , p 
Ay 
f = My + B , y 
f = pA 


- 


k x1 


எனவே , 


1 


- 


g ) 


M , y + B + y = A. K , 

( K , x1 
, ( K 


அதாவது , 


AKI 


M, y + ( B , + 4 ,); - 


K2 


x1 | 


a 


3 


படம் 2.77 - மின் இணைப்புத் 

தண்டின் இயக்கம் 
படம் 2.77 - ல் இருந்து , 

1 
b 

g 

y 
a + b 


| 
ப 


a + b 


y 


செயற் சமன்பாடுகள் 


103 


எனவே , 


A ( 4 ) 


X 


A2 
y + K, a + b 

b 
K ; 

a + b 
இவ் அடிமைக் குவையின் செயற் சமன்பாடுகள் சுருக்கமாகக் 
கீழே தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . 

di 
K. K. ( z - y ) + ec Ko y = Ri + L + K. R 

dt 
K , i = Mx + Bx + 2Kx 

A2 AK ,, 

y + 
K , 

AKI 

b 

K , 
மாதிரி வினா 2.14 

மனித உடலின் அதிர்வு இயக்கத்தை அறிய உதவும் 
உருவியல் மாதிரி ஒன்றைக் கீழே காண்க . ( படம் 2.78 ) இவ் 
உருவியல் மாதிரியின் செயற் சமன்பாடுகளை எழுதுக . மின் 
இயல் ஒற்றுமை உருவங்களை வரைக . 


M / 
KS + B 

M2 


B3 


સે 


24 


K 


34 
M4 


M3 


-A 


Mg 
2 


2 


ks8 4B 


படம் 2.78 - மனித உடலின் உருவியல் மாதிரி 
தீர்வு : 

கொடுக்கப்பட்ட மனித உடலின் உருவியல் மாதிரியை படம் 
2.79 - ல் கண்டபடி எளிய முறையில் வரையலாம் . 


104 


நவீன ஆள் குவைகள் 


. I 

M 
K F 


M2. 


K3483 


29 


P3 


இடி 


P 


ke 


9 . 


77 
படம் 2.79 - எளிதாக்கப்பட்ட மனித உடலின் உருவியல் மாதிரி . 
இதன் இயந்திர வலைப் படத்தை முதலில் வரைவோம் . 
y . 

94 


9 . 


3 


Σ 


113 


படம் 2.80 - இயந்திர வலைப்படம் - சந்திகள் 


ல 


KA 


T 


k 


K3 


Bu 


Rs. 


9 . 


T 


B 


T 
B ) 


தே 


M4 ] 3 

( Ks 


KA 


தே 


படம் 2.81 - இயந்திர வலைப்படம் - முற்றுப் பெற்றது 


செயற் சமன்பாடுகள் 


105 


இவ் இயந்திர வலைப்படத்தில் இருந்து செயற்சமன்பாடு 
களை எளிதாக எழுதலாம் . 


- 


M , y + B , (y , - , ) + K , (y , - y , ) 
M, y , + B , ) , + K, y , + B , y , - y ) + K , ( y , y ) 
+ B , ( y , - y ) + K , ( y , - y ) + B , (y , - 1 ) 

+ K. ( y : - ya ) = 0 
M , y : + B , ( ys - y ) + K , ( ys - y ) 
M / y , + B ; y ; + K ; y , + - B. (ys - y , ) + K. ( y : -- y,) = 0 


0 


விசை.ஓட்ட ஒற்றுமை உரு : 

இவ் இயந்திர வலைப் படத்தின் விசை - ஓட்ட ஒற்றுமை உரு 
காண , 

M + C 


B 


- 


1 
R 


1 


K் 


என்று மாற்றங்கள் செய்கிறோம் . இவ்வாறு கிடைப்பது படம் 
2.81 . 


L4 


w 


பு 


R4 


aane 


RA 


R2 


000 


* 


* 


C 


Rg 


Rs 


படம் 2.82- மனித உடலின் விசை - ஓட்ட ஒற்றுமை உரு 


விசை 


- 


அழுத்த ஒற்றுமை உரு , 
புள்ளி முறையின் வாயிலாக விசை - அழுத்த ஒற்றுமை 
உருவை அடுத்துக் காண்போம் 


106 


நவீன ஆள் குவைகள் 


டை 
100 


8 


0 


1 


2 


3 


படம் 2.83 - விசை - அழுத்த ஒற்றுமை உரு - படி 1 


1 
. 


10 


- 


3 . 


- 


5 


7 


படம் 2.84 - விசை அழுத்த ஒற்றுமை உரு - படி 2 


& 2 . 


3 


R 


R3 


டி 


C. 


T 


பே 


C5 


படம் 2 85 - விசை - அழுத்த ஒற்றுமை உரு - முற்றுப்பெற்றது . 


மாதிரி விஓ 2.15 
( அ ) ஓர் இயந்திரக் குவையின் விசை - அழுத்த ஒற்றுமை 
2.86 ல் காட்டப்பட்டுள்ளது . 

இதற்கு உரிய 
இயந்திரக் குவையை வரைக . 


ULU 


செயற் சமன்பாடுகள் 


107 


( ஆ ) இணைக் கிளைகளை ( parallel branches ) இடம் மாற்றுவ 
தால் மின் சுற்றின் செயல் மாறுவது இல்லை . ஆனால் படம் 
2.86 - ன் இயந்திரக் குவை காண்கையில் 

சிக்கல் ஒன்று 
தோன்றுகிறது . அது என்ன ? 

RI 


C 


1000 


படம் 2.86 - ஓர் இயந்திரக் 
குவையின் - அழுத்த விசை 

ஒற்றுமை உரு 


R2 


தீர்வு : 

( அ ) படிகள் : கொடுக்கப்பட்ட விசை - அழுத்த ஒற்றுமை 
உருவிற்கு உரிய விசை - ஓட்ட ஒற்றுமை உரு கண்டுபிடிக்கப் 
படுகிறது . அதில் இருந்து இயந்திர வலைப் படம் வரையப்படு 
கிறது . இறுதியாக , இவ் இயந்திர வலைக்கு ஏற்ப ஒரு இயந்திரக் 
குவை வருவிக்கப்படுகிறது . 

RIL 


C 


விசை- அழுத்த ஒற்றுமை 
உருவில் இருந்து புள்ளி முறை 
யிலேயே விசை - ஓட்ட ஒற்று 
மை உரு காணலாம் . 


2 


De 


L 


R2 


படம் 2 87 விசை 3- அழுத்த 

ஒற்றுமை உரு 


L 


1 


2 


R , 


C 


படம் 288 - விசை- ஓட்ட 

ஒற்றுமை உரு 


4 


3 


108 


நவீன ஆள் குவைகள் 


இயந்திர வலைப் படம் : 
C + M 

e - + Y 
1 / L் K 

- 
1 / R + B 
என்று விசை - ஓட்ட ஒற்றுமை உருவில் பிரதியிட , இயந்திர 
வலைப் படம் கிடைக்கிறது . படம் ( 2.89 ) 


H. 


e 


Re | 


Ro 


E 


M 


படம் 2.89 - விசை - ஓட்ட ஒற்றுமை உரு 
இதன் அமைப்பில் இருந்து இயந்திரக் குவையின் உருவை 
யும் வருவிக்கலாம் . படம் 2.90 இது போன்ற இரண்டு மாதிரி 
களைக் காட்டுகிறது . 

f 


Σ 


KS 


* 


2 
B2 


படம் -2.90 
இயந்திரக் குவை 

மாதிரிகள் . 


B. 


B 


3 . 


Ri 


( ஆ ) படம் 

2.86- ல் 
இணைக் 

கிளைகளை மாற்றி 
அமைக்கப் படம் 2.91 கிடைக் 


ee 


L 


படம் 2.91 - விசை- அழுத்த 

ஒற்றுமை உரு 


வே 


செயற் சமன்பாடுகள் 


109 


இதன் விசை - ஓட்ட ஒற்றுமை உ.ரு. இயந்திர வலைப் படம் 
வற்றைப் படம் 2.92 , 2.93 - ல் காணலாம் . 
RI 

2 
C 


R , 


e 


R2 


03 

3 
படம் 2.92 - மின் - ஓட்ட ஒற்றுமை உரு 

இவ் இயந்திர வலைப் 
M 

படம் ஒரு சிக்கலைத் தோற் 

றுவிக்கிறது . பொருண்மை 
B K B. உறுதிப்பாடு உடைய ஒரு 

கூறு . ஒரு திண் பொரு 
ளின் இரு முனைகளும் ஒரே 
வேகத்தில் தான் நகரும் . 
படம் 2.93- இயந்திர 

வலைப் படம் 


எனவே , பொருண்மைக் கூறு எங்கு இருந்தாலும் , இயந்திர 
வலைப் படத்தில் அதன் ஒரு முனை ஆதாரச் சந்தியோடு இணைக்கப் 
படுகிறது . மறு முனை அதன் வேகத்தைக் குறிக்கும் சந்தியோடு 
சேர்க்கப்படுகிறது . 

இங்கேயோ , பொருண்மைக் கூறு இரு வேறு வேகச் சந்தி 
களுக்கு இடையே வந்துள்ளது . எனவே , இதற்கு ஏற்ப ஓர் 
இயந்திரக் குவையை உருவாக்கல் இயலாது . 


பயிற்சி 2 


RR 


R. 


2 , 1 முதல் 

நிலை 
தேக் சுழியெனக் கொண்டு 

சமன்பாடுகளை e 
எழுதுக : 

படம் 2.94 


- 


Ci 


2 


110 


நவீன ஆள் குவைகள் 


2.2 முதல் நிலை ஆற்றல் தேக்கம் சுழி எனக் கொண்டு சந்திச் 

சமன்பாடுகளை எழுதுக : 


மே 


படம் 2.95 


ல 


2.3 படத்திற் காணும் இயந்திரக் கோட்டு இயற் குவைகளின் 

செயற் சமன்பாடுகளை இயந்திர வலைப்பட முறையில் வரு 
விக்க . 


k 


A 


k , S 


B 


32 


777 


படம் 2.96 


படம் 2.97 


2.4 கீழே கொடுக்கப்பட்டுள்ள இயந்திரச் சுழல் இயற் குவை 

களின் செயற் சமன்பாடுகளை வருவிக்க 


BI 


B. 


kc 


படம் 2.98 


செயற் சமன்பாடுகள் 


111 


e 


B 


Kz 


தே 


H 


K 
ன 


B 


படம் 2.99 


எடை 


2 5 ஒரு சீரான வட்டத் தகட்டின் விட்டம் 50 செ.மீ. அதன் 
10 கிலோ 

கிராம் , நடு அச்சை ஆதாரமாகக் 
கொண்டு அதில் 10 பாகை / நொடி / நிமிடம் முடுக்கத்தைத் 

தோற்றுவிக்க எவ்வளவு திருப்ப விசை தேவைப்படும் ? 
26 படத் 

படத்திற் காணும் இயந்திரக் குவையில் M = 1 
கிராம் , B == 12 நியூட்டன் -நொடி மீட்டர் , 

K 144 
நியூட்டன் / மீட்டர். fit) - 8 நியூட்டன் , குவையின் செயற் 
சமன்பாட்டை வருவித்து . பொருண்மை 

M- ன் இறுதி 
வேகத்தைக் கணிக்க . 


கிலோ 


-- 


B 


K 


F 


M 


ை 


படம் 2.100 


2.7 கீழ்க் காணும் இயந்திர - மின் குவையின் செயற்சமன் 

பாடுகளை எழுதுக . 
காந்த விசை இயக்கியில் f = Kyi என்று கொள்க .. 

2 


1 


e 


M 


BI 


படம் 2.101 


112 


நவீன ஆள் குவைகள் 


2 8 கொடுக்கப்பட்டுள்ள 

இயந்திர இயற் குவையின் 
முழுச் செயற் சமன்பாட்டை வருவிக்க . 

Lg Kg kg 


ial 


Rc 


KE 


e . Le 


பு 


100 


ks Jes 


000 


L 


le / 


படம் 2.102 
2.9 ஆள் குவைகளில் பெரிதும் பயன்படும் நேர்மின் அடி 

மை 
இயக்கி ஒன்றின் படம் கீழே தரப்பட்டுள்ளது . 

மாறிலி 


Ra 


la 


Ni 


mே 


치일 


eo 


GL 


nam 


ச 


B 


படம் 2.103 
இக் குவையின் வகைக்கெழுச் சமன்பாட்டை , சுமையின் 

திருப்பத்தைக் காணும் வகையில் எழுதுக . 
2.10 ஒரு கருவியின் அதிர்வை ( vibration ) அளக்க உதவும் குவை 
ஒன்றைப் படம் 2.104 விளக்குகிறது . இதில் ( a == Ks } 1 

குவையின் முழுச் செயற் சமன்பாட்டை வரு 
விக்க . 
Ks R 

J 
19 , 
Ky 

K. 


T - Ke es - 


ea 


B , 

ty 
wam . 


Hop 


செலுத்து விசை 


படம் 2.104 


செயற் சமன்பாடுகள் 


113 


2.11 ஆம்பிளிடைனைக் கொண்டு ஒரு பெரிய நேர்மின் இயக்கி 

யின் வேகத்தைக் கட்டுப்படுத்தும் குவை ஒன்று படம் 
2.105 - ல் காட்டப்பட்டுள்ளது . இது வேலை செய்யும் 
விதத்தை வருவித்து , குவை வகைக்கெழுச் சமன்பாட்டை 
எழுதுக . 

La Rd Ra La 
படை 

wa 


Rc 


3 14 


படம் 2.105 
2.12 ஓர் எளிய அடிமைக் குவை படம் 2.106 - ல் தரப் 

பட்டுள்ளது . இதன் உறுப்புகளின் தனித்தனிச் செயற் சமன் 
பாடுகளை எழுதி, அவற்றை இணைத்து , குவையின் முழுச் 

N1 N. 
செயற் சமன்பாட்டைக் கொணர்க . n = 1 

N , N. 


e A 


Ar 


m18 . 


N BU 


படம் 2.106 
2.13 ஒரு மாறுமின் பெயர்ச்சிக் கட்டுப்பாட்டுக் குவை ( AC 

position control system ) கீழே தரப்பட்டுள்ளது . ஒத்தி 
யங்கி , அடிமை இயக்கி , வேகமின் ஆக்கி ஆகிய உறுப்பு 

Lederen 

e_N 

பே 
ge ealA8 

ச . B 

IL 


ere 


en 


Ks 


or 


B. 


து 


6. 


ers ) 


படம் 2.107 


8 


11.4 


நவீன ஆள் குவைகள் 


களின் செயற் சமன்பாடுகளை எழுதுக . குவையின் முழுச் 

சமன்பாட்டையும் காண்க . n = N / N ,, n , = N / N , 
2.14 விசை - மின் ஓட்ட ஒற்றுமையுரு. விசை - மின் 

சை - மின் அழுத்த 
ஒற்றுமையுரு ஆகியவற்றை வரைக . 
( அ ) 
+ 

Mg 
B2 / 


KE 


Ka 


M. 


KI 
8. 


ண 


படம் 2.108 


IF 


TH 


MI 


படம் 2.109 


K2 


kE 


Mq 


B , 


19 . 


2.15 படத்தில் உள்ள இயந்திரச்சுழல் இயற்குவைகளின் மின் 

னியல் ஒற்றுமையுருக்களை வரைக : 


K 


K2 


( அ ) 


Kg 
Ja to 


-- 


J. 


ை 


D 


தே 


B9 


படம் 2.110 

K 
B , 
A 


K 


B3 


B , 


- 


TH 


9 


J 


* 


T 


படம் 2.111 


செயற் சமன்பாடுகள் 


115 


2.16 கீழே கொடுக்கப்பட்டுள்ள இயந்திரக் குவையில் J = 2 

கிலோ கிராம் - மீட்டர் , B = 1 நியூட்டன் மீட்டர் - நொடி / 
ரேடியன் , n = 1/500 . இயக்கியின் திருப்பு விசை T = 5 
நியூட்டன் - மீட்டர் , இயக்கியின் திருப்புவிசை , சுமையின் 
சுழல் வேகம் இவற்றின் இடை உறவை வருவிக்க மின் 
ஒட்ட ஒற்றுமை உருவையும் வரைக . 


1 . 


1 


2 


T 


படம் 2.112 


B 


| 


இயக்கி 


2.17 ஓர் இயந்திரக் குவையின் விசை - மின் ஒட்ட ஒற்றுமை உரு 

படத்திற் காட்டப்பட்டுள்ளது . இதற்கு ஏற்ப ஒர் இயர் 
திரக் குவையின் மாதிரியை வரைக . 


RI 


R2 


Le 
ண 


படம் 2.113 


e 


- 


2.18 இயந்திரச் சுழல் இயற்குவை ஒன்றின் திருப்பு விசை 

மின் அழுத்த ஒற்றுமை உரு கீழே காட்டப்பட்டுள்ளது . 
இதற்கு உரிய இயந்திரக் குவையின் மாதிரி ஒன்றை 
வரைக . 


C 


ப 


R , 


ண 


e 


ce 


படம் 2.114 


R , 


116 


நவீன ஆள் குவைகள் 


2.19 நீரைச் சூடேற்றும் கருவி ஒன்றின் எளி வடிவைக் கீழே 

காண்க . இதில் 62 வெளி வெப்பநிலை என்றும் 9 நீரின் 
வெப்ப நிலை [ 8: வுக்கு மேல் ] என்றும் கொண்டு . செயற் 
சமன்பாட்டை எழுதி , மின்னியல் ஒற்றுமை உருவையும் 
வரைக . 

R 


4 


Ce 


C : தொட்டியின் வெப்பத் 

தேக்கம் 
R : சுவரின் வெப்பத் தடை 
S : சுயவெப்பஎண் ( specific 

heat) 
n : நீரின் பாய்வு (flow ) 


Go 


3 


படம் 2.115 


துணை 


2.20 தக்க உதாரணங்களின் 

கொண்டு ஆள்குவைப் 
பொறி இயல்பானது . மின் இயல் , இயந்திர இயல் , வெப்ப 
இயல் , பாய்ம 

இயல் ஆகிய யாவற்றிற்கும் பொது 
வானதே என நிறுவுக . 


3. செயற் சமன்பாடுகளின் தீர்வு 

( Solution of Performance Equations) 


3.1 செயற் சமன்பாடு ( Performance Equation ) 
3.1.1 உருவியல் மாதிரியும் செயற் சமன்பாடும் 

ஓர் எளிய மின் குவை , அதன் உருவியல் மாதிரி இரண்டும் 
படம் 3.1 - இல் காட்டப்பட்டுள்ளன . 


3 


2 


R 


- 


படம் 3.1- ஒரு மின் குவையும் அதன் உருவியல் மாதிரியும் 
1. மின்கலம் 

2. மின் குமிழ் 
3. மின் விளக்கு 

4. கம்பிச் சுருள் 


di 
இதன் செயற் சமன்பாடு , V = Ri + L 

dt 
இதை எவ்வாறு வருவித்தோம் ? இதோ , செயற் சமன்பாடு 
காணும் முறை . 

1. தக்க எளிமை ஆக்கும் புனைவுகளைக் கொண்டு , கொடுத் 
துள்ள குவையின் உருவியல் மாதிரியை எழுதுகிறோம் . 
தற்புனைவுகள் : ( 1 ) மின் கலத்தில் உள் தடை இல்லை . அதன் 

மின் அழுத்தம் மாறாதது . 
( 2 ) மின் குமிழ் , இணைப்புக் கம்பிகள் இவற்றில் 

மின் தடை இல்லை . 


1181 


நவீன ஆள் குவைகள் 


( 3 ) மின் விளக்கு ஒரு தூய மின் தடை , கம்பிச் 

சுருள் ஒரு தூய தூண்டல் தடை . 


( 4 ) VR Li, vL / 


di நேர் உறவுகள் 


dt 


2. உருவியல் மாதிரியின் உறுப்புகளுக்கு உரிய செயற் 
சமன்பாடுகளைத் தனித் தனியாக எழுதுகிறோம் . 


VR = Ri 


VL = L 


di 
dt 


3. உறுப்புகளின் செயற் சமன்பாடுகளை ஒன்று சேர்க்க 
வும் குவையின் முழுமைச் செயற் சமன்பாடு கிடைக்கிறது . 

di 
y = YR + VL அதாவது V = Ri + L 

dt 
3.1.2 நேர் - நேரிலா - வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
நாம் 

கையாளும் குவைகள் யாவும் தம் இயக்கத்தை 

எனவே செயற் சமன்பாட்டில் இடப் பெயர்ச்சி 
யோடு , வேகம் . முடுக்கம் அனைய பிறவும் வருகின்றன . அதாவது , 
மாறிகளோடு , அவற்றின் வகைக்கெழுக்களும் இடம் 

பெறு 


உடையன . 


கின் றன . 


பொதுவாக நேர் உறவுடைய (linear relationship ) மாறி 
களைக் காண்பது அரிது . எனவே , பெரும்பாலும் நடைமுறைக் 
குவைகளின் செயற் சமன்பாடுகள் நேரிலா - வகைக்கெழுச் சமன் 
பாடு களாகவே ( nonlinear differential equations ) இருக்கின்றன . 


கூடிய வரையில் , பொருத்தமான 

புனைவுகளின் வழி 
இவற்றைத் தோராய நேர் வகைக்கெழுச் சமன்பாடுகளாக 
((linear differential equation ) எழுதித் தீர்வு காண்கிறோம் . 
இதற்குக் காரணங்கள் : 


( 1 ) நேர் வகைக் கெழுச் சமன்பாடுகளைத் தீர்க்கப் பல 
நியமமான வழிகள் ( standard methods ) உள்ளன . நேரிலா வகைக் 
கெழுச் சமன்பாடுகளைத் தீர்க்க ( ஒரோ வழிச் சில குறிப்பிட்ட 
வகைகளைத் தவிர ) முறையான வழிகள் இல்லை ; 


( 2 ) தோராய நேர் உறவு மாதிரியில் கிடைக்கும் செயல் 
விளக்கம் , உண்மையில் இருந்து அதிகம் விலகுவது இல்லை . 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


119 


மேல் வைப்புத் தேற்றம் ( Superposition theorem ) : 

என்ற கட்டளைச் சார்பு (forcing function ) y என்ற தீர்வை 
யும் ; x2 , y , என்ற தீர்வையும் தருவதாகக் கொள்வோம் . 
x + yrs x , – y : என்று எழுதலாம் . 


இதை 


X1 - 11 


x2 + y , எனில் ax : + bx , – ay : + by , என்பதே மேல் 
வைப்புத் தேற்றம் a , b : மாறிலிகள் . 


‘ மேல் வைப்புத் தேற்றம் பொருந்தும் சமன்பாடே நேர் உறவுச் 
சமன்பாடு ; நேர் உறவு அற்றது நேரிலா உறவுச் சமன்பாடு என்பது 
வரையறை . 


நேர்வகைக் கெழுச் சமன்பாடுகளில் 
( 1 ) சார்ந்த மாறி ( x ) ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகளாக வராது 

[ x , x ,... ) . 


| 


( 2 ) சார்ந்த மாறியின் வகைக் கெழுக்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட 

dx 
அடுக்குகளாக வரமாட்டா 

dt 


) , ( * ) ... ] 


( 3 ) சார்ந்த மாறியும் , அதன் வகைக் கெழுக்களும் பெருக்கல் 

dx dx d x 

[ 
தொடராக வரமாட்டா . 

dt l dt 

] 


dr 


( 4 ) சார்ந்த மாறி er , sin x , log x போன்ற சார்புகளாக வராது . 
இவ் அடையாளங்களைக் கொண்டு 

வகைக்கெழுச் 
சமன்பாடுகளை எளிதில் அறியலாம் . 


குறிப்பு : உறுப்புக் கெழுக்கள் சாரா மாறியின் ( t) சார்புகளாக 
இருப்பதால் ஒரு சமன்பாடு தேரிலா வகைக்கெழுச் சமன்பாடு 
ஆகாது . 


ஒரு நேர் வகைக்கெழுச் சமன்பாட்டின் உறுப்புக் கெழுக்கள் 

( i ) மாறிலிகளாக இருப்பின் அது கால மாறிலி - அல்லது தன் 
ஓட்சி - நேர்வகைக்கெழுச் சமன்பாடு ( linear autonomous differential 
equation or constant parameter linear differential equation ) எனப் 
படும் . 


x + 3 x + 4 x + 8x = f ( t ) 


120 


நவீன ஆள் குவைகள் 


( ii ) காலச் சார்புகளாக இருப்பின் அது காலமாறு நேர் வகைக் 
கெழுச் சமன்பாடு ( time variant linear differential equation ) எனப் 
படும் . 


... 


x + 2t x + t3 x + ( 1 + 1 ) x = f (i) 
3.1.3 சமன்பாடுகளின் சிறப்பு 

திருப்பு விசை இயக்கி ( torque motor ) பலவகை ஆள் குவை 
களில் பயன்படுத்தப்படுகிறது . 

அதன் இயக்கத்தைக் காண் 
போம் ( படம் 2,37 ) . 

இயக்கியின் திருப்பு விசை T , நிலைமம் ( inertia ) , உராய்வு 
friction ) , முறுக்கம் ( tor ion ) இவற்றை எல்லாம் எதிர்த்துச் சுழற் 
பகுதியைத் திருப்பவேண்டும் . 

இதன் செயற் சமன்பாடு 

Je + B C + Kg = T 
இது ஒரு கால மாறிலி நேர் வகைக்கெழுச் சமன்பாடு ஆகும் . 

இதில் T என்பது கட்டளைச் சார்பு , 9 என்பது சார்ந்த மாறி . 
J , B , K என்பவை உறுப்புக் கெழுக்கள் . 

ஓர் ஆள் குவையின் அமைப்பும் சிறப்பியல்பும் செயலும் , 
குவையின் வகைக்கெழுச் சமன்பாட்டையே ஒட்டி உள்ளன . 

வகைக் கெழுச் சமன்பாட்டின் - 
(i ) உறுப்புக் கெழுக்கள் , ஆள் குவை உறுப்புகளின் சிறப்பு 

இயல்புகளையும் 
( ii ) கட்டளைச் சார்பு , ஆள் குவையின் ஊட்டக் குறியையும் , 
( iii ) தீர்வு , ஆள் குவையின் பதில் விளைவையும் குறிக்கின்றன . 
3.1.4 இயற்கை விளைவு , கட்டளை விளைவு 
திருப்பு விசை இயக்கிக்கு (torque motor ) , 

ஊட்டமாக 
( அல்லது கட்டளை அறிகுறியாக ) ஒரு திருப்பு விசை அளிக்கப் 
படுகிறது . அதன் விளைவாகச் சுழலியின் தண்டு திரும்புகிறது . 

த்தண்டின் திருப்பத்தைக் கட்டளை விளைவு (forced response ) 
என்கிறோம் . 

ஊட்டம் இல்லாமல் இருக்கையில் , தன்னிச்சையாகச் சுழலி 
யின் தண்டு திரும்பினால் , அதை இயற்கை விளைவு ( natural res 
ponse ) என்கிறோம் . 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


121 


குறிப்பு : ஊட்டம் இல்லாத இயக்கம் ஏது ? 

எனலாம் . 
உண்மையில் , ஆற்றலைத் தேக்கிக்கொள்ளும் உறுப்புகளில் இயக்க 
அறிகுறி நின்றதும் மீதி உள்ள தேங்கிய ஆற்றலே இயற்கை விளை 
விற்குக் காரணம் . 


தேங்கிய ஆற்றலே இல்லாது . குவைக்கு ஓர் அதிர்ச்சியைக் 
(impulse ) கொடுத்தாலும் . அதன் இயக்கம் இயற்கை விளைவாகவே 
இருக்கும் . 

J + Be + KG = 0 
என்ற ஒரு படி ( first order ) வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு 
இயற்கை விளைவைத் தருகிறது , 

Ja + BG + KO 
என்ற முழுவகைக் கெழுச் சமன்பாட்டின் தீர்வு , கட்டளை விளை 
வைத் தருகிறது . 


= T 


பொதுத் தீர்வு 
( complimentary function ) 

இயற்கை விளைவு 
சிறப்புத் தீர்வு 

- கட்டளை விளைவு 
( particular solution ) 
இவ் இரண்டின் கூடுதல் மொத்த விளைவைத் தரும் . 


3.1.3 தீர்வும் , ஆள் குவை ஆக்கமும் 

எவ்வகைக் குவையும் கிளர்வுக்கு ( stimulus ) ஏற்ற ஒரு 
விளைவைத் ( response) தரும் . சான்றாகத் திருப்பு விசை இயக்கி 
யில் , கொடுக்கப்படும் திருப்பு விசையே ( T ) (torque) ஊட்டம் 
( input ) அல்லது கிளர்வு ( stimulus ) ஆகிறது ; சுழல் தண்டின் 
திருப்பமே ( 0 ) ஈட்டம் ( output ) அல்லது விளைவு ( response ) 
ஆகிறது . 


செயற் சமன்பாட்டுக்குத் தீர்வு காண்கையில் T என்னும் 
கட்டளைச் சார்பினால் குவையில் தோன்றும் விளைவாகிய 9 - வின் 
மதிப்பைக் காண்கிறோம் . சார்ந்த மாறி 6 , சாரா மாறி -யின் 
சார்பாக எழுதப்படுவதே தீர்வு . இதைக் கால விளைவு ( time 
response ) என்பர் . 

ஆக , செயற் சமன்பாட்டின் தீர்வு , குவையின் 
கால விளைவைத் தருகிறது . மேலும் , கட்டளைச் சார்பை மாற்று 
வதன் வழிப் பலவகை ஊட்டங்களுக்குக் குவை எப்படிப்பட்ட 
பதில் விளைவுகளைத் தருகிறது என அறிய முடிகிறது . விளைவு 


122 


கவீன ஆள் குவைகள் 


தேவையான வாறு இல்லை எனில் , தேவைக்கு ஏற்பத் தீர்வில் 
மாறுதல்கள் புரியலாம் . அதற்கு ஏற்ப உறுப்புக் கெழுக்களைக் 
கணிக்கலாம் . 

இவ் உறுப்புக் கெழுக்கள் , குவையின் நிலைமம் . உராய்வு , 
முறுக்கம் போன்ற தனி இயல்புகளைக் குறிக்கின்றன . இவற்றை 
எந்த அளவு மாற்றினால் , விரும்பிய பதில் விளைவு கிடைக்கும் என 
அறிந்து , மாற்றங்கள் செய்யலாம் . புதிய தீர்வு வரம்புடைச் 
சார்பாக ( bounded function ) இருப்பின் குவை நிலையுறுதி 
( stability ) உடையது என அறியலாம் . 

இவ்வாறு , குவையின் ஆக்கப் பணியில் , செயற்சமன் 
பாட்டின் தீர்வு ஒரு சிறப்பு இடத்தைப் பெற்றுள்ளது . 
8.2 இலாப்லாசு மாற்றம் ( Laplace Transform ) 
8.2.1 வரையறையும் சிறய்யும் 

குவைகளின் செயல்களை விளக்கும் வகைக்கெழுச் சமன் 
பாடுகளைத் தீர்க்க உதவும் ஒரு சிறந்த சாதனம் இலாப்லாசு 
மாற்றம் ( Laplace transform ) ஆகும் . 

இதன் வரையறை : 
f ( t) என்பது 1 என்னும் காலத்தின் சார்பு என்க . இதை 


" என்ற தொகையீட்டால் இயக்க (operate) 10). 


dt 


என்ற S என்னும் மாறியின் சார்பு கிடைக்கிறது .. 

இதையே 
இலாப்லாசு மாற்றம் F ( s ), என்கிறோம் . 

இதையே பின் வரும் கணிதச் சமன்பாட்டால் குறிக்கலாம் . 


0 


Lf ( l ) A F (s) - Joe " 


dt 


0 


இதில் L : இலாப்லாசு மாற்றத்தைக் குறிக்கும் இயக்குக் 

குறி ( operator ) 
f ( t ) : 1 - யின் ஏதாவது ஒரு சார்பு 
F ( s ) : f ( i ) - யின் இலாப்லாசு மாற்றச் சார்பு 


Seosta 
star : இலாப்லாசு தொகையீடு 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


123 


குறிப்பு : f ( t ) என்பது பொதுவாக x (t ) , y ( t ) என்ற உருவங் 
களில் வரும் . இலாப்லாசு மாற்றச் சார்பு F ( s ) என்பது x ( s ), y( s) 
என எழுதப்படும் . எளிமை கருதி , 


x ( 1 ) என்பதை X என்றும் 
X ( s ) என்பதை X என்றும் எழுதுவது வழக்கம் . 


io fxa 


S 


சிறப்பு : 
இலாப்லாசு மாற்றம் புரிகையில் , ( முதல் நிலை சுழி எனக் 

dx 
கொண்டால் ) . என்பது SX எனவும் ] xdt என்பது X எனவும் 

dt 
மாறுகின்றன . ( இம் மாற்றங்களைப் பிறகு வருவிப்போம் . ) 
இதனால் என்ற வகைக் கெழுக் குறி - இன் பெருக்கலாகவும் , 

dt 
என்ற தொகையீட்டுக் குறி S- இன் வகுத்தலாகவும் மாறு 
வது தெளிவு. இவ்வாறு . இலாப்லாசு மாற்றத்தால் வகைக் 
கெழுச் சமன்பாடுகளை (differential equations ) இயற் கணிதச் 
சமன்பாடுகளாக ( algebraic equations ) மாற்ற முடிகிறது . பிறகு 
இவற்றைத் தீர்த்தல் எளிது . 


Sat 


b 


சான்று : 32 + bs + c = 0 + S = 


= M ( ) - 


C இவ் 


வழியில் , பலவகை ஊட்டங்களுக்கு . ஆள் குவையின் பதில் 
விளைவுகளை விரைவிற் காணலாம் . 


இலாப்லாசு மாற்றம் , நேர் உறவு வகைக் கெழுச் சமன்பாடு 
களுக்கே ( linear differential equations ) பொருந்தும் முறை ஆகும் . 
நமது படிப்பு இங்கு நேர் வகைக்கெழுச் சமன்பாடுகள் விளங்கும் 
ஆள் குவைகளைப் பற்றியதே ஆகையால் இலாப்லாசு மாற்ற 
முறையே நூல் முழுதும் கையாளப்படுகிறது . ஆள் குவையில் 
முதனிலை ஆற்றலும் சுழி ( zero initial energy ) எனில் இலாப்லாசு 
மாற்ற முறை மிகவும் எளிதாகும் . 


3.2.2 இலாப்லாசு மாற்றத் தேற்றங்கள் 


1. நேர் உறவு ( Linearity ) : 

L [ a f (t ) } = a Lf ( 1 ) 
2. ஒருங்கமைவு (Homogenity ) : 

L [ f1 ( 1 ) + 2 ( 1 ) ] - Lf1 ( 1 ) + Lf , ( t ) 


124 


நவீன ஆள் குவைகள் 


3. மெய்ப் பெயர்ச்சி ( Real translation ) : 

Lf ( t - T ) == e - Ts Lf ( 1 ) 
4. சிக்கற் பெயர்ச்சி ( Complex translation ) : 

Leat f (1 ) = F ( s - a ) 
5. மெய்த் தள வகையிடல் ( Real differentiation ) : 

d 
Lai [f (t ) ] = s F ( s ) - f ( 0 ) 
6. சிக்கல் தள வகையிடல் ( Complex diferentiation ) : 

d 
Ltf (t ) 

( -1 ) as [ F ( s ) ] 
7. மெய்த் தளத் தொகையிடல் ( Real integration ) ! 

1 

1 
L dt 

( 0 ) 


- 


8. சிக்கல் தளத் தொகையிடல் ( Complex integration ) : 


L / 4 = | Faas 


9. முதல் மதிப்பு ( Initial value) : 
Lim 

Lim 

SF ( s) 


f ( x) = 


10. கடை மதிப்பு ( Final value ) : 
Lim 

Lim 

S F ( s ) 

S + 0 
11. மடிப்பு ( Convolution ) : 

t 


of ( 1 ) 


LA ( 1 ) .J , ( ! - T ) d = F % ( 8 ) . F , ( 6 ) 


இதை எழுதும் முறை : L [ f ; ( t ) - f , ( 1 ) ] = F1 ( s ) . F2 ( 3 ) 
சிறப்பான கட்டளைச் சார்புகளின் இலாப்லாசு மாற்றம் 
காணவும் , வகைக் கெழுச் சமன்பாடுகளை எளிதாகத் தீர்க்கவும் 
இத் தேற்றங்கள் பெரிதும் உதவுகின்றன . 
3.2.3 சில கட்டளைச் சார்புகளின் இலாய்லாசு மாற் 
றங்கள் 
1. அடுக்குச் சார்பு ( exponential fanction ) : 

f ( t ) = e - at 


1 25 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


Lf ( 1 ) = 


e -st dt 


نه 
بر 
می 


e - at .e -st dt 


Seks +ast 


dt 


1 
sta 


1 


Le- at = 


sta 


2. ஒருமை அதிர்ச்சிச் சார்பு ( anit impalse function ) : 


1 


FC ) 


f ( 1 ) = f ( t) 
8 (t) = 0 

t < o 

1 
8 ( t) = ģ ; o si < b ;6+ 0 
8 ( t ) = 0 ; b < t < oo ;bno 


ta 
படம் 3.2- அதிர்ச்சிச் சார்பு 


Lf ( t) = [ f ( t) est de 


b 


Lim 


IS 


st at + 


.fo.e 


-st ai] 


1 , 


b 


b 


6 


-St 6 


Lim1 
6-06 


126 


நவீன ஆள் குவைகள் 


Lim 1 - e - st 


- 


b > 0 sb 


Lim 
b + 0 


1 


( 


1 


... 


s2b2 
sb + 

2 ! 
sb 


- 


Lim 
bo 


( 


1 . 


- 


+ 


) 


21 


ஃ . L8 ( 1 ) = 1 


3. ஒருமைப் படிச் சார்பு ( Unit step function ) : 


f ( t) - 


1 


0 


u ( t ) = 0 , 

1 , 0 <10 


= 


படம் 3.3 - ஒருமைப் 

படிச் சார்பு 


Lf ( 1) = 5testde 


= 


ல 

st 
1.edt 


w 


= ( ) 

5 
- 


1 


1 


L 4 ( 1 ) 


S 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


127 


A , என்க . 


. 


குறிப்பு : f ( ! ) 
A = Au ( t ) 


L [ A ] = L [A 14 ( 1) ] = A L [ u ( 1) ] = 4 


4. ஒருமை நேர்வளர் சார்பு ( unit ramp function ) : 


| 


f ( 1) 
Let = 


S 


- 


1 


படம் 3.4- ஒருமை நேர் 

வளர் சார்பு 


Noo 


et = 1 + 1 + + 

2 ! 


1 


1 


] 
( 1-1 ) 
= ! (1- ! ) " 
= [ 1+ + 3 + -- ) 


+ 


1 


+ 


எனவே . 


[ [ 1 + 1 + 1 + ....] = [ ++++ 

+ + -- )...(1) 


+ 


இதில் இருந்து , 11 = 


| Lt = 


1 
83 


குறிப்பு : சமன்பாடு ( 1 ) -ல் இருந்து . 

2 ! 
Lta 

13 


- 


128 


நவீன ஆள் குவைகள் 


n ! 


L ta 


-- 


S +1 


5. நெடுக்கைச் சார்பு { Sise function ) : 


f ( t ) = sini 


இ 


MA 


1 
Leat + 

S - 4 
படம் 3.5- நெடுக்கைச் சார்பு 


a = j என்க [ ] = 
எனவே , 


M - 1 ] 


Leit = 


1 
S j 


- 


eit 


1 


= cos 1 + jsint 
1 

$ +1 

( s - j ) {s + j) 
எனவே . 


- 


58 + ) = ++ = +++ 


l [ a1 +j int ] = + = 1 + 


82 +1 


கற்பனைப் பகுதிகளை ஒப்பிட , 


1 


L sint = 


2 


+1 


குறிப்பு : மெய்ப் பகுதிகளை ஒப்பிட , 


Lcost = 

s2 +1 


முக்கியமான கட்டளைச் சார்புகள் (forcing functions ) சில 
வற்றின் அலையுருவம் , இலாப்லாசு மாற்றம் , - தளப்படம் ஆகிய 
வற்றை அட்டவணை 3.1 ல் காணலாம் . 


அட்டவணை3-கட்டளைச்சார்புகளும்இலாப்லாசுமாற்றங்களும்! 


கட்டளைச்சார்பு 


கணிதஉடு 


இலா 
. 
மாற்றம் 


S-தளப்படம் 


வரைபடஉ 


9 


3ருமைஅதிர்ச்சி 

unitimpulse 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


SG) 


- 


3.ருமைபடி 
unitstep 


ult) 


* 


ஒருமை 
சேர் 
வளர்ச்சி 


3. 


E 


unitramp 


et 


+ 


அழியும்அடுக்கு decayingexponent 


+ 


S+I 


+ 


129 


*, 


130 


5. 


வளரும்அடுக்கு 
building 
up 
exponent 


et 


मा 


நெடுக்கை 


6. 


sinwt 


+ 


V 


sinusoid 


7. 


அழியும்அலைவு decayingoscilln. 


e 


sinwt 


(6++ 


K 


வளரும் 
அலைவு 


sinwt 


4 f 


* 


buildinguposcillo 


நவீன ஆள் குவைகள் 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


131 


அட்டவணையில் உள்ள et sin ot , csin at இவைகளின் 
இலாப்லாசு மாற்றங்களைக் காண்பது எவ்வாறு என்ற கேள்வி 
எழலாம் . விளக்கத்தை மாதிரி வினா 3-1 இல் காண்க . 


மாதிரி வினா 3.1 

கீழ்வரும் கணிதச் சார்புகளின் இலாப்லாசு மாற்றம் காண்க ! 
( அ ) erat sin bo 
( ஆ ) cosh at 
( இ) e - al , in 


தீர்வு : 

( அ) f ( t ) = e -al sin bt 


1 


Leat 


S 


-a + jb , என்க 


எனவே , 

1 
Le (a -jb ) t = 

s + (a - jb ) 


1 
Lenat eibt = 

(s + a ) - j6 


L e - at [ cos bi + j sla bt ] 


( s + a ) + jb 
( s + aj + b8 


கற்பனைப் பகுதிகளை ஒப்பிட, 


b 
Le - at sin bt = 

( s + a ) + ba 


++ 


குறிப்பு ! 


sta 
Le -at cos bt = 

( s + a ) + b " 


132 


நவீன ஆள் குவைகள் 


( a ) f ( t) 


cosh at 


1 


L eat 


cosh at 


( eat teat) 
L cosh at = L [ } (eat te- at ) ] 

} [ Lear + Le -ar] 
1 

1 
} 

+ 

sta 


1 


] 


2 


6T 607 la , 


L cosh at 


- 


aa 


( 9 ) f ( t ) = ewat in 


1 


Le -at 


1 
s -fa 


d 


d 


[L e - at ] 


da 


[ cta] 
det aj [sta] 


L 


d 
da 


( e - at ) 

a = 


L - te - at 


1 
(sta ) 


OT 


வே 


at 


Lte 


1 
( st- a ) 


Lte - at 


Lt e - at = 


2 ! 
(sta ) 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


133 


1 


தடவைகள் 


வகையீடு 


இவ்வாறு 
செய்தால் , 


( differentiate ) 


n ! 


Ltre - at 


- 


( s + aj n+ I 


மாதிரி வினு 3.2 . 

கீழ்க் காணும் அலை உருவங்களுக்கு இலாப்லாசு மாற்றம் 
காண்க : 
( அ) 

( ஆ ) 


F) 


10 


7 ) 


t . 


2 


படம் 3.7 


படம் 3.6 


தீர்வு 

( அ ) 


10 


10 


fo ) 


s 


. 


-10 


F. 


படம் 3.8 


f ( i ) 


fi ( l ) + f ( 1) 
102 

Ft = 5t 
2 


134 


நவீன ஆள் குவைகள் 


( ) 


- 5 (1-2 ) 


10 
2 

( 
F ( s ) + F ,( s ) 


F (s ) 


-28 1 


5- -58 


5 


[/ 


( ) 


3 ) 


ง . ) 


ผ 6th 3.9 


( t ) = % ( t ) + % ( t ) 
5. ( ) = 


slo wt 


8. ( t ) = sin : - * ) 


F (s) 


G ( s ) + G, ( s ) 


- 


S 


t 8 


+ s 


s ) 


1 + e 
+ 


f ( t ) f ( t ) + f ( t ) + ( t ) + ... 
F ( s ) F ( s) + F ( s) + F (s) + ... 


21 


ย 
S 


= F 

F ( s ) + % 


F ( s) + 8 


F ( s ) + ... 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


2 


7 


F , ( s ) [ 1 + e 


+ ... ] 


F ( s ) 


TT 


- 


e 


T 


S 


1 + e 


s + 


77 


1- e 


w 


coth 


22 


11 
2 . 


s2 + ல 


மாதிரி வினா 3.3 . 

K ( s + 2 ) 
F ( s ) 

என்ற சார்பில் இருந்து f ( 1 )-யின் 
s ( s + 3 ) ( s + 4 ) 
முதல் மதிப்பைக் காண்க . f ( t) - யின் கடை மதிப்பு 1 ஆக 
வேண்டும் எனில் , K- யின் மதிப்பு என்ன ? 


Lim 


Lim 


f ( t ) 


S F ( s ) 


Lim 
--0 


S 


K ( S +2 ) 
s ( s + 3 ) ( S + 4 ) 


- 


K |1+ 


2 


S 


- 


Lim 

3 
+ 0s [ 1+ 


** (1 + ;) (1+ :) 


= 0 ) 


f ( t) - யின் முதல் மதிப்பு 0 


Lim 

f ( t ) 


Lim 


S F ( s ) 


1 - 


Lim 


S. 


K ( s + 2 ) 
S (s + 3) ( s + 4 ) 


-- 


136 


நவீன ஆள் குவைகள் 


K ( 2 ) 
( 3 ) ( 4 ) 
K 
18 


K 
f ( ! ) - யின் கடை மதிப்பு 

18 


- 


1 


எனவே 


K = 18 


3. 2. 4. எதிர் இலாப்லாசு மாற்றம் ( Inverse Laplace Transform ) 
எதிர் இலாப்லாசு மாற்றத்தின் குறியீடு L - 1 . 
Lf ( t ) = F ( s ) . எனவே , L- 1 F ( s ) = f ( ! ). 

1 
L - 1 

s + a 
L - 1 1 
1 

= 1 


= erat 


L - 1 


L - 1 

F + a 
( s + a ) + 

= erat cos bt 

b 
L - 1 

= e - at sin bt 
( s + a ) + b" 

n ! 
L - 1 

= Erat . tn 
( s + a )n + 1 


F (s ) கொடுக்கப்பட்டால் . அதன் எதிர் இலாப்லாசு மாற்றம் 
காண வழி : 


1. கொடுத்துள்ள சார்பைக் காரணிப் படுத்தி , பகுதிப் பின்ன 
விரிவாக ( partial fraction cxpansion ) எழுதுக . 

2. 5 - இன் சம அடுக்கு உறுப்புக்களை ஒப்பிடு முறையிலோ , 
ஹெவிசைடு தேற்றங்க ளின் ( Heaviside theorems ) வழியிலோ 
மாறிலிகளைக் கணிக்க . 


3. கிடைக்கும் சார்புகளை நியமமான உருவங்களில் எழுதி , 
அவற்றின் எதிர் இலாப்லாசு மாற்றங்களைக் காண்க . 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


137 


பகுதிப் பின்ன விரிவு , ஹெவிசைடு தேற்றங்கள் இவற்றைச் 
சில எடுத்துக் காட்டுகளின் உதவியால் விளக்குவோம் . 


மாற்றம் 


மாதிரி வினு 3. 4 

கொடுக்கப்பட்ட F ( s ) -இன் எதிர் இலாப்லாசு 
காண்க 

8 ( s2 + 4s + 3 ) 
F (s ) 

s ( $ + 6 + 8 ) 


- 


குறிப்பு : ஒருமை அடுக்கு , சமம் இல்லாக் காரணிகள் . 
( first order , unequal factors ) 


தீர்வு : 
கொடுக்கப்பட்ட F ( s ) ஐ காரணிப் படுத்தினால் , 

8 (s + 1 ) ( s + 3 ) 
F ( s ) 

$ ( s + 2 ) ( s + 4 ) 


-- 


இதைப் பகுதிப் பின்ன விரிவாக எழுதினால் , 

8 (s + i ) (s + 3 ) A. 
$ ( s + 2 ) ( s + 4 ) 

s + 2 

S + 4 


BA ,, 


CA ) 


... ( 1 ) 


சமன்பாடு 1 ஐ 3 - ஆல் பெருக்க , 

A , Bs 
S F ! s ) = A , + 

A.CS 
s + 4 


s + 2 


இதில் $ = 0 , எனப் பிரதியிட , 
SF ( S ) 

A , + 0 + 0 


- 


அதாவது 


= $ F ( s ) | s = 0 


A , 


8 (s + 1 ) (s + 3 ) 

s ( s + 2 ) ( s + 4 } | s = 0 
23 . 


| 


சமன்பாடு 1 - ஐ ( s + 2 ) - ஆல் பெருக்க , 

( s + 2 ) 

A ( +2 ) 
($ + 2 ) F ( s ) = A. + A , + 

s + 4 


138 


நவீன ஆள் குவைகள் 


இதில் ( s + 2 ) = 0 என்று பிரதியிட 
( s + 2 ) ( Fs ) 

0 + A , + 0 
s + 2 = 0 


( F ) 

( S + 2 ) F ( s ) || 


எனவே , A , = ( s + 2) F(s ) 


s + 2 = 0 


= s + 2 ) 

8 (s + 1){s + 3) | 
SS T 2 )( s + 4 ) | S + 2 = 0 


- 


8 ( -2 + 1 } ( -2 + 3 ) 

( -2 ) ( -2 + 4 ) 


2 


சமன்பாடு 1 - ஐ ( s + 4 ) - ஆல் பெருக்கி , ( s + 4 ) = 0 என்று 
பிரதியிட , 


4 , = (3 +4 )(F(3 ) 

| s + 4-0 


- 


( B ) 

8 ( 3 + 1 ) { s + 3 ) 
s { s + 2)[s # 4 ) | s + 4 = 0 


- 


8 ( -4 + 1 ) ( -4 + 3 ) 

( -4 ) ( -4 + 2 ) 


3 


3 


எனவே , 


3 


F ( s ) 


2 

3 
+ + 
S + 2 

S + 4 


S 


1 
= L - 

L - 1 F ( s ) = 3L - 1 


F ( t ) 


31 


- 


- 


1 
s + 4 


+ 21-1 

1 
+2 

+ 3L - 1 


S 


3 + 2e - 2 + 30-4t 


இங்கு நாம் கையாண்டது ஹெவிசைடின் முதல் தேற்றம் . 


குறிப்பு ! ஹெவிசைடு தேற்றம் 1 . 

A , 

A , 
F ( s ) = 

+ 
( S + P ) ( s + P ) 


+ 


An 
+ 

என்க , 
( s + Pr) 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


139 


P. , p ,, ... Pa சமம் இல்லா ஒருமைப் பேரெண்கள் ( uncqual 
unrepeated polcs ) ஆகட்டும் . 


அப்பொழுது . 


Ak = ( s + pk ) F ( s ) 


Is + p = 0 


இதுவே ஹெவிசைடின் முதல் தேற்றம் ஆகும் . 


எதிர் 


இலாப்லாசு 


மாதிரி வினு 3.5 
கீழ்க்காணும் F ( s)- இல் 

இருந்து 
மாற்றத்தின் மூலம் f ( t ) ஐ வருவிக்க. 

2 ( s " + 2s - 3 ) 
F ( s ) 

( 3 + 6s + 8 ) 


குறிப்பு : பகுதி , தொகுதி இரண்டும் S- இன் ஒரே அடுக்கு . 
( The denomlaator and the numerator are of the same degree) 


தீர்வு ! 


2 (s + 2s -3 ) 
F ( S ) ( s + 2 ) ( s + 4 ) 

A , 
F ( S ) = A. + 

3 + 2 S + 4 
தொகுதியில் S " உறுப்பின் கெழு 
A ( 0 ) 

பகுதியில்5 உறுப்பின் கெழு 
A ( s + 2 ) F ( 3 ) 

( s + 2 ) = 0 


--2 


-- 


| 


= [s + 2 ) 


2 { s2 + 2s - 3 ) 
IS + 2 ) ( S + 4 ) 


2 ( -3 ) 

2 


- 


$ + 2 = 0 


A , = ( s + 4 ) F ( s ) 


| 


s + 4 = 0 


2 ( 5 ) 
( -2 ) 


- 


2 ( s2 + 2s - 31 
($ F 4 ) 

(S + 2 ) (S + 4 s + 4 = 0 


5 


140 


நவீன ஆள் குவைகள் 


எனவே , 

3 
F ( s ) = 2 - 

s + 2 


1 


L - 1 F (s ) = 21-1.1 - 3 L - 1 


+2 


-I 


- 5 T - 1 


1 
S + 4 


எனவே , 

f (t ) = 28 ( 1 ) - 32-3f - 5e- 


மாதிரி வினா 3.6 


T - 1 


4 (s + 2 ) 
( S + 3 ) (s + 1 ) 


இன் மதிப்பைக் காண்க . 


F( s ) 


4 (s - F2 ) 
( s + 3 ) ( s + 1 ) 

என இருக்கட்டும் . 


F (4 ) = 4 + 4 + 2y -- ( 1 ) 


என எழுதலாம் . 


A = 


( 3 + 3 ) F (s) | s + 3 = 0 


4 ( -1 ) 


-1 


1 


=w46+ ? > < + 3 = 0 = = 

(s + 1) F ( s ) 1 . 


B. 


3 + 1 = 0 


4 ( 1 ) 


= +1) 


4 [ s + 2 ) 
( s + 2 ) ( s Fij2 | s + 1 = 0 


. 


( 2 ) = 2 


B , 


( S + 1 ) F ( 3 ) | 


s + 1 = 0 என்று எழுதிப் பயன் 
இல்லை . 


ஏனெனில் B. உறுப்பு வரம் பிலி ஆகிவிடும் . 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


141 


சமன்பாடு 1 ஐ ( s + 1 ) ஆல் பெருக்க , 


( s + 1 ] F ( s ) = 


A ( s + 1 " 

[ s + 2 ) 


+ B. + B. ( 3 + 1 ) 


விலக்க , 


இதில் இருந்து B.- ஐ 
காண்போம் . 


இதன் 


வகைக்கெழு 


( s + 1 ) F ( s) 


d A { s + 1 ) 
ds ( s + 2 ) 


+ 0 + B, 


இப்பொழுது s + 1 = 0 எனப் பிரதியிட , 

d 
B , [ ( s + 1) F ( 3 ] ] 
ds 

s + 1 = 0 


அதாவது , 


d 


B , 


4 


4 (s + 2) ] 
( s + 3 } 


S + 1 = 0 


4 ( s + 3 ) -4 ( s + 2 ) 

( s + -3) 


-1 


1 


பா 


எனவே , 


, 


2 


F ( s ) 


- 


+ 


1 
( s + 1 ) 


S + 3 


( s + 1) + 


தன் எதிர் இலாப்லாசு மாற்றம் எழுதினால் , 

1 
f [ t ) = -L - 1 

1 
1 
S + 3 + 2L - 1 (s + 1} 

+ L - 1 


1 
( s + ) ) 


e - st + 22.1 + et . 


எனவே ( 1 ) = e - 1 ( 1 + 21 ) - 2-8t 
இங்கு நாம் பயன்படுத்தியது ஹெவிசைடின் 
தேற்றம் , 


இரண்டாவது 


142 


நவீன ஆள் குவைகள் 


குறிப்பு : ஹெவிசைடு தேற்றம் 2 . 

B , 

B, 
F ( 3 ) = 

+ 

(3 + p ) ( S + p ( S + pan 
எனில் 


B. 


0 


+ 


Ba 
+ ... + 

( s + p ) 


1 


dk 


BK 


K ! ask [ s + p } k ( Fs ) ] 


| 


s + p = 0 


இதுவே ஹெவிசைடின் இரண்டாவது தேற்றம் . 


மாதிரி வினா 3-7 இருபடி உறுப்புக்கள் (quadratic terms ) 

4 
F ( s ) 

; f ( 1) -யின் மதிப்பைக் காண்க . 
S ( s + 2s + 4 ) 


தீர்வு : 

4 
F (s ) = 

s ( s + 23 + 4 ) 
* + 2 + 4 = 0 எனில் S = -1 + jv1-4 = -1 + j // 3 


S 


எனவே , s " + 23 + 4 = ( s + 1 + j < / 3 ) ( 3 + 1 - jV3) 
F ( s ) = , A. 

As 
+ 

+ 

F + 1 + N3 + 1- 3 
இதில் இருந்து 4 ,, A ,, A , இவற்றின் மதிப்புக்களைக் கணிக்கலாம் . 
[ A , A , இரண்டும் பிரியா இரட்டையாக (conjugate ) இருக்கும் . 
A = A , அதாவது A , = a + jb எனில் A , = a - jb ] . 
இதைவிட எளிய முறை ஒன்று கீழே தரப்படுகிறது . 

4 
F ( S ) 

s(s + 23 + 4 ) 
s + 25 + 4 - ( s + 2s ) 

S ( s + 2s + 4 ) 
s3 + 2n + 4 s ( s + 2 ) 
S ( + 2s + 4 ) s (s + 2s + 4 ) 
1 

s + 2 
s + 2s + 4 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


143 


1 


- 


s + 1 + 1 
( s + 1 ) + ( 13) 


S 


1 


( s + 1 ) 


1 


= 


( s + l ) + ( 13 ) 


13 
(s + 1 ) + ( 13 ) 


இதற்கு எதிர் இலாப்லாசு மாற்றம் எழுதினால் , 

1 
f (t ) = 1 - e - t cos 13t 

ert sin v3T 

v3 
3.2.5 வரைபட முறையில் மாற்லிகளின் மதிப்பைக் காணல் : 

( A graphical method for evaluating the constants ) 

சிக்கல் உறுப்புக்கள் ( complex terms) வரும் இடங்களில் 
வரைபட வழியிலும் பகுதிப் பின்ன 

மாறிலிகளைக் ( partial 
fraction constants ) கணிக்கலாம் . இதற்குத் தேவையானது 
‘ சுழிப் பேரெண் படம் ( pole - zero diagram ) 


சுழிப் பேரெண் படம் ! 


F ( s ) 


K (s- 2 , ) ( s - z ,) (s-zs ) 
s ( s - P, ( s - P ) ( s -P ) 


என்க . 


இங்கு . K , z ,, z ,, z , Pz , Pr . Ps இவை மாறிலிகள் . 


F ( s ) = 


K (s - z , ) (s z , ) ( s - zg ) 
s ( s --P , ) ( s - 1 , ) { s - p . ) 


AA 


D 


B 
+ 

$ - PL 


+ 

s - p , 


+ 


-P 


8 


இதில் , 


z ,, 2 ,, 7, என்பவை சுழியெண்கள் ( ZOTOS) 
P , PA , P. என்பலை பேரெண்கள் ( poles ) 
A , B , C , D என்பவை ‘ எச்சங்கள் ( residues ) 


சுழியெண் ( zero ) : 5- இன் சார்பு ஒன்றைச் சுழி ஆக்கும் 
S- இன் மதிப்பு , ‘ சுழியெண் எனப்படும் , 


பேரெண் ( pole ) : S- இன் சார்பு ஒன்றை வரம்பிலி ஆக்கும் 
S- இன் மதிப்பு , பேரெண் எனப்படும் , 


144 


நவீன ஆள் குவைகள் 


எச்சம் ( residue ) : ஒரு சார்பு விகிதத்தின் ( ratio of two 
functions ) பகுதிப் பின் 7 விரிவு மாறிலிகள் , எச்சங்கள் எனப் 
படும் . 


கழிப் பேரெண் படம் ( pole - zero diagram ) : 

- தளத்தில் சுழியெண் ( 0 ) , பேரெண் ( x ) இவைகளைக் 
குறிக்கலாம் . இது ‘ சுழிப் பேரெண் படம் எனப்படும் . 


வரைபட முறை ( Graphical method ) : 

ஒவ்வொரு பேரெண்ணுக்கும் ஓர் எச்சம் இருக்கும் . 


S = 0 - A ; 


S = p . + B ; 


S = P - C. 


A- இன் மதிப்பைக் காண , மற்ற எல்லா சுழியெண் , பேரெண் 
களிலும் இருந்து , A- ன் பேரெண்ணுக்குத் திசைக் கோடுகள் 
( directed lines ) வரைக . 


இதில் இருந்து , 
A = சுழியெண் திசைக்கோடுகளின் பெருக்கற் தொகை 

பேரெண் திசைக்கோடுகளின் பெருக்கற் தொகை 


இதை ஓர் எடுத்துக் காட்டால் தெளிவு படுத்தலாம் . 


மாதிரி வினு 3.8 

4 ( s + 2 ) 
F(s ) 

s ( s + 2s + 5 ) 


- 


இதன் பகுதிப் பின்ன விரிவை எழுதுக . 


தீர்வு 1 


s + 25 + 5 = 0 


எனில் 


3 = - 1 + 1.5) 
= -1 + j2 


எனவே , 


4 ( s + 2 ) 
F ( s ) = 

s ( s + 1 + j2 ) ( s + 1 - j2 ) 


பேரெண்கள் : 5 = 0 , -1 - j2 , -1 + j2 


சுழியெண் ; 


F = -2 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


145 


சுழிப் பேரெண் படம் : 


i2 


- 2 


2 


2 


படம் 3.10 . சுழிப் பேரெண் படம் 


F ( a) = 4 + +14/7 + +1- ) என்க. 


+ 


A.- ன் மதிப்பு : 


1 


2 


a 


2 


படம் 3.10 அ . A- ன் மதிப்பு 
படம் 3-10 அ - விலிருந்து , 


1 


A. 


- 
- 


a.as 

2 / 0° 
5163.5 ° 15--63.50 
0.4 L0 ° 


- 


-- 


10 


146 


நவீன ஆள் குவைகள் 


A.- ன் மதிப்பு : 


12 


sெ 


| G2 


j2 


படம் 3.10 ஆ . A , -ன் மதிப்பு 


படம் 3.10 ஆ - விலிருந்து , 


A. 


ay 
a , as 


5 L -63-5 ° 

V5 |_180 * -1-63-5x4 L - 90 ° 
= 0-25 11430 


A.- ன் மதிப்பு : 


-2 


2 


12 


படம் 3.10 இ . A3 - ன் மதிப்பு 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


147 


படம் 3.10 இ - யிலிருந்து , 


A. 


a , as 


V5L63.5 ° 
51180 °-63.5 ° X4 90 ° 


0-25 


--143 


A , = A , * என்பது தெளிவாகிறது . 


0.4 

+ 


0-254 -143 


F ( s ) 


0.25- 143 
s + 1 +j2 


- 


+ 


S + 1 - j2 


3.3 சமன்பாட்டுத் தீர்வு 

3.3.1 ஒருபடி வகைக்கெழுச் சமன்பாடுகள் ( First order 
differential equations) 


ஒரே வகை ஆற்றல் தேக்குப் பகுதியையே உடைய குவை 
ஒருபடிக் குவை ( first order system ) எனப்படும் . ஏனெனில் , 
அதன் செயற் சமன்பாடு ஒரு மாறி , அதன் வகைக் 
இவற்றை மட்டுமே கொண்டு இருக்கும் . 


கெழு 


எடுத்துக்காட்டுகள் : 


J 


படம் 3.11 . இயக்கியின் சுழற் பகுதி 


படம் 3.12. தூண்டு மின்சுற்று 


148 


நவீன ஆள் குவைகள் 


இவற்றின் சமன்பாடுகள் : 

do 
J 

+ B @ = T 
di 


di 


L 


+ Ri 


- 


dit 


இவற்றின் பொது உருவம் 

dy 
dt 

+ ry = x 


தீர்வு : 
இருபுறமும் இலாப்லாசு மாற்றம் காணவும் , 

SY ( s ) - y ( 0 ) + Y ( s ) = X ( s ) ... ( 1 ) 
( s + a ) Y ( s ) = X ( s ) [ y ( 0 ) 0 எனக் கொண்டால் ) 


Y ( s ) 


- 


1 
s + 0 


X ( S ) 


( அ ) x என்பது ஓர் அதிர்ச்சிக் கட்டளைச் சார்பு A 8 ( 1 ) 


என்க . 


x = A8 ( 1 ) 
X ( s ) 

AL 

1 
Y ( s ) 

S + ர 


A 


எனவே , 


-ot 


y ( e ) 


= Ae 


( ஆ ) கட்டளைச் சார்பு இல்லை ( x = (0 ) எனில் முதனிலை 
மதிப்பு y ( 0 ) = A , என்க . 


சமன்பாடு ( 1 )-லிருந்து , 
( 3 + a ) Y ( s ) = y ( 0) = A 

A 
ஃ Y ( s ) = 

+ 


எனவே , 


- at 
ý ( t ) = Ae 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


149 


விளைவும் 


குறிப்பு : குவையின் இயற்கைப் பதில் விளைவும் { aatural 
response , x = 0 ) , அதிர்ச்சிக் கட்டளைப் பதில் 
( impulse response) இரண்டும் ஒன்றே என இதனால் அறியலாம் . 
மாதிரி வினு 3.9 

கீழே காட்டப்பட்டுள்ள தந்திச் சுற்றில் L என்பது 
கட்டையை இழுத்து ஒலி எழுப்பும் இயக்கிச் சுருளைக் குறிக் 
கிறது . மின் கம்பித் தடை R. L = 1 ஹென்ரி , R = 10 ஓம் , 
மின்கல அழுத்தம் e = 6 வோல்ட் . அலுவலர் தந்திச் சாவியை 
( key ) 0.05 நொடி அழுத்தி ஒரு புள்ளி யைச் செலுத்துகிறார் 
( transmits a ‘ dot ) . கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டத்தைக் 
கண்டுபிடிக்க . 


31 


நீ 


4 


- 


100000 


படம் 3.13 . தந்திச் சுற்று 
2. மின்கலம் ; 3. ஒலிப்பான் 4. இயக்கிச் சுருள் 


1. தந்திச் சாவி ; 


தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள தந்திச் சுற்றின் (telegraph circuit ) 
உருவியல் மாதிரி ( physical model ) படம் 3.14 - ல் உள்ளது . 


6 


R = 1on 


e = 1V 


a11 


படம் 3.14 . தந்திச் சுற்றின் 
உருவியல் மாதிரி 


0 0.05. t 
படம் 3.14 அ . கட்டளைச் சார்பு 


150 


நவீன ஆள் குவைகள் 


கட்டளைச் சார்பைப் ( forcing function ) படம் 3-14 அ . வில் 
காண்க . இவ்விரண்டு படங்களிலிருந்து கீழ்வரும் சமன்பாடுகளை 
எழுதலாம் . 


dil 
Ri + L 

dt 


... ( 1 ) 


2 = 6 


0 < 1 < 0.05 


- 


0 


0.05 < t < o 


இது ஓர் அதிர்ச்சி அறிகுறி ( impulse signal ) . இதன் பரப்பு 
6x0.05 = 03. 005 நொடி என்னும் ஆட்சி நேரம் ( duration ) 
மிகச் சிறியது ஆகையால் , இதை 0-38 ( 1 ) என எழுதலாம் . 


எனவே , 


e = 0.3 8 ( ! ) 


( 2 ) 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 )-லிருந்து , 

di 
Ri + L = 0.3 8 ( 1 ) 


dt 


இதன் இருபுறமும் இலாப்லாசு மாற்றம் காண , 

RI ( s ) + $ LI ( s ) - i ( 0 ) = 0 • 3 
R = 10 , L = 1 கொடுக்கப்பட்டுள்ளன . 


i ( 0 ) 


- 


0 என்க ; 


பின் , 


( 10 + S) I (S ) = 0.3 


எனவே , 


, 


1 (s ) = 


03 
S + 10 


0.3 


1 ( 1 ) = L - 11 ( s ) 


L - 1 


- 10 
0 • 3e 


* 


s + 10 


அதாவது 


i ( t ) = 0 • 3 2-10 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


1511 


3.3.2 இருபடி வகைக்கெழுச் சமன்பாடுகள் ( Second order 
differential equations ) 

இருவகை ஆற்றல் தேக்குப் பகுதிகளை உடைய குவை இரு 
படிக் குவை ( second order system ) ஆகும் . அதன் செயற் சமன் 
பாடு , ஒரு மாறி , அதன் முதல் இரண்டாம் வகைக் கெழுக்கள் 
(first and second derivatives ) ஆகியவற்றைக் கொண்ட இரு 
படி கைக்கெழுச் சமன்பாடாக இருக்கும் . 

தூண்டு தடை , தேக்கு தடை இரண்டையும் உடைய மின் 
சுற்று ( படம் 3-15 ) , பொருண்மை , மீள் தடை இரண்டையும் 


C 


R 


000 


K 


ண 


해 


B 


படம் 3.15 . இருபடி மின் குவை 


படம் 3.16 . இருபடி இயந்திரக் குவை 


கொண்ட இயந்திரப் பகுதி ( படம் 3-16 ) ஆகியவை எடுத்துக் 
காட்டுகள் ஆகும் . 


இவற்றின் சமன்பாடுகள் வருமாறு ! 


i 


de 
C 

dt 


1 
+ 

R 


e 


+ 


|I Sed 
+ By + K Jvdt 


f = M 


dy 
dt 


+ 


இவற்றை ஒருமுறை தொகையீடு செய்து ( Integrato ) மாற்றி 
எழுதினால் பின்வரும் பொது உருவம் கிடைக்கிறது . 


dy 
+ 27 + only = x 

dt 


dia 


இங்கு 7 , 0 , ஆகியவை மாறிலிகள் . 


152 


நவீன ஆள் குவைகள் 


முதனிலை சுழி எனக் கொண்டு இலாப்லாசு மாற்றம் 
காண்கையில் , 

* Y ( s ) + 2as Y ( s ) on " Y ( 3 ) X (s ) 

( s + 2as + am ) Y ( s ) = X ( s ) 
இயற்கை விளைவு காண , X ( s ) = 1 எனப் பிரதி இடுகிறோம் , 


எனவே , 


1 


Y ( s ) = + 2as + on 


9 


1 
( s + q ) + ( - ) 


( 1 ) 


- 


Non 
( s + a ) + ( ox - 0 ) 


a 


பகுதி 11 


ஏ < on என்க . 


1 


y ( 1 ) 


sin Non - 021 


Non 


8ons 


8 < 1 என இருக்கட்டும் . 
= 1-8* = 0 என்க . 


Non 


2 


- 


ச 


எனவே , 


1 


-8ant 


y ( t ) = 


sln wat 


wd 


அல்லது 


1 

-8ont 
y ( 1 ) = 

sino 1-8.1 / 8 < 1 
onN1 

8 
பகுதி 21 

0 = on என்க . 

1 

[ சமன்பாடு 1 - லிருந்து ) 
( s + an) " 


Y ( s ) = 


153 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


எனவே , 


y ( t ) = e - on . 


பகுதி 31 


a > on என்க . 


1 
Y ( s ) ( s + 7 ) - ( 

வா ) 
[ சமன்பாடு ( 1 ) -லிருந்து ) 


1 


vo 


2 
on 


2 


Va 


( s + 7 ) 


( லா ) 


எனவே , 


1 


at 

sin h vor 


y ( 1) 


. 


on t 


3 


on 


அல்லது , 



sinhar v8-1t 


.. 


- 


8 > 1 . 


y ( 1) 


V8 


சுருக்கம் : ஆகவே 


dy 
dt 


+ " y = 


dr + 2 . 


என்ற சமன்பாட்டின் இயற்கைத் தீர்வு ( natural solution ) 


வருமாறு ! 


a 

= 8 லா எனில் , 


, 


1 


ot 


-- 


sin 


8 < 1 : y ( 1 ) 


. 


on 


வா 11-82 


8 = 11 y ( 1 ) = e o . 


1 


at 

sin hor 18 - II . 


8 > 1 : y ( i ) 


Wn V8a 


154 


நவீன ஆவ குவைகள் 


இதில் , 
வா என்பது இயற்கை அலை வெண் ( natural frequency ) 
04 என்பது தடையுறு அலை வெண் ( damped frequency) 

என்பது தடைக் கெழு ( damping factor ) 
8 என்பது தடைவிகிதம் ( damping ratio ) 


எனப் பின்னால் கால விளைவு ( time response ) என்ற அத்தியா 
யத்தில் அறிவோம் . 


3 • 3 * 3 சிறப்பியல் சமன்பாடும் , அவைச் சார்பும் ( Characteristic 
equation and weighing function ) 

இருபடிக் குவைக்குச் சிறந்ததோர் எடுத்துக்காட்டு திருப்பு 
விசை இயக்கி ( tolquo motor ) ஆகும் . 


இதில் ஒரு மின் சுருள் திருப்பு விசையைத் தோற்று 
விக்கிறது . இவ்விசை ஒரு சுழர் பகுதியைத் திருப்புகிறது . சுழற் 
பகுதி தாங்கிகளை உடையது . இதன் திருப்பம் ஒரு முறுக்கு ஏறும் 
தண்டால் கட்டுப்படுத்தப்படுகிறது ( படம் 3 17 ) . 


பெரும் அடிமைக் குவைகளில் நீர்ம இயக்கிகளின் ஓரதரைத் 
( valve ) திறக்கவும் , மூடவும் இத் திருப்புவிசை இயக்கி பயன் 
படுகிறது . 


We 


8 


T 


படம் 3.17 . ஒரு திருப்புவிசை இயக்கியின் உருவியல் மாதிரி 


இதன் செயற் சமன்பாடு ( performance equation ) ! 
Ji + B+8 + Ka 

= T 


ஊட்டம் இல்லாதபொழுது , தேக்க ஆற்றலால் தோன்றும் 
இயக்கமே இயற்கை விளைவு . எனவே J + 6.6 + KG = 0 ....... ( 1 ) 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


155 


இக் குவையில் நிலைமத்தின் அளவு வெகு குறைவு என்க . 
உராய்வுத் தடை அதிகமாக இருப்பின் , முறுக்குத் தண்டில் 
தேக்கப்படும் ஆற்றல் உராய்வுத் தடையால் சீராகக் குறைந்து 
இறுதியில் மறைந்து போகும் . விளைவு படம் 3-18 - ல் காட்டிய 
வாறு இருக்கும் . 


6 


- 


படம் 3.18 . 
கால விளைவு 


படம் 3.19 . 
கால விளைவு B - 0 


உராய்வுத்தடை வெகு குறைவாக இருந்தால் , தேக்கு ஆற்றல் 
அதேகமாகக் குறைவின்றி நிலைமத்திற்கும் , முறுக்குத் தண்டிற்கு 
மாக மாறிக்கொண்டு இருக்கும் . இதைப் படம் 3-19 - ல் காண்க . 


நிலைமம் , உராய்வு , முறுக்கம் இவை ஒப்பிடத்தக்க அளவில் 
( comparable values ) இருக்குமானால் விளைவு , மேற்காட்டப்பட்ட 
இருவகை விளைவுகட்கும் இடைப்பட்டதாய் இருக்கும் (படம் 
3.20 ) . 


8 


M 


AA 


படம் 3-20. கால விளைவு : J , B , K ஒப்பிடும் அளவின 


படம் 3-18 முதல் படம் 3-20 வரை விளக்கும் விளைவுகளை 
முறையே பின்வரும் கணிதச் சமன்பாடுகளாக எழுதலாம் 

--of 
0 Ae 


156 


நவீன ஆள் குவைகள் 


8 = Asin ot 


4 


- 


8 


-சா 
Ae 

Bln wt 


- 


இவை மூன்றையும் உள் அடக்கிய பொதுச் சமன்பாடு 
0 

Ae ( s + ja ) t 


- 


ஏ + ja என்பது ஒரு சிக்கல் எண் . s = r + ja , என்க . எனவே 
சமன்பாடு ஒன்றின் பொதுத் தீர்வு 


சி 


= Aest 


J , B , K-- இவைகளின் மதிப்பைப் பொறுத்து இப் பொதுத் 
தீர்வும் பலவகை இயக்கங்களைத் தோற்றுவிக்கும் . 
8 = Aest என்று சமன்பாடு ( 1 ) -ல் பிரதியிட , 

( JS + Bs + K ) Aest 0 


- 


அதாவது , 8 = Aest பொதுத் தீர்வாக இருக்க வேண்டுமானால் 

Jse + Bs + K = 0 


இதன் பொது உருவம் 


s + 20s + o 


0 


B 
2J 


K 


ச 


on 


F 


இதுவே சிறப்பியல் சமன்பாடு எனப்படுகிறது . 


சிறப்பியல் சமன்பாட்டு வரையறை ( Characteristic equatlon - 

definition )) 


ஊட்டமும் , முதனிலையும் சுழியான ஒரு குவையின் 
வகைக் கெழுச் சமன்பாட்டில் 8 = Aest என்ற பொதுத் 
தீர்வைப் பிரதியிடக் கிடைக்கும் சமன்பாடு ‘சிறப்பியல் 
சமன்பாடு எனப்படும் . 


குவையின் சிறப்பு இயல்புகளைக் காட்டுவது அதன் இயற்கை 
விளைவு . இயற்கை விளைவை நிர்ணயிப்பவை இச் சமன்பாட்டின் 
மூலங்கள் . எனவே , இது சிறப்பியல் சமன்பாடு எனப் பெயர் 
பெறுகிறது . 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


157 


அளவைச் சார்பு ( Weighting function ) 

ஒரு குவையின் ஒருமை அதிர்ச்சி விளைவு ( unlt impulse res 
ponse ) அளவைச் சார்பு ( weighting function ) எனப்படும் . 
இதன் குறியீடு ( symbol ) w { 1 ) . சில ஆசிரியர்கள் h ( t ) என்றும் 
கொள்வர் . 


ஒரு குவையின் அளவைச் சார்பு தெரிந்து இருந்தால் , அதைக் 
கொண்டு , எவ்வகை ஊட்டத்திற்கும் , குவையின் விளைவை எளிதிற் 
காண இயலும் . இதுவே அளவைச் சார்பின் சிறப்பு . இதை 
விரிவாகப் பின்னர்க் காணலாம் . 


ஓர் ஈரடுக்குக் குவையில் கட்டுப்படு ஈட்டம் - என்றும் , 
கட்டளை ஊட்டம் " என்றும் இருக்கட்டும் . அக்குவையின் 
செயலைப் பின் வரும் வகைக்கெழுச் சமன்பாட்டால் அறியலாம் ! 

c + 2 TC + ar c = / 


மாற்றம் 


முதனிலை சுழி எனக் கொண்டு , இலாப்லாசு 
காண்கையில் , 

( s " + 25S + om ) C ( s ) = R ( s ) 
1 = 8 ( 1 ) எனில் R{ s } = 1 


எனவே , C ( s ) = 


2 


1 
s + 20s + on 

1 
+20+ 


C 


- 


L - 1 


- [ + 24 + 4 ] 


ஆக , இக் குவையின் 

( 1 ) சிறப்பியல் சமன்பாடு ! s + 20s + a = 0 
( li) அளவைச் சார்பு ! 

1 
w ( 1 ) 

s + 20 + on 


L - 1 


3.3.4 மடிப்பு முறையில் தீர்வு 

காணல் 

( Solution by the 
method of convolution ) 

ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டில் பல்வகைக் கட்டளைச் 
சார்புகளுக்கும் ஏற்ற தீர்வுகள் தேவைப்படுகின்றன என்க . பொது 


158 


நவீன ஆள் குவைகள் 


வாகக் கட்டளைச் சார்பு ( forclog function ) | ( 1 ) என்றும் , அள 
வைச் சார்பு ( weighting function ) w ( 1 ) என்றும் இருக்கட்டும் , 


வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு c ( 1 ) , கொடுத்துள்ள 
கட்டளைச் சார்பு r ( ! ) , அளவைச் சார்பு w ( t ) இவற்றின் மதிப்பு 
(convolution ) ஆகும் . அதாவது ; 


r ( ) , w { t ) அல்லது , 


c ( 1 ) 


fr - 


w ( t - T ) dT 


t 


1 


குறிப்பு 


r ( T ) w (1- T ) d ( T ) = 


w ( T ) r ( 1 -- T ) dT 


0 


இதன் நிரூபணம் விரிவு அஞ்சி விடுக்கப்படுகிறது . ஈடுபாடு 
உடையோர் இதனை மேற்கோள் ( refsrence ) 3 , 4 ஆகி .. வற்றில் 
விளக்கமாகக் காணலாம் . 


மாதிரி வினா 3.10 

ஒரு திருப்பு விசை இயக்கியில் சுழற்பகுதியின் நிலைமத் 
திருப்பு விசை J = 2 கிலோகிராம் - மீட்டர் , உராய்வுத் தடை 
B = 20 நியூட்டன் மீட்டர்- நொடி ரேடியன் , முறுக்கத் தடை 
K = 82 நியூட்டன் மீட்டர் ரேடியன் . அதன் தண்டித்த ஒரு 
மாறாத் ( constant ) தரும் . புவிசை T = 120 நியூட்டன் -மீட்டர் 
கொடுத்தால் ஏற்படும் இயக்கத்தைக் கணிக்க. 


தீர்வு ! 
திருப்புவிசை இயக்கியின் வகைக்கெழுச் சமன்பாடு 

J + Be + Ka = T 8 
முதனிலை ஆற்றல் சுழி என்க . 6 ( 0 ) 

0. 
இருபுறமும் இலாப்லாசு மாற்றம் காண்கையில் , 

( J3 + Bs + K ) 8(s ) = T ( s ) 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


159 


0 ! S ) = 


1 
Jss + BstK 


T ( s ) 


ME 


T ( S ) 
2s + 208 +82 

0.5 T ( S ) 
sa + 10s to 41 


T = 8 ( 1 ) Tao T ( s ) = 1 , 

0.5 
w ( t ) [ 10 (8 ) 

32 + 10s to 41 

1 
8 ( + 5 ) +49 


L - 1 


slo 41 


T = 


120 


அதாவது ( 1 ) 


120 


(1 ) = m ( 1) wil ) = * ( ( i) 


11 ( T ) ( 1 - TIT 


-58 


-- 


sin 47.1.00T 


1 


-51 


e 


sin 4T ST 


= 15 * { sto 47-4 com er } 

149 
IS 

{ } ] 


15 
41 


4 


( 5 sin 41 + 4 cos 41 ) 


-QI 


eat 


sin on 


a sn bi 


- cos hi 


+ 


160 


நவீன ஆள் குவைகள் 


குறிப்பு : சாதாரண முறையில் தீர்வு காணும் பொழுது , 

120 
T ( s ) 


- 


S 


120 


6 ( s ) 


S 


0.5 
s + 10s + 41 

41 
s +108 + 41 


60 
41 


. 


S + 5 
( s + 5 + 4 


* ( H - { 
+ , +1+ } ] 
* [ 1-2 " ( cos 4 + + $in 44 ) ] 


9 ( 1 ) = 


15 
241 


[ 4 - e - 5 ( 5sls 41 + 4 cos 41 ) ] 


மடிப்பு முறையிலும் இதே தீரவே கிடைத்தது . 


3 • 3-5 செலுத்துச் சார்பு ( Transfer function ) முறையில் தீர்வு 

காணல் 


ஒரு குவையில் கட்டளைக்கும் அதன் விளைவிற்கும் இடையில் 
உள்ள உறவைக் காட்டுவது செலுத்துச் சார்பு . இதை ஈட்ட 
ஊட்ட விகிதம் என்றும் கூறலாம் . 


3 


2 


படம் 3.21 . செலுத்துச் சார்பு 
ஊட்டம் ; 2. செலுத்துச் சார்பு ; 3. ஈட்டம் 


1 . 


முதனிலை சுழியான ஒரு நேர் உறவுக் குவையில் 
( linear system ) இலாப்லாசு மாற்றம் அடைந்த ஈட்ட 
ஊட்ட விகிதமே செலுத்துச் சார்பு ( transfer function ) 
எனப்படும் . 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


161 


ஒரு திருப்பு விசை இயக்கியின் செலுத்துச் சார்பு 

T (S ) : 

என்கையில் , 
இன்னும் பொதுவாக , ஈட்டம் C , ஊட்டம் 

C ( s ) 
செலுத்துச் சார்பு 

R ( s ) 


ஆகும் . 


- 


திருப்பு விசை இயக்கியில் , 
8 ( s ) 

1 
T ( s ) Js + BS + K 

1 . 
8 ( s ) 

T ( s ) 

Js + Bs + K 
இதன் எதிர் இலாப்லாசு மாற்றம் ( t) ஐ தருகிறது . 


= 


இவ்வாறு ஒரு குவையின் செலுத்துச் சார்பும் , கட்டளைச் 
சார்பும் கொடுக்கப்பட்டால் , அதன் வகைக் கெழுச் சமன் 
பாட்டின் தீர்வு , 1-1 (செலுத்துச் சார்பு X கட்டளைச் சார்பு ) 
என்பதே . இதுவே செலுத்துச் சார்பு முறை ஆகும் . 


- 


மாதிரி வினு 3.11 
கீழ்க்காணும் குவையில் ; 

2 என்க 
K = 12 , 16 , 32 எனில் , 8.வின் மதிப்பைக் காண்க . 


e ; (s ) 


K 


G ( s ) . 


s+ 86 + K 


படம் 3.22 


தீர்வு ! 

8 = 2 


2 


8t( s ) = 


K 

0 ( s ) 
s2 + 88 + K 

2K 
s ( s + 8s + K ) 


11 


162 


நவீன ஆள் குவைகள் 


( I ) K = 12 என்க ! 


24 
8. s ) = 

s (s + 8s + 12 ) 


24 
S (S + 2 ) ( s + 6) 


+++ , ++ 


24 
( s + 2 ) (s + 6 ) | s = 0 


2 


- 


B = 


- 
3 


* 245 [ .. 

--- 

| ... 
? - +++ 


24 
s ( s + 2 ) 


-6 


8. ( s ) = 


- 


-20 
2-3e 


-6t 


எனவே , .(1 ) 


+ 3e 


( II ) K = 16 என்க ! 


0. ( s ) 


- 


32 
( s + 8 + 16 ) 


- 


32 
S ( S + 4 ) 


A 


+ 


B 
( S +-4 ) 


+ 


C 
( s + 4 ) 


S 


32 


- 


- 


( s + 4) 


S = ) 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


163 


B 


- 8 


- 


* | ----- 

( 311,---- * .--- 
04e ) = -- * - 4 


d 


2 


ds 


( s + 4 ) 


எனவே 


18. { i } = L - 18 , { s ) = 2 - 8et t - 2e - 4f 


- 4t 
-22 


8e 


6. { t ) = 2 


2 (1--1447] 


( iily K = 32 என்க ! 

64 
6. ( s ) 

S + 8 + 32 ) 


2 


s + 8s + 32 - (s" + 8s )] 

S { s + 8 + 32 ) 


2 (H - { + 4 ++ + + 4 ++} ] 


- 


எனவே , 


8. ( 1 ) 


51. 4 ) ) 


1 - e 


( cos 41 + Six 41 ) 


மேலும் சில எடுத்துக் காட்டுக்களை இனிக் காண்போம் . 


மாதிரி வினா 3.12 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள இயந்திரக் குவை முதலில் இயக்க 
மில் நிலையில் உள்ளது . நேரம் = 0 என்கையில் பளு W- ஐ வண்டி 
M-உடன் இணைத்துள்ள கயிறு துண்டிக்கப்படுகிறது . வண்டியின் 
இயக்கம் ( 1 )-ஐ கணிக்கவும் . 


164 


நவீன ஆள் குவைகள் 


M 


ை 
K 


படம் 3.23 ஓர் இயந்திரக் குவை 


M 

2 கிலோ கிராம் 
W = 100 நியூட்டன் 
K 200 நியூட்டன் மீட்டர் 

20 நியூட்டன் - நொடி மீட்டர் 


B = 


தீர்வு ! 


வண்டி M, பளு W- வால் இழுக்கப்படும் பொழுது சிறிது 
தூரம் நகர்ந்து ( xo ) , பளுவின் இழுப்பு விசையும் , சுருள் வில்லின் 
(spring ) எதிர்ப்பு விசையும் சமமாகும் நிலையில் நிற்கும் . 

இக் குவையின் சமன்பாட்டை எழுத , இயந்திர வலைப்படம் 
( 3.24 ) உதவுகிறது . 


B 


F 


M / kg 


படம் 3.24 


இதில் இருந்து , 

M x + B * + Kx = W 


நேரம் 1 = 0 என்கையில் , x = x ,. அப்பொழுது , குவை நிலை 
யாக இருப்பதால் , 


- 


பா 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


165 


எனவே , 


0+ 0 + Kx , = W 


K 
100 
2001 


0.5 


இந்த சமயத்தில் கயிறு துண்டிக்கப்படுகிறது . அதாவது 
இதுவரை வலது புறமாக வண்டியை இழுத்துக்கொண்டு இருந்த 
விசை W இல்லாது போகிறது , இது , கயிறு வெட்டப்படாம 
லேயே , இடது புறமாக வண்டியை இழுக்கும் புதிய விசை ( W ) 
ஒன்றை இணைப்பதற்குச் சமம் ஆகும் . 

இவ்வாறு கொள்ளும்பொழுது x . தூரம் நகர்ந்த பின் உள்ள 
புதிய நிலையில் இருந்தே பெயர்ச்சி x அளக்கப்பட வேண்டும் . 


= 


எனவே , 

x ( 0 ) = * ( 0) = 0 . 

Mx + B * + Kx = w + 
( கொடுத்துள்ள W இழுவிசை , இந்த W அழுத்துவிசை ) 

2 x +20 x + 200 x = 100 
x + 10 * + 100 x = 50 


இருபுறமும் இலாப்லாசு மாற்றம் காண்கையில் , 


50 


( s + 10s + 100 ) X = 


S 


50 
S ( s + 10s + 100 ) 
s " + 10s + 100 - ( s + 105 ) 

s ( s " + 10s + 100 ) 


* 


0.5 


] 


( 
[ 


- 


0.5 


s + 108 + 100 
( + 10s + 100) 


S ( S + 10 ) 
s ( s + 10s + 100 ) 


0.5 


s + 5 


( + - { 


+ 


{( s + 5 + 7 
S75 (3 + 5) + ( / 75 ) 
( ) 

} ] 


5 


V75 


166 


நவீன ஆள் குவைகள் 


X 


. </ 75 : ) 
= .0-5 [1 - ** 3 
- 0-5 ( 1- * 

5 ) 


எனவே , 

5t 
0.5 ( cos // 751 + Sl 

13 
2 -5t 

sin 
N3 

2 
2 - 51 
2 

sin ( / 751 + 

03 
இதுவே , வண்டியின் இடப் பெயர்ச்சி x ( 1 ) ஆகும் . 


) ] 


மாதிரி வினா 3-13 1 

கொடுக்கப்பட்டுள்ள ( படம் 3-25 ) இயந்திரக் குவையில் 
சுமையின் சுழல் வேகம் 0 , இயக்கியின் ஊட்டத் திருப்பு விசை T , 
இவற்றிற்கு இடை.யில் உள்ள உறவை வருவிக்க . 


Bm = 


இயக்கியின் ஊட்டத் திருப்பு விசை T = 5 நியூட்டன் - மீட்டர் 
எனில் , சுமையின் கடைநிலைச் சுழல் வேகம் என்ன ? 

Jm = 2 கிலோ கிராம் மீட்டர் 

10 நியூட்டன் - மீட்டர் 
4:10 

நொடி ரேடியன் 
T 

J , = 100 கிலோகிராம் .மீட்டர் 

B. 1000 நியூட்டன் - மீட்டா , 
J. 

நொடி / ரேடியன் 

1 
BL 

10 


54 


- 


படம் 3.25 


தீர்வு ! 


d s 
T , = 1 , 

+ B , 6 , 


T , 


- 


DT, 


T = Jm 


dom 
dt 


+ Bm om +11 


அதாவது , 


T = 


Jm 


a + 


dom 
.dt 


+ Bm om + n 


* [ , "a + B , - 

6. a , ) 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


161 


doa 


Jm 


dom 
dt 


+ Bm om + n 


[ 


J , 


+ B.om 


= ( Jm + n J. ) 


dom 
di 


+ ( B + n B , ) am 


நியூட்டன் - மீட்டர் 
Jm + n J , = 2+ 10-1X100 = 3 

ரேடியன் / நொடி 

நியூட்டன்.மீட்டர் 
Bm + n B , = 10 + 10 - X 1000 = 20 

ரேடியன் 


எனவே , 


dom 


T = 3 


+ 20 am 


dt 


100 , 


ஃ . T 


do , 
30 + 2000 , 

dt 


இலாப்லாசு மாற்றம் காண்கையில் ( முதனிலைசுழி , ( 0 ) = 0] 
T ( s ) = ( 30s + 200 ) 2 , ( 3 ) 
2 , ( s ) 

1 
. 

T ( S ) ( 30s + 200 ) 


T 


5 


இதுவே . T இவற்றின் இடை உறவு . 


T ( s ) = 


பி . , ( 5 ) 


5 
3 ( 30s + 200 ) 


Lim 


Lim 


. ( 1 ) 


S . , (s ) 


S + 0 


Lim 

S 
S - 0 


5 
S ( 30s + 200 ) 


5 

Or 
200 


-- 


எனவே , சுமையின் கடை நிலை வேகம் 


1 

ரேடியன் நொடி 
40 


168 


நவீன ஆள் குவைகள் 


ம . 


மாதிரி வினா 3 14 : 

ஓர் ஆள்குவையின் மாற்றுச் சார்பு ( transfer function ) 
C ( s ) 

; c என்பது கட்டுப்பாட்டு ஈட்டம் 
R ( S ) 

s + 280xs + on 
( Controlled output ) . - என்பது கட்டளை ஊட்டம் ( command 
Input ) . r = $ ( 1 ) எனில் , யின் மதிப்பு என்ன ? 

( 8 < 1 என்று கொள்க . ) இதில் இருந்து 7 = 1 (1 ) எனில் , 
C யின் மதிப்பு என்ன என்று காண்க . 


தீர்வு ! 


2 


C ( s) 
R ( S ) 


s + 280s + om 


R ( 3 ) = 1 


C ( s ) 


வா 


s + 28ars + on 


9 


2 


on 


( s + 8am ) + on ( 1-82 ) 


onyl - 88 ) 


on 1-8 ( s + 8am ) + ( 1-8 ) 


எனவே , 


wn 


C 


-8nt 
e 

sin on1 - 80 


- 


11- 8 


இதுவே கொடுத்துள்ள குவையின் அளவைச் சார்பு ( Weigh 
ting funcilon ) ஆகும் . அதாவது , 


on 


-8ant 


w( t) 


- 


sin on 


on 1-8 


N1-8 


u ( t ) 


1 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


169 


மடிப்புத் தேற்றத்தின் ( convolution theorem ) படி 


c ( I ) = 


1 


w ( T ) .r ( t - T ) dT 


on 


-8 ல . 
e 


sin o . 1-8t 


w ( T ) = 

M1-8 


r ( i - T ) = 1 


எனவே , 


on 


si 


- 8a.T 
€ 

sin oN1- 87 dt 


M1-82 


eat 


குறிப்பு ! 


sinbt - b cos bu ) 


( 8 


eat slabt = 


s 


a + b 


8on 


இங்கு 

b = wnN1-82 
a + b " 

80.T 

on 
C ( 1 ) 


[ 


- 8ar sin ora1- 821 


M1-8 


= 


--- [ ( h . T-PT, 

= FTax -- TFPr ]] 


cos = 


8 என்க . 


அப்பொழுது 

sin 4 = 

NI - 8 
sing cos 4 + cos I sins = 


sin ( + ) 


170 


நவீன ஆள் குவைகள் 


எனவே , 


-8onT 


c ( I) 


1 
M1-8 


sin 


( ( an / 1-8*T + ]] 

* . ( -- l=F+++ ) - ins ) 


-8ant 


-- [ 


1 


-80 


sin 


e 


( I- 8+ ) + 

sing 
N1-8 


M1-82 


-8ant 


e 


= 1 


sin ( MI - 8 t + 4 ) 


M1-8 


4 


- 


cos 18 


பயிற்சி 3 


3.1 


இலாப்லாசு மாற்றம் காண்க ! 


ul 


e 


sin ( at + 0 ) 


05 / 
in e 


a ? | 1 


1- ( 1 + at ) e 


-al ) 


லாப்லாசு மாற்றம் காண்க ! 


3.2 
( அ ) 


1 


4 ) 


Z 


T 


படம் 3.26 


படம் 3.27 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


171 


2 


. 


! 


படம் 3.28 


வடிவங்களின் 


3.3 கீழ்வரும் தொடர் அலை 
மாற்றங்களைக் கணிக்க : 


இலாப்லாசு 


E 


27 


3T 


W 
w 
irr ) 


படம் 3.29 


படம் 3.30 


படம் 3.31 


1 


Pral 


COS hi 


3.4 ( 1 ) 


- 


- 


ab 


a ( a + b ) 


b Na + b 


172 

நவீன ஆள குவைகள் 
என்ற சார்பின் 

சார்பின் இலாப்லாசு மாற்றத்தை எழுதுக . 
மதிப்புத் தேற்றத்தைப் பயன்படுத்தி , f ( 1 ) இன் கடை மதிப் 
பைக் காண்க . f ( ! ) யில் 1-0 என்று பிரதியிட்டு வரும் மதிப் 
புடன் இதனை ஒப்பிடுக . 


கடை 


3-5 படத்திற் காட்டியுள்ள மின் அழுத்த அலை வடிவம் 
முதனிலை ஆற்றல் சுழியாகவுள்ள ஒரு தொடர் RL . சுற்றுக்கு 
( initially de energised series RL circuit ) வழங்கப்படுகிறது . 


ப 


U ) 


T 


படம் 332 


( அ ) v ( 1 ) இன் இலாப்லாசு மாற்றம் என்ன ? 
( ஆ ) எதிர் இலாப்லாசு மாற்றத்தின் உதவி இன்றி மின் 

னோட்டம் i ( 1 ) யின் கடை மதிப்பு என்ன என்று 
கணிக்க . 


- 


3-6 

s + 3 
F (s ) 

எனில் f ( t )யின் மதிப்பென்ன ? 
( s +1)( s + 2 ) 
3.7 நிறுவுக ! 

cat 
L - 1 as + b 
= ae cos st + 

sis at 
( s + a + B " 
3.8 எதிர் இலாப்லாசு மாற்றம் காண்க . 

1 
( அ ) 
S ( s + 2s + 10 ) 

s (s + 1) ( s + 6 ) 


F + 2 


3.9 நிறுவுக : 


-TS 
L f ( ! - T ) = e L fit ) 
Lf ( 1 ) SF ( s ) -f ( 0 ) 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


1731 


3.10 


நிறுவுக : 


( அ ) Lim 


Lim 

S F ( s ) 
S-+ 0 
Lim 

SFs ) 
S-+ 0 


( ஆ ) Lim 


f ( t ) 


- 


3.11 எதிர் இலாப்லாசு மாற்றத்தின் வழி f (1 )இன் மதிப்பைக் 
காண்க : 

s3 + 6s + 11s + 6 
( அ ) F ( s ) = 

s ( s + 2 ) ( s + 3 , 

s + 1238 + 74s + 153s + 90 
( ஆ ) F ( s ) = 

(s + 1 ) S -- 4 ) (s + 5 ) 


312 பின் வரும் சார்புகளின் சுழி எண்களையும் , பேரெண்களை 
யும் கண்டுபிடித்து , அவற்றை சுழிப் பேரெண் படத்திற் குறிக்க . 

4 ( s + 1 ) 
( அ ) F ( s ) 

s (s + 2s + 2 ) (s + 6s + 10 ) 

3 ( s + 1 ) ( s + 3 ) 
( ஆ ) F ( s ) = 

( s + 2 ) ( s + 4 ) ( 3 + 8s + 17 ) 


3-13 வரைபட முறையில் ‘ பகுதிப் பின்ன விரிவு காண்க ! 

4 ( s + 4 ) 
s ( s + 3 ) ( s + 2s + 2 ) 

( s + 1 ) 
S ( s + 2 ) { s + 4 ) 


3:14 மடிப்பு முறையில் எதிர் இலாப்லாசு மாற்றம் காண்க . 

1 
( அ ) F ( s ) = 

s ( s + 9 ) 

1 
( ஆ ) F ( s ) = 

S ( S + 4 ) 


3-15 கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகைக் கெழுச் சமன் 
பாட்டின் அளவைச் சார்பை ( weighting function ) வருவிக்க . 
அதன் துணையால் கட்டளை விளைவைக் கணிக்க , 
dic dc 

dr 
+ 4 

4c = 3 
dt : di 


di + 2 / 


174 


நவீன ஆள் குவைகள் 


3.16 ஓர் செயற் குவையின் செயற்பாட்டைப் பின்வரும் 
வகைக் கெழுச் சமன்பாட்டால் அறியலாம் . 
dec dic dc 

+ 4c = r 
di ? 
c ( 0 ) 

1 , c ( 0) = 0 , c " ( 0) = - 1 


as +4 


+6 


இதன் இயற்கை விளைவை இலாப்லாசு முறையில் தருவிக்க. 

3.17 படத்திற் காணும் மின் வலையில் மின் குமிழ் 5 , 1 = 0 
என்ஈகயில் மூடப்படுகிறது . 1,-இன் மதிப்பைக் காண்க . 


50 


50 


. 


50v 


20 


o 


- 


படம் 3.33 


3.18 ஓர் ஏவுகணைச் செலுத்தியின் ( missile launchor ) 
நிலைமத் திருப்பு விசை 5000 கிலோ கிராம் - மீட்டர் 2 , உராய் 
தடை 2000 நியூட்டன் மீட்டர் - நொடி | ரேடியன் . ஒரு திறப்பு 
விசை வழங்கி ( torque source ) இதற்கு 2500 நியூட்டன் - மீட்டர் 
மாறாத் திருப்பு விசையை அளித்தால் , ஏவு கணைச் செலுத்தியின் 
திருப்பம் என்னவென்று கணிக்க . 


3:19 ஒரு பொருண்மை , சுருள் வில் , உராய் தடைக் குவை 
யில் பொருண்மை M இன் பெயற்சியைக் குறிக்கும் வகைச் செழுச் 
சமன்பாடு 

f = Mx + B * + Kx என்க , இதில் 
பொருண்மை M = 0 கிலோ கிராம் 
உராய்தடைக் கெழு B = 80 நியூட்டன் - நொடி | மீட்டர் 
மீள் விசைக் கெழு K = 160 நியூட்டன் | மீட்டர் 
இயக்கு விசை 

f = 20 நியூட்டன் எனவும் 


செயற் சமன்பாடுகளின் தீர்வு 


175 


= 


x ( 0 ) x / ( 0 ) 

xl ( 0 ) எனவும் கொண்டு , M இன் 
பெயற்சிச் சமன்பாட்டை வருவிக்க . வரம்பிலா நேரத்திற்குப் 
பின் கிடைக்கும் M இன் பெயற்சியைக் கணக்கிடுக . 

3.20 ஒரு பீரங்கித் திருப்ப ஆள்குவையில் , அடிமை இயக்கி 
யின் திருப்பம் 6m , பீரங்கியின் திருப்பம் 10. இரண்டும் பின்வரும் 
வகைக் கெழுச் சமன்பாட்டால் இணைக்கப் பட்டுள்ளன. 


w ர் . + Bd . + Ki . 


Kn am 


em = 4 ரேடியன் என்ற படி ஊட்டத்திற்கு உரிய விளைவைக் 
கணக்கிடுக . குவையின் முதனிலை ஆற்றல் சுழியெனக் கொள்க . 
J = 50 கிலோ கிராம் - மீட்டர் 2 , B = 300 நியூட்டன் மீட்டர் 
நொடி | ரேடியன் ; K = 450 நியூட்டன் மீட்டர் | ரேடியன் , 

1 
10 


- 


4 , செலுத்துச் சார்பு 

( Transfer Function ) 


4.1 செலுத்துச் சார்பு 

4.1,1 அறிமுகம் : ஆள்குவை உறுப்புக்களின் செயலைக் 
கணிதச் சார்புகளாகக் ( mathematical functions ) குறித்தல் 
இயலும் . ஒரு குவையின் ஈட்டம் , ஊட்டத்தையும் , குவையின் 
செயலையும் பொறுத்தது . எனவே , ஊட்ட ஈட்டத் தொடர்பை 
ஒரு கணிதச் சார்பாகக் காட்டலாம் . இதுவே செலுத்துச் சார்பு 
(transfer function ) எனப்படும் . 


செலுத்துச் சார்பால் ஊட்டத்தைப் பெருக்கவும் , ஈட்டம் 
கிடைக்கிறது . இதன் வரையறை வருமாறு : 


ஒரு நேர் உறவுக் குவையின் முதல் நிலை ( initial 
state) சுழி எனக் கொண்டு கணிக்கப் பெறும் இலாப்லாசு 
மாறிய ஈட்ட ஊட்ட விகிதமே செலுத்துச் சார்பு எனப்படும் . 


குவை 


படம் 4.1 பெட்டிப் படம் 


C( s ) 


செலுத்துச் சார்பு ! 

R ( s ) 
இங்கு C ( s ) = Lc ( 1 ) ; R ( s ) 

Lc ( 1 ) ; R ( s ) = Lr(t ) , 


செலுத்துச் சார்பு 


177 


ஆள்குவைப் பகுப்பாய்வில் செலுத்துச் சார்பு ஓர் ஆற்றல் 
மிகு கருவியாகப் ( tool ) பயன் படுகிறது . இதன் சிறப்பு 
இயல்புகள் வருமாறு ! 


விளைவு 


( 1 ) ஓர் ஆள்குவையில் பல்வேறு கட்டளை அறிகுறிகளின் 
விளைவு காண இச் செலுத்துச் சார்பு உதவுகிறது . கட்டளை 
அறிகுறியைச் செலுத்துச் சார்பால் 

சார்பால் பெருக்கி அதற்கு எதிர் 
இலாப்லாசு மாற்றம் கண்டால் , ஆள் குவையின் 
( response ) கிடைக்கிறது . 

( 2 ) ஓர் எளிய பிரதியீட்டின் ( substitutlon ) வழி , ஆள்குவை 
யின் அலை விளைவைக் காண உதவுகிறது . அதாவது , செலுத்துச் 
சார்பில் S = ja எனப் பிரதியிடக் கிடைப்பதே அலை விளை 

1 வு 
(frequency response ) . 

( 3 ) ஓர் ஆள்குவையின் நிலையுறுதி ( stability ) காணவும் பயன் 
படுகிறது செலுத்துச் சார்பு . செலுத்துச் சார்பின் பேரெண்கள் 
( poles ) யாவும் எதிர்க் குறி (negative) எண்சளாக இருப்பின், 
இவை நிலையுறுதி உடையது எனலாம் . 

செலுத்துச் சார்பு முறையைப் பயன் படுத்துவதற்கும் ஒரு 
வரம்பு உண்டு . 

1. நேர் உறவு வகைக் கெழுச் சமன்பாடுகளால் விளக்க 
இயலும் ஆள்குவைகளுக்கே செலுத்துச் சார்புமுறை பொருந்தும் . 

2. ஓர் ஊட்டம் , ஓர் ஈட்டம் இவற்றையே உடைய எளிய 
ஆள்குவைகளுக்கே செலுத்துச் சார்பு காணல் இயலும் . பன்மை 
ஊட்ட- ஈட்ட ஆள்குவைகளில் இது செயல் அற்றுப்போகிறது . 
3. செலுத்துச் சார்பின் 

வரையறையிலேயே , குவையின் 
முதல் நிலை சுழியெனக் கொள்ளப்படு கிறது . இது எல்லாக் குவை 
களுக்கும் பொருந்தாது . 
4-12 ஆள்குவைச் செலுத்துச் சார்பு உறவுகள் : 

பின்னூட்டு ஆள்குவை ஒன்றின் பெட்டிப் படத்தை அடுத்த 
பக்கத்தில் காண்க . 

இதில் பெரிய எழுத்துக்கள் இலாப்லாசு மாற்றம் அடைந்த 
மாறிகளைக் குறிக்கின்றன . சான்று R = R ( s ) = Lr ( 1 ) 


1 


12 


1 


178 


நவீன ஆள் குவைகள் 


R 


E 


C 


G 


B 


H 


படம் 4.2 பின்னூட்டு ஆள்குவை பெட்டிப் படம் 


C : கட்டுப் பாட்டு ஈட்டம் ( controilod output ) 
E ! இயக்கு அறிகுறி ( actuating signal) 

அல்லது வழு அறிகுறி (error signal ) 
R1 ஆதார ஊட்டம் ( reference input ) 
B : பின்னூட்டு அறிகுறி (feedback signal ) 


இக் குறியீடுகளைக் கொண்டு பின் வரும் செலுத்துச் சார்பு 
களை எழுதலாம் . 

முன் செல் பாதை செலுத்துச் சார்பு (forward path transfer 
function ) : G. 

C 


பின்னூட்டுப் பாதை செலுத்துச் சார்பு ( feedback path 
transfer function ) | H. 


H 


B 
C 


சுற்றுச் செலுத்துச் சார்பு ( loop transfer function ) : GH 

B 
GH 


- 


முழுச் செலுத்துச் சார்பு ( overall transfer function ) : M 


M 


R 


முழுச் செலுத்துச் சார்பை ( M ) நிறை கற்றுச் செலுத்துச் சார்பு 
( closed - loop transfer function ) என்றும் சொல்வது உண்டு , 


179 


செலுத்துச் சார்பு 


- 


C 
இதற்கு எதிராசு , G குறை சுற்றுச் செலுத்துச் சார்பு 

E 
( open - loop transfer function ) எனப்படும் . 

நிறை சுற்று , குறை சுற்று செலுத்துச் சார்புகளின் இடை 
உறவைப் பின் வருமாறு நிறுவலாம் : 


= GE 


படம் 4.2 இல் இருந்து , 
C 

= G ( R- B ) 
= G ( R - HC ) 

GR - GHC 


C ( 1+ GH ) 


= GR 


C 
R 


M 


G 
1 + GH 


இவ்வாறு , குறை சுற்று செலுத்துச் சார்பும் , நிறை சுற்று 
செலுத்துச் சார்பும் தொடர்புற்று இருக்கின்றன. 


எனவே , H = 1 . 


முழுப் பின்னூட்டு ஆள் குவையில் , B = C. 


அதாவது , 


C 
R 


= M = 


G 
1+ G 


இது மிகவும் பயன்படும் உறவுகளுள் ஒன்றாகும் . 


அடுத்து வரும் பகுதியில் சில எளிய வலைகளின் ( networks ) 
செலுத்துச் சார்புகளைக் காண்போம் . 


4.1.3 எளிய வலைகளின் செலுத்துச் சார்புகள் ! 

ஆள் குவைகள் சீராக இயங்க , வழுக்கணிப்பி , பெருக்கி , 
இயக்கி போன்ற சிறப்பு உறுப்புக்களைத் தவிர சில ஈடுசெய் கூறு 
களும் ( compensating elements ) அவசியம் ஆகின்றன. 

சான்றாக , உராய்வை அதிகம் ஆக்கவோ , குறைக்கவோ 
அல்லது பருவப் பெயர்ச்சியைக் ( phase shift ) கூட்டவோ , கழிக் 
கவோ கூறுகள் தேவை . இவை மின் இயல் , இயந்திர இயல் , 


180 


நவீன ஆள் குவைகள் 


பாய்ம இயல் கூறுகளாக இருக்கலாம் . இவற்றுள் மின் இயல் 
பருவமாற்று வலைகளை இங்குக் காண்போம் . 


மாதிரி 41 : 

பருவ முந்து வலை ( phase lead network) 
படம் 4.3 இல் ஒரு பரு முந்து வலை காட்டப்பட்டுள்ளது . 


e 


R. 


e . 


படம் 4.3 பருவம் முந்து வலை 


பெயர்க் காரணம் : இவ் வலையில் e = Ei sin at என்ற மாறு 
மின் அழுத்தம் ஊட்டமாக இருக்கட்டும் . வலையில் , 


ei 
மின் ஓட்டம் 1 = 

1 
R + 

jac 


ஈட்டம் , 


= Ri 


- 


e 


R 

1 
jwc 


R + 


-- 


jWRC 
1+ joRC 


WRC 


அதா வது : 


- 


E ; | 90 ° . - tan - 1 oRC 


J1 + ( ORC , 


. 


ஈட்ட அழுத்தத்தின் பருவ ) பெயர்ச்சி ( e ; ஆதாரம் ஆக ) 
> = 90 ° -Tar - loRC , 
அலைவெண் 0 எனில் - 

90 ° 
1 
எனில் - 

450 
RC 


- 


8; 


+ 


0 எனில் 


+ 0 ° 


செலுத்துச் சார்பு 

1811 
ஆகவே , எந்த அலைவெண்ணுக்கும் (frequency ), ஊட்டம் 
ஆதாரமாக , ஈட்டடத்தின் பருவப் பெயர்ச்சி நேர் முகமாகவே 
( positive ) இருக்கிறது . அல்லது , e , வின் பருவம் , £ ; இன் பரு 
வத்தை முந்துவதாகவே உள்ளது . எனவே , இது பருவ முந்து 
வலை ஆயிற்று . 


செலுத்துச் சார்பு 1 ( 1 ) கொடுத்துள்ள பருவ முந்து வலையில் 
( படம் 4.3 ) மின் ஓட்டத்திற்கு ஒரே ஒரு பாதையே உள்ளது . 
இந்த மின் ஓட்டத்தை 1 என்று குறிப்போம் . 


செயற் 


சமன்பாடுகளைப் 


பின்வருமாறு 


( 2 ) வலையின் 
எழுதலாம் . 


ei 


1 
C 


i dt + Ri 


Eo 


- 


Ri 


( 3 ) முதல் நிலை சுழி ( zero initial state ) எனக் கொண்டு , 
இலாப்லாசு மாற்றம் காண்கையில் , 

1 
Ei 

[ + RI 


E. 

RI 
என்ற சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 


குறிப்பு : இங்கு El , E0 , 1 என்ற பெரிய எழுத்துக்கள் 21 , 20.1 . 
என்ற மாறிகளில் இலாப்லாசு மாற்றங்களைக் குறிக்கின்றன . 


( 4 ) செலுத்துச் சார்பு காண , ஈட்ட ஊட்ட விகிதத்தை 
எழுதுகிறோம் . 
Eo RI 

RCS 
Ei 1 

1 + RCS 
+ RI 
Cs 


- 


இதுவே செலுத்துச் சார்பு ஆகும். 


குறிப்பு : இதில் RC என்பது கால மாறிலி ( time constani ) 
T என அழைக்கப்படுகிறது . 


RC 


182 


நவீன ஆள் குவைகள் 


Eo 
Ei 


. 


எனவே , 


Ts 
1 + TS 


மாறிய மறிப்பு முறை ( Transformed inpedance Method ) : 

மேற்கண்ட வழியில் அல்லாது ‘ இலாப்லாசு மாற்றம் 
அடைந்த மறிப்பு க்களைக் கொண்டு சுருக்கமாக வெளியுள் சார்பு 
காணலாம் . இலாப்லாசு மாறிய மறிப்புக்களையும் , ஓர் எடுத்துக் 
காட்டையும் கீழே தருவோம் . 


மாறிய 


மறிப்புக்கள் 


( Transformed 


அட்டவணை 4.1 
impedances ) 


மின் கூறு 


உருவியல் 


மாறிய உறவு மாறிய மறிப்பு 


உறவு 


olectrical 
element 


Physicall 
relation 


transformed 

relation 


transformed 
Impedance 


மின் தடை 


a = RI 


E = RI 


R 


Rosistance 


தூண்டம் 
Inductance 


L 


di 
do 


E = Ls I 


Ls 


தேக்கம் 


idt 


E 


Capacitance • = fia 


I 
Cs 


1 
Cs 


சிக்கலான மின் வலைகளில் , பல்வேறு பாதை மின் ஓட்டங் 
களைக் குறித்து , வகைக்கெழுச் சமன்பாடுகளை எழுதி , இலாப்லாசு 
மாற்றம் புரிந்து செலுத்துச் சார்பு காணல் கடினம் . 


இதைத் தவிர்க்க , ‘ இலாப்லாசு மாறிய வலையை (trans 
formed network ) வரைந்து , மின் ஓட்டங்களைக் குறித்து , இயற் 
கணிதச் சமன்பாடுகளை எழுதிச் செலுத்துச் சார்பு 
லாம் . 


காண 


. 


செலுத்துச் சார்பு 


183 


எடுத்துக் காட்டு ! 
மாதிரி 4,2 

படம் 4.4 இல் காணும் மின் வலையின் செலுத்துச் சார்பை 
மாறிய மறிப்பு முறையில் காண்போம் . 


* 


R 


e 


- 


L 


e . 


i 


படம் 4.4 மின் வலை 


இதன் மாறிய வலை உருவை படம் 4-5 இல் காண்க . இதில் 
இருந்து செயற் சமன்பாடுகளை எளிதில் எழுதலாம் . 


Cs 


R 


LS 


000 


Ei 


S. 


1 


படம் 4.5 மா றிய மின் வலை 


. 


1 

R 
Cs 

1+ Ls I 
1 

+ R 
Cs 

E. = Ls / 
அதாவது , 

R 

1 +RCS 
E. 

( Ls) / 


Ei = 


1 


- ( 


184 


நவீன ஆள் குவைகள் 


எனவே , 


EO 
EI 


வ 


Ls 1 
R 

+ S 
-RCS 


Ls ( 1 + RCs ) 
R + Ls ( 1 to RCs ) 


En 
Ei 


S ( 1 + RCs ) 


செலுத்துச் சார்பு 


R 


( 1+ * s + LC 


மாதிரி 4,3 

பருவந்தாழ் வலை { Phase Lag actwork ) 


ஒரு மின் வலையின் ஈட்ட மின் அழுத்தம் , எந்த அலைவெண்ணி 
லும் , ஊட்ட மின் அழுத்தத்தினும் பருவம் தாழ்ந்து வந்தால் , 
அவ் வலை பருவந்தாழ் வலை ( phase lag aetwork ) எனப்படும் . 


R 


I 


பே 


C 


e . 


படம் 4.6 பருவம் தாழ் வலை 


படம் 4.6 இல் உள்ள பருவத்தாழ் வலையின் செலுத்துச் சார் 
பைக் காண்போம் . 


பெயர்க் காரணம் ! ; என்பது மாறு மின் அழுத்தம் ஆனால், 
மின்சுற்றுக் கோட்பாட்டின்படி , 

1 

i 


e * 


( x + c ) 
* 


2. * 


1 


செலுத்துச் சார்பு 


185 


என்ற சமன்பாடுகள் கிடைக்கின்றன . எனவே , 

1 

i 
2 . 

jwc 
2 
R + 1 

i 
joc 

1 
1+ joRC 
1 

L - tan-- WRC 
N1 + ( ORC ) 


இதில் இருந்து விளங்குவது என்ன ? 


எந்த அலைவெண்ணுக்கும் ( a ) , ஈட்ட மின் அழுத்தத்தின் 
பருவப் பெயர்ச்சி எதிர்க் குறியீடு ( nogative siga ) பெற்றுள்ளது . 
அதாவது , ஈட்ட மின் அழுத்தம் , ஊட்ட மின் அழுத்தத்தினும் 
பருவம் தாழ்ந்து வருகிறது . 


செலுத்துச் சார்பு ! மாறிய வலையைப் படம் 4.7 இல் காண்க . 

R 


- 


Ei 


) 


Cs 


Eo 


I 


படம் 4.7 மாறிய வலை (4.6 ) 


செயற் சமன்பாடுகள் ! 


Ei 


( x + 3 ) | 


Eo 


1 
Cs 


I 


+1 


1 
Cs 


எனவே , E. 


E 


11 


1 
1 + RCS 


Ei 


R + 


1 
Cs 


) 


1 


186 


நவீன ஆள் குவைகள் 


Eo 
.. செலுத்துச் சார்பு 

Ei 


- 


1 
1 + TS 


: T = RC .. 


மாதிரி 


4.4 


பருவ முந்து - தாழ்வலை ( phase load - lag network) 


ஒரு மின் வலைக்கு மாறுமின் அழுத்தத்தை ஊட்டும் பொழுது , 
ஈட்ட மின் அழுத்தம் குறைந்த அலைவெண்களுக்குப் பருவம் 
தாழ்ந்தும் மிகுந்த அலைவெண்களுக்குப் பருவம் முந்தியும் வரு 
மானால் , அது பருவ முந்து - தாழ் வலை எனப்படும் . 


படம் 4.8 இல் உள்ளது ஒரு பருவ முந்து - தாழ் வலை . இதன் 
செலுத்துச் சார்பை இப்பொழுது வருவிப்போம் . 


R ; 


ei 


C 


படம் 4.8 பருவம் முந்து தாழ் வலை 


மாறிய வலை படம் 49 இல் காட்டப் பட்டுள்ளது . 

Y / C , S 


RA 


ப 


R2 


E 


E. 


Ycs 


I 


T 


படம் 4.9 மா றிய வலை ( 4.8 ) 


187 


செலுத்துச் சார்பு 
இதன் செயற் சமன்பாடுகள் வருமாறு ! 

1 
R , 

1 
Ei 

1 + 

R. + 
1 

Cs 
R , + 

C.S 


C.S 


I 


- 


Eo 


- 


- (R. + 1 / 


அதாவது 


Ei 


=[ +ks + 1+ 2 


+ 


) 


R , 
1 + RCS CAS 
R , Cys + (I + R,C,s) ( 1- + R ,Cs) | 

Cs ( l + RCS ) 
1 + R ,CS | 

Cis 


Eo 


1+ RE 


- 


எனவே , 


Eo 
Ei 


1 + R , C, S 

Cs( 1 + R , Cs) 
X 
Cas RC,S + ( I + R , CS) ( 1 + R , Cgs ) 

( 1 + R , C , s ) { 1 + R , C , s ) 
( 1 + R, C, + R , C , + R , C )s + R , R , C , C ,s 


T = R , C , 
1 , 
T12 = R , C , என்க . 


- 


R , C , 


எனவே , 

Eo 
Ei 


( 1 + T , s ) ( 1+ T, S ) 
1+ (T , + T , + T ,} s + T , T , s " 


மாதிரி 4.5 


ஏணி வலை ( Ladder network ) 


படம் 4.10 இல் காணும் ஏணி வலையின் செலுத்துச் சார்பைக் 
காண்போம் . 


188 


நவீன ஆள் குவைகள் 


R. 


R2 


ei 


e . 


1 


T 


படம் 4.10 ஏணி வலை 


Rii 
www 


R2 


T 


I ) 


I 


E 


+ 


Ec 


Yc.S 


V /cys 


படம் 4.11 மாறிய வலை (4.10 ) 


படம் 4.11 மாறிய வலையைக் ( tranformed noiwork ) குறிக் 
கிறது . 
செயற் சமன்பாடுகள் : 

1 

1 
R. + 1, 

1 , 
Cs 

( 1 ) 


| 


Ei = 


0 


1, 


( 4 + K + 4.):-- 
* 


- 


Eo 


1 , 


Cys 


( 3 ) 


சமன்பாடு ( 2 ) இல் இருந்து , 

1 
1, 

+ R, + 


இதைச் சமன்பாடு ( 1 ) இல் பதிக்க , 


E : | 


( x + + }c ( 4 + A + 

8+ :) -- 


செலுத்துச் சார்பு 


189 


- [ [ R , Co + » (C++ R +C ) - + ] . 
= 4 
[ [RG + DIG + C# +RGE ) 

+ Cv - ] 
= 1 + K;G_6+R/CF+FSo +RASG ] 


i, 


எனவே , 


1 , 


E 


Cs 


EO 
Ei 


- 


+ 
* [ 1+(R,Cy+ A + K;c)++ R.k.cc ) - 


T, 


1 
1+ ( R , C , + R , C , + R , C,)s + R , R , C. Cs 
R , C ,, T , = R , C,, T , = R , C , என்க . 

1 
1 + T + T2 + Ts+ TT,s 


Eo 
Ei 


I +(7,+ 1, + 1, + T 


மாதிரி 4.8 


பால T 


வலை ( Bridged T - network ) 


- 


படம் 4-12 இல் காட்டி உள்ள பால T வலையின் செலுத்துச் 
சார்பைக் காண்போம் . 

RE 


R , 


20 


ட 


CC 


C2 


V/cs 


V/ cas 


es 


RO 


e . EEi 


R2 


E 


II 


| 


படம் 4.12 பால T- வலை 


படம் 4.13 மாறிய வலை ( 4.12 ) 


படம் 4.13 - இல் உள்ள மாறிய வலையில் இருந்து , பின்வரும் 
செயற் சமன்பாடுகளை எழுதலாம் , 


190 


நவீன ஆள் குவைகள் 


Ei = 


1 , 


( s 


( 1 ) 


- (++ R,) . + 
0- ( R , + + ++ ) 1- 4, 1, ... ( 2 ) 

+1+ R / 


Eo 


( 3 ) 


-- 


சமன்பாடு ( 2 ) இல் இருந்து , 

1 
1 . 

R , + 

C.S 


+ 


) 


1, 


எனவே , 


Eo 


+ 1 + R.C• (R; + + ++ ) 


1 


C.s + R , CS ( R , C , C ,s " + C ,s + C.s ) 

C , C ,s 
1 R + 
1+ R ,C ,s + R, C,s + R , R, C, C,s" 

CS 


1 , 


- ( ++R,)c=( R,+ + + ) 

- 

1 , 


-- 


1. 


= 


( 1 + R, C,s) ( R , C ,C ,s" + C ,s + Cs ) - CS 

C.Cs" 
1+ ( R , C , + R , C , + R , C , )s + R, R , C , C ,S 1 , 

Cs 
1+ ( R ,C , + R ,C, ) s + R, R , C ,C ,s" 
1+ ( R , C , + R , C , + K , C ) S + R , R , C , Cis 


Eo 
ஃ . 


Ei 


4.1.4 எளிய இயந்திரக் குவைகளின் செலுத்துச் சார்புகள் : 

இனி , சில எளிய இயந்திரக் குவைகளின் செலுத்துச் சார்பு 
களைக் காண்போம் . 


செலுத்துச் சார்பு 


191 


இயந்திரக் குவைகளின் செலுத்துச் சார்புகள் காண்பதில் 
நான்கு படிகள் உண்டு ! 

1. இயந்திர வலைப் படம் வரைதல் 
2. செயற் சமன்பாடுகளை எழுதல் 
3. முதல் நிலை சுழியாக , இலாப்லாசு மாற்றம் காணல் 
4. ஈட்ட , ஊட்ட விகிதத்தை எழுதல் . 


மாதிரி 4.7 

பொருண்மை - உராய்தடை- சுருள்வில்குவை ( mass -damper 
spring system) 


f 


y 


Ty 


M 


F 


M | ke 


B 


KK a 


B 


படம் 4.14 MK B குவை 


படம் 4.15 இயந்திர வலைப்படம் ( 4.14 ) 


முதற்படி ! கொடுத்துள்ள இயந்திரக் குவையின் ( படம் 4.14 ) 
இயந்திர வலைப் படம் ( படம் 4-15 ) வரையப்படுகிறது . 
இரண்டாம் படி : இதன் செயற் சமன்பாடு , 

My + By + Ky 


மூன்றாம் படி : முதல் நிலை சுழி எனக் கொண்டு , இலாப்லாசு 
மாறுதல் செய்யவும் , 
F ( s ) Ms Y ( s ) + Bs Y ( s ) + KY ( s ) 

( MS + Bs + K ) Y ( s ) 


192 


நவீன ஆள் குவைகள் 


நான்காம் படி : ஈட்ட ஊட்ட விகிதம் : 
Y ( s ) 

1 
F ( s ) Ms + Bs + K 


இதுவே தேவையான செலுத்துச் சார்பு ஆகும் . 


ܠܥܥܥܬܵܐ 


el 


மாதிரி 4.8 

இயந்திர அதிர்ச்சித் தாங்கி ( Mechanical shock absorber ) 

இயந்திர அதிர்ச்சிகளின் விளை 
வைக் குறைக்கப் பலவகைக் கருவி 

K 

B / 
கள் பயன்படுகின்றன . அவற்றுள் 
ஒன்றைப் படம் 4.16 விளக்குகிறது . 

Mi 
M , என்ற பொருளின் அதிர் 
வைக் குறைக்க இக் குவை பயன் 
படுகிறது . M ,. K., இவற்றின் 
அளவுகளைத் தக்கவாறு கணித்து , 

II 

M2 
f ( t ) அலைவூட்டமாக இருப்பினும் , 9. 
M , வில் அதிர்வுகள் இல்லாதவாறு 

படம் 4.16 
செய்யலாம் . 

இயந்திர அதிர்ச்சித் தாங்கி 


8 K12 


க் குவையின் செலுத்துச் சார்பை இங்கு வருவிப்போம் . 


முதற் படி ! இயந்திர வலைப்படம் : 


H 


K2 


M. 


3 , 


K 


M2 


படம் 4.17 . இயந்திர வலைப் படம் (4.16 ) 


இரண்டாம் படி : செயற் சமன்பாடுகள் . 
M.y, + B.y , + Ky , + K,, {y ; -y , ) 
M , y , + K ,, ( y , -y ) 


f ( t) 


... 


( 1 ) 


0 


.... 


... 


செலுத்துச் சார்பு 


193 


மூன்றாம் படி : முதல் நிலை சுழியாக , இலாப்லாசு மாற்றம் 
அடைந்த சமன்பாடுகள் ! 

( Ms + B.S + K + K ) Y , (s ) - K , Y , (S) F ( s ) 
- K ,, Y , ( s ) + ( M , 3 + K ,, ) Y , ( s ) = 0 


நான்காம் படி : செலுத்துச் சார்பு : 
( M , s ? + B , S + K , + K , ) Y , ( s ) - 

K 
K , 

M ,s2 + K .. 


Y , (s ) 


F (s ) 


அதாவது , 
( ( M , s + K12 ) ( M , 52 + B,s + K + K ) - K. , ] y, (s ) = 

( M ,S2 + K ) F ( s ) 
Y ; ( s) 

M.s2 + K. 
F ( S ) 

( M ,s2 + K ) ( M.S2 + B.s + K ) + K , M ,s ? 


12 


வான 


பூ. 


Σ 


மாதிரி 4.9 

இயந்திர முடுக்கமானி ( Mechanical accelerometer ) ! 
அதிவேக 

ஊாதிகளிலும் ( high speed aircrafts ), 
ஏவு கணைகளிலும் ( guided 
missiles )) முடுக்கத்தைக் 
கணிக்க இயந்திர முடுக்க 

9 . 
மானி பயன்படுகிறது . ( படம் 
4-13 ) M , B , K இவற்றின் 
அளவுகளைப் பொறுத்து இக் 
கருவி அதிர்வுக் கணிப்பி 
( so Ismic instrument ) 

K S B 
ஆகவோ , முடுக்கமானி ( acce 
lerometery ஆகவோ பயன் 
படுகிறது . 

படம் 4.18 இயந்திர முடுக்கமானி 
y , y , என்ற இருபெயர்ச்கி 
களும் ( displacements ) , அசை 
விலா வெளியை ( Inertial space ) ஆதாரமாகக் கொண்டு கணிக் 
கப் படுபவை . 


y = y , -y , என்பது சார்புப் பெயர்ச்சி ( relative displace 
ment ) ஆக இருக்கட்டும் . 

13 


194 


நவீன ஆள் குவைகள் 


முதற் படி ! இயந்திர வலைப் படம் ! 


K 
ை 


து 


B 


M 


படம் 4,19 , இயந்திர வலைப் படம் ( 4.18 ) 


ரண்டாம் படி 1 செயற் சமன்பாடு : 
My, + B ( y . - y ) + K (y , -y ) = 0 


மூன்றாம் படி : முதல் நிலை சுழி ஆக இலாப்லாசு மாற்றம் 
அடைந்த சமன்பாடு ! 

( Ms " + Bs + K) Y , ( s ) - ( Bs + K ) Y , (s ) = 0 


அதாவது , 

( MS + Bs + K ) [ Y ( s ) + Y , (s ) ] - ( Bs + K ) Y, ( s) = 0 
( Ms + Bs + K ) Y ( s ) + Ms Y , ( s) = 0 


நான்காம் படி செலுத்துச் சார்பு ! 
Y ( s ) 

M 
s Y , ( s ) 

Ms + Bs + K 


குறிப்பு ! இங்கு , 

சார்புப் பெயர்ச்சி Y (s ) ஈட்டமாகவும் 
முடுக்கம் SY, ( s ) ஊட்டமாகவும் கொள்ளப் பட்டன . 


4.1.5 ஆள் குவைகளின் செலுத்துச் சார்புகள் ( Transfer functions 
of control systems ) 

முதற்கண் , சில ஆள்குவை உறுப்புக்களின் செலுத்துச் 
சார்புகளைக் காண்போம் , . இங்கு சிறப்பாகப் பெருக்கிகளும் , 


செலுத்துச் சார்பு 


195 


இயக்கிகளும் , விளக்கப்படும் . திறன் பெருக்கிகள் , மின் இயல் , 
இயந்திர இயல் , பாய்ம இயல் போன்றவற்றுள் எத்துறையினதாக 
வும் இருக்கலாம் . சில எடுத்துக் காட்டுக்களைக்கீழே காணலாம் . 


/ 


மாதிரி 4-10 
நேர் மின் ஆக்கி ( DC Generator ) 

R; 


Ra 


es 


Ru 


La. 


படம் 4.20 . நேர்மின் ஆக்கி 


செயல் : மின் அகம் ( armature ) மாறா வேகத்தில் ஒரு முதல் 
இயக்கியால் சுழற்றப் படுகிறது . அப்பொழுது காந்தச் சுருளுக்குச் 
செலுத்தப் படும் மின் அழுத்தத்திற்கு ஏற்ப , மின்னகத்தில் ஒரு 
மின் அழுத்தம் தூண்டப் படுகிறது . இதுவே தொடுவைகளின் 
( brushes ) வழி மின் சுமைக்குச் செல்கிறது . 


தற்புனைவுகள் ( assumptlons ) : 
1. மின்னகத் தண்டு ( armature shaft ) மாறா வேகத்தில் 

சுழல்கிறது . 
2. காந்தத் தாரை (magnetic flux) காந்தச் சுருளின் மின் 

னோட்டத்திற்கு நேர்ப் பொருத்தம் உடையது . 
3. மின்னக எதிர் வினையின் ( armature reaction ) விளைவு 

மிகச் சிறிது. 


செயற் சமன்பாடுகள் : 


Ryir + L - 


Keis 


மாறி சமன்பாடுகள் (சுழி முதல் நிலை ) : 
Es ( Rr + Lps ) IF 
ER Kz If 


- 


196 


நவீன ஆள் குவைகள் 


செலுத்துச் சார்பு : 
Eg 

K : 
E Rg+ Lfs 


- 


Kg / RF 
1 + 

LE 


Eg 
Er 


- 


K 
1 + TS 


| 


LF 


இங்கு , K = 


Kg 
RA 


; T 


* 


RA 


குறிப்பு : மின் சுமை ஒன்று இணைக்கப் படும் பொழுது ஈட்ட 
மின் அழுத்தம் , es இல் இருந்து y எனக் குறைந்து விடுகிறது . 


அப்பொழுது , 


eg = y + Ra ia + La 


dia 
dt 


V 


RL ia 


எனவே , இலாப்லாசு மாற்றம் காண்கையில் 

V + Rala + Las la 


Es 


- 


V 


RL la 


Rr la + Ra la + Las la 


( Ra + RL + Las ) 1 . 


( Ra + RL + Las ) 

RL 


V 
Eg 


- 


RL 
RL + Ra + Las 


RL 


RL + Ra 


1 

La 
RL + Ra 


+ 


3 


செலுத்துச் சார்பு 


197 


a 


R ; 
RL + Ra 


T .. 


La 
RL + Ra 


என்க . 


- 


V 


BS 


- + 


1 + Tas 


எனவே , 


* - * E , 


Es 


Ke 
( 1 + Ts ( 1 + Tas ) 


La 


0 எனில் , 


- 


Kα 
(1 + TS ) 


மாதிரி 4.11 

ஆம்பிளிடைன் ( 4mplidyae ) 


Rc 


ை 


d 


.R 


ec 


000 


e / 


d 


Rq 


படை 

டி 


பயம் 4.21 . ஆம் ஒளிடைன் 


செயல் ! ஆம்பிளிடைன் ஓர் இரண்டு அடுக்கு நேர்மின் 


. 


ஆக்கி . 


கட்டுச் சுருள் மின்னோட்டம் . நிலையச்சு ( quadrature ) மின் 
அழுத்தம் ேவைத் தோற்றுவிக்கிறது . நிலைச் சுருள் (quadrature 
winding) மின்னோட்டம் , கிடை அச்சு ( direct axis ) மின் அழுத் 
தம் cd ஐ உண்டாக்குகிறது . இது தொடுவைகளின் வழி மின் 
சுமைக்குச் ( load ) செல்கிறது . 


( Rc + Les ) . KI 


198 


நவீன ஆள் குவைகள் 


தற்புனைவுகள் ! 

( 1 ) மின்னகம் மாற வேகத்தில் முதல் இயக்கி ஒன்றால் 
சுழற்றப்படுகிறது . 

( 2 ) காந்தத் தாரை , கட்டுச் சுருளின் ( control winding ) 
மின்னோட்டத்திற்கு நேர்ப் பொருத்தம் உடையது . 

( 3 ) பொறியில் தொடக்கத்தில் தேக்கிய ஆற்றல் இல்லை . 


செயற் சமன்பாடுகள் ! 


dic 


ec = Re is + Lel 


dt ) 


eq = K , ie 


dia 


Eq 


- 


Raiat La 


dt 


ed = K , ia 


இவாப்லாசு மாறிய சமன்பாடுகள் ! ( சுழி முதல் நிலை ) 

Ec ( Rs + Les ) 1 . 
Eq KI . 

( Rq + Las ) 14 
Ea = K , 14 


- 


Eq 


- 


செலுத்துச் சார்பு : 


Ec 


Eq 


1 


( Rq + Lqs ) la 


. 


= ( R ¢ + LS) K , 
= ( Rs + LS ) * ( R ; + L ) * 

K.K , 


Ed 


Ec 


( R + Lcs ) ( Ra + Lqs ) 
K , K , 
T , 

IT , 
Rc Rq 

Rc 


1 


K = 


என்க , 


செலுத்துச் சார்பு 


199 


E : - /I + T - * + T 


K 
( 1 + T ,s ) ( 1 + T ,S ) 


குறிப்பு ! 


மின்சுமை இணைப்பு : 


ed = v + Ria + L 


did 
dt 


-- 


RL id 


இலாப்லாசு மாற்றம் புரிய , 
Ed V + RIA + Ls 14 


V 


Rc ld 


எனவே , Ed = V + ( R + Ls ) 


RL 


RL + R + Ls 

RL 


* 


RIL 
RL + R + Ls 


Ed 


RL 


RL + R 


1 

L 
R , + RS 


1 + 


Ru 


L 


a = 


Tn 


. 


RL + R 


RL + R- என்க . 


V 


= 


Ed 


(1+ Tas ) 


V 


V 
Ed 


Ed 
Ec 


= 


Ec 


- 


Kau 
( 1 + T , S ) ( 1 + T ,s ) ( 1 + Tas ) 


200 


நவீன ஆள் குவைகள் 


L = 0 எனில் , 


V 
Ec 


* 


Kar 
( 1 + T , s /( 1 + T ,s ) 


41 


மாதிரி 4.12 


காந்தச் சுருள் கட்டுப்பாட்டு நேர்மின் அடிமை 
( Field controlled DC servomotor ) 


RE 


ia 


T , ய 


தே 


* 


LLf 


ச 


B 


படம் 4.22 . காந்தச் சுருள் கட்டுப் பாட்டு அடிமை இயக்கி 


செயல் : 

மின்னகம் மாறா மின்னோட்ட வழங்கி ஒன்றுடன் 
மின் இணைப்புண்டு உள்ளது . காந்தச் சுருள் மின்னோட்டத்திற்கு 
ஏற்ப , ஒரு சுழற் திறன் தோற்றுவிக்கப் படுகிறது . இது சுமைத் 
தண்டைச் ( load shaft) சுழற்றுகிறது . 


தற்புனைவுகள் : 

( 1 ) மின்னக மின்னோட்டம் மாறாதது . 
( 2 ) காந்தத் தாரை காந்தச் சுருள் மின்னோட்டத்திற்கு 

நேர்ப் பொருத்தம் உடையது . 
( 3) மின்னக எதிர் வினையின் விளைவு மிகக் குறைவு . 
( 4 ) தொடக்கத்தில் தேக்கிய ஆற்றல் இல்லை . 


செயற் சமன்பாடுகள் : 


£ r = Rril + L 


dif 
di 


Kir 


T 


J 


dw 
dt 


+ Bw 


செலுத்துச் சார்பு 


201 


- 


இலாப்லாசு மாறிய சமன்பாடுகள் ( சுழி முதல் நிலை ) 
Es 

( R + Lrs ) I 
T KI 
T ( Js + B ) 


செலுத்துச் சார்பு : 

T 
E ; = ( Rr + Lis ). 

K 


1 


( R + LFS ) . 


K 


( Js + B ) 


. 


எனவே , 


Ω 


E 


K 
( RF + Lrs ) ( Js + B ) 


B 


- 


0 எனில் , 
Ω 

K , 
Es Is ( R + LES ) 
K / 

LLs 
K 

T 

RE 


என்க . 


- 


- 


JRS 


C 


- 


K 
S ( l + Is ) 


E 


d8 
do 


ஃ . 


K 
s ( 1 + Ts ) 


Ef 


மாதிரி 4.13 

மின்ன கக் கட்டுப்பாட்டு நேர்மின் அடிமை இயக்கி ( Arma 
ture -- controlled DC servomoter )) 


செயல் : ஒரு நேர்மின் இயக்கியின் காந்தச் சுருள் மாறா 
மின்னோட்ட வழங்கி ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது . மின்னக 
மின்னோட்டத்திற்கு ஏற்ப ஒரு சுழற்திறன் தோற்றுவிக்கப்படு 
சிறது . இதனால் சுமைத் தண்டு சுழல்கிறது . 


202 


நவீன ஆள் குவைகள் 


is heer 


R. 


La 


ea 


tal 


ய 


B 


படம் 4.23 . மின்னகக் கட்டு அடிமை இயக்கி 


தற்புனைவுகள் ! 

1. காந்தச் சுருள் மின்னோட்டம் மாறாதது . 
2 , காந்தத் தாரை , காந்தச் சுருள் மின்னோட்டத்திற்கு 

நேர்ப் பொருத்தம் உடையது . 
3. மின்னக எதிர்வினை விளைவு மிகச் சிறிது . 
4. மின்னகப் பின் அழுத்தம் { back emf ) , சுழல் வேகத் 

திற்கு நேர்ப் பொருத்தம் உடையது . 
5. தொடக்கத்தில் தேக்கிய ஆற்றல் இல்லை . 


செயற் சமன்பாடுகள் : 


la = Raia + La 


+ 86 


dt 


es 


Ko 


T 


Kria 

dw . 
at 


T 


+ Be 


Ea 


இலாப்லாசு மாறிய சமன்பாடுகள் : ( சுழி முதல் நிலை ) 

(Rat Las ) la + E 

K 
T K la 
T { 7 , + B ) 32 


E 


செலுத்துச் சார்பு : 

T 
E. = ( R. + Lis )) 

+ K 
KI 


செலுத்துச் சார்பு 


203 


( Rs + Ls ); , ( Js + B ) Q + K , a 
* [ [ R. + Las ) ( Is + B ) + K ; K ] D 


எனவே , 


V 


= 


E. 


Kt 
( Ra + Les ) ( Js + B) + K K 


d8 
ar 


; 


ஃ . 9 


K 
S [ ( Ra + Las ) ( Js + B ) + K ; K ] 


Eal 


La = 0 , எனில் 


2 - Rodit Ratko Ke 


K 
RaJs + RaB + K , K 


K 
RaB + KK , 


1 

R.J 
1+ 

RaB + KKA 


S 


R. J 


K 
RaB + KK, 


K 


T 


என்க . 


- 


RaB + KzK 


எனவே , 


Ω 
Ea 


- 


K 
( 1 + T) 


Ea 


K 
S ( 1 + T :) 


மாதிரி 4,14 

மாறு மின் அடிமை இயக்கி ( AC Servomotor ) 


செயல் ! ஆதாரச் சுருளுக்கு ( reference winding ) மாறா 
வீச்சு , மாறா அலைவெண் மின் அழுத்தம் ஒன்று கொடுக்கப்படு 
கிறது . கட்டுச் சுருளின் ( control winding ) மின் அழுத்த அள 
விற்கு ஏற்ப , ஒரு சுழற் திறன் தோற்றுவிக்கப்படுகிறது . இதனால் 
தண்டுடன் சுமையும் சுழல்கிறது . 


204 


நவீன ஆள் குவைகள் 


Leben 


ec 


J 


Tw 


B 


படம் 4.24 . இரு பருவ மாறுமின் அடிமை இயக்கி 


இந்த இரு பருவ மாறுமின் அடிமை இயக்கியின் ( two phase 
AC Servomotor ) பதப்பாய்வு கடினம் . எனவே சோதனை முடிவு 
களின் துணை கொண்டு செலுத்துச் சார்பு காண்கிறோம் . 

பட : 1 4.25 இல் மாறுமின் அடிமை இயக்கியின் திருப்புவிசை 
சுழல் வேக ( T - 6 ) சிறப்புறவுக் கோடுகள் காட்டப்பட்டுள்ளன . 
இவற்றின் திருத்தப்பட்ட வடிவத்தைப் படம் 4.26 
காணலாம் . 


இல் 


ecat 


e = 1 


0.8 


T 


TT 


C.8 ) 


0.6 


0.6 


படம் 4-25 மாறுமின் அடிமை இயக்கி படம் 4-26 திருத்தப்பட்ட சிறப்பு 
யின் T- ய பிறப்பு உறவுக் கோடுகள் 

உறவுக் கோடுகள் 
T : திருப்பு விசை 

T | திருப்பு விசை 
சுழல் வேகம் 

சுழல் வேகம் 
e ஆள் சுருள் மின் அழுத்தம் 2. ஆள் சுருள் மின் அழுத்தம் 


இதற்கு இரு தற்புனைவுகள் உதவுகின்றன . 

1. T- சிறப்பு உறவுக் கோடுகள் குறைவான வேசுங்களுக்கு 
நேராக இருக்கின்றன . ஆள்குவைகளில் பொதுவாகச் 

சுழல் 
வேகம் குறைவு . T - 0 சிறப்பு உறவுக் கோடுகள் நேர் இணை 
கோடுகளாக ( parallel straight lines ) அமையும் . 


செலுத்துச் சார்பு 


205 


2. T- ல சிறப்பு உறவுக் கோடுகள் , ஒத்த அளவு ஊட்ட மின் 
அழுத்த உயர்வுகளுக்கு , ஒத்த அளவு விலகி இருக்கும் . 


செயற் சமன்பாடுகள் : 

திருத்திய T- சிறப்பு உறவுக் கோடுகளின் சமன்பாட்டைப் 
பின் வருமாறு எழுதலாம் ! 

T = - As + K.E . 


மேலும் , 


do 
T = J 

de 


+ Bo 


இலாப்லாசு மாறிய சமன்பாடுகள் : ( சுழி முதல் நிலை ) 

T = - AA + KE 
T = ( J + B ) 2 


செலுத்துச் சார்பு ! 

(( Js + B ) ,! = - A8 + K.E . 
( Js + B + A ) A = KE 

K. 
E. A + B + JS 

1 
K. 

J 
A + B1 + 

A- + B 


. 


- 


* 


S 


K = 


K. 
A + B 


T 


J 
A + B 


என்க . 


அப்பொழுது , 


Ω 
Ec 


- 


K 
(1+ TS ) 


do 
dt 


- 


SO 


எனவே , 


K 
S { ! + Ts ) 


Ec 


206 


நவீன ஆள குவைகள் 


மாதிரி 4.15 : 


நீர்ம இயக்கி ( Hydraulic actuator ) 

நீர்ம இயக்கி ஒன்றின் எளி வடிவத்தைப் படம் 4.27 இல் 
காண்க . 


* 112 


3 


+ 


2 


படம் 4.27 . நீர்ம இயக்கி 
1. மிகை அழுத்த நீரமம் 2 . 

ஓரதர் 3. திறன் உருளை 


4. சுமை 


செயல் ! 

ஓரதர்த் தண்டை இலேசாகக் கீழ்ப் புறம் நகர்த்தினால் ( x ) , 
மிகை அழுத்த நீர்மம் , திறன் உருளையின் கீழ்ப்புறம் சென்று , 
உந்து வில்லையை (piston ) மேற்புறம் நகர்த்துகிறது . இதனால் 
சுமை மேல் நோக்கி நகர்கிறது . ( y ) . 


செயற் சமன்பாடுகள் 1 

பாயும் நீர்மத்தின் கன அளவு Q , ஓரதரின் பெயர்ச்சி x , 
அழுத்த வேறுபாடு P இவ் இரண்டையும் பொருத்தது . இவ் 
உறவு முறையைப் பின் வருமாறு எழுதலாம் ! 

Q = Kx - K.P 


( A , உந்து வில்லைப் பரப்பு ) 


மேலும் , விசை F = PA 

dy 
Q 

dt 


d y 
F = Mar + B 


B 


dy 
dt 


செலுத்துச் சார்பு 


207 


இச் சமன்பாடுகளை இணைக்க , 

112 y 

dy 
PA = M 


+ B 


dt 


dt 


dry 


M 


+ B 


dy 
di 


,(Kx- DA 
4,( xx - 4 * ) 4 


d y 


M 


+ B 
di 


dy 
dt 


அதாவது 


d y 

A² Idy 
M + ( B + 
dt 

K , Idi 


இதற்கு இலாப்லாசு மாற்றம் கண்டால் , ( முதல் நிலை சுழி ஆக ) 

A 

K , A 
MS + B + S Y 

X 
K , 


செலுத்தற் சார்பு 1 


எனவே , 


K , A 
K , 


Y 


A 


B - F 


+ Ms 


K , 


| 


MK , 


- 


K , A 
( BK , + A ) 


1 + EK , + A 


MK , 


K 


KA 
BK , + A 


T = 


என்க . 


- 


BK , + A 


எனவே , 


Y 
X 


K 
s ( I + TS ) 


208 


நவீன ஆள் குவைகள் 


குறிப்பு : பின்னூட்டுத் தண்டு இருப்பின் 
Xi b 

b 
எனவே , 
a + b 


- 


2 


a + b 


a 


a 


X. 
y 


- 


எனவே x. 


a + b 


a + b 


y 


bx-- ay 


a + b 


bz - ay 


அல்லது , 


X 


a + b 


Y 


மேலும் 


K 
s ( 1 + Ts ) 


KX = 


Ys( 1 + Ts ) 


|bz - ay ) 


K 


= Ys( 1 + Ts ) 


a + b 


K6 
a + b 


Z 


= («l+ Tv) + 543 ) 


Y 


எனவே , 


. 


Y 


Kb 
a + b 


Y 
Z 


Ka 
d + b 


+ 1 ( s + TS ) 


b 


அல்லது , 


Y 


Z 


1 + (":")++ ( * )" 


Ts 


மாதிரி 4.18 


ஆள்குவையின் 

முழுச் செலுத்துச் சார்பு . ( Overall 
Transfor function of a control systom ). 


செலுத்துச் சார்பு 


209 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேக ஒழுங்கமை குவையின் குறை 
சுற்று , நிறைசுற்று செலுத்துச் சார்புகளை வருவிக்க . 


Rg 


R 


3 


e ka 3 


Kg la 


- ) 


ச 


B 


es 


4.28 . நேர்மின் இயக்கி வேக ஒழுங்கமை குவை 


தீர்வு ! செயற் சமன்பாடுகள் . 


= Pr - efb 


| 


1 


eso = Kna 
er = Kae 


dis 


| 


2y = R ; ir + L 
R / 

dt 


es 


eg Kig 

( R : + Rm ) ia + 25 
es = Ko 
T = Kla 


T = 


jio + Bo 


dt 


முதல் நிலை சுழியாக , இலாப்லாசு மாற்றம் புரிந்து இணைத்த 
தால் கிடைப்பன . 

E = E. - KA 
K.E = ( R / + Lrs ) If 
Rgl/ = ( Rg + Rm ] la + KA 
Kla ( J + B ) . 


எனவே , 


KB = ( R , + LS ) * [ [ R ; + Rm ) I +Ka ] 


14 


210 


நவீன ஆள் குவைகள் 


- ( R / + 1 / * ) *[[R; +Rw ) * ( * + 3/a +Ka] 


1 

( R + Lrs ) [ ( Rg + Rm ) ( Js + B ) + KK ] Q 
KKI 

KaKgK, 
( Rf + Lis ) [ ( Rs + Rm ) ( JS - B ) + KK, ] 


Ω 


இதுவே குறை சுற்று.செலுத்துச் சார்பு ( open loop transfer 
function )) 


KaKgK [ E. - Kraa ] ( R+ Lrs ) [ ( Rg + Rm ) ( Js + B ) + KK ] . 
K.KeK, E , = [ R + Lrs ) ( Rg + Rm ) ( Js + B ) 

+ ( R / + Lrs ) K.K , + KaKgK; Kn ] ) 


எனவே , 
Ω 

KaKgK , 
E , [ [ R + Lrs ) { ( Rs + Rm)( J. + B) + KK } + KaKgK.K . ] 

இது நிறை சுற்று - செலுத்துச் சார்பு ( closed -loop transfer 
function ) ஆகும் . 


மாதிரி 4-17 : 

தொடர் இணைப்பு உறுப்புக்களின் செலுத்துச் சார்பு 
( Transfer function of compononts in serles ) 


Ra 


R $ 


Ra 


பு 


/ 


J 


e ) 


பதி 


8 


B 


படம் 4,29 . மின் ஆக்கி 


படம் 4.30 . மின் இயக்கி 


படத்திற் காணும் மின் ஆக்கியில் , 2,, ஒருமைப்படி ஊட்ட 
மாக ( unit step input ) இருப்பின் , சுமை இல்லா மின்னக மின் 
அழுத்தம் ex = 15 ( t- e - 20! ) ; 1 > 0 , 


செலுத்துச் சார்பு 

211 
இதுபோல் மின் இயக்கியில் , 2 ,, ஒருமைப்படி ஊட்டமாக 
( unlt step input ) இருப்பின் , இயக்கியின் சுழல்வேகம் 


10 ( I - e - 10 ) ; 1 > 0 . 


இவ் இரண்டு உறுப்புக்களும் ஒன்றாய் இணைக்கப்படுகின்றன . 
இப்பொழுது , 2 ,, ஒருமைப் படி ஊட்டமாக இருப்பின் , இயக்கி 
யின் சுழல் வேகத்தை ( ல ) ஒரு காலச் சார்பாக ( time function ) 
எழுதவும் . 


தீர்வு ! 


e , | 


- 


1 
15 ( 1 - eo ) 


es 


3 


இலாப்லாசு மாற்றம் காண்கையில் , 

1 
E , 


Eg 


15 ( 1 - +2 ) 


300 


s ( s + 20 ) 


எனவே , 


Es 


300 
( s + 20 ) 


15 
அல்லது 

( 1 + 0.05s) 


E , 


இதுவே மின் ஆக்கியில் செலுத்துச் சார்பு . 

1 
= | ( 1-2-104 ) 


- 


o 


இலாப்லாசு மாற்றம் காண்கையில் 

1 / s 


Ω 


10 ( - + ) 


. 


- 


100 
S (s + 10 ) 


அல்லது 


( 1 + Ts) : K = K. 
212 

நவீன ஆள் குவைகள் 
100 

10 
எனவே , 
( s + 10 ) 

( 1 + 0.15 ) 
கவனிச்க ! மின் ஆக்கியின் செலுத்துச் சார்பில் அதன் R. 
சேரவில்லை . மின் இயக்கியின் செலுத்துச் சார்பில் அதன் Ra 
சேர்ந்துள்ளது . 

இரு உறுப்புக்களையும் இணைக்கும் பொழுது , திறந்திருந்த மின் 
ஆக்கியின் மன்னகச் சுற்று ( arma ure circuit ) மூடிய சுற்று 
ஆகிறது . அப்பொழுது இரண்டு மின் தடைகளும் ( Ra ) தொடர் 
ணைப்பாக உள்ளன . 

எனவே , தனியாக இயக்கியின் செலுத்துச் சார்பில் R. வந்த 
இடத்தில் , இப்பொழுது 2 Ra வரவேண்டும் . இயக்கியின் பொதுச் 

Ω K 1 

JR 
செலுத்துச் சார்பு 

T 

( B = 0 ) . 

KFK 

K 
2R , என மாறும்பொழுது , E , 

( 1 + 2TS ) 


- 


- 


HS 


(I + 13 


மின் ஆக்கியுடன் 

ஆக்கியுடன் இணைந்த பின் , இயக்கியின் செலுத்துச் 
சார்பு 

Ω 

10 

Eg ( 1 + 2x0 ts) 
என மாறுகிறது . 


2; - E 


E , 


எனவே முழுச் செலுத்துச் சார்பு 
Ω 

Eg 
E, Eg 
10 

15 
( 1 + 0 • Zs ) ( 1 + 0 • 05s) 

1500 
(S + 5 ) ( S +20 ) 

1 
2 , = 1 எனில் E , 


எனவே 


1500 
s ( s + 5 ] ( s + 20 ) 


B 


A 

+ 
S 


C 
+20 


என்க , 


s + 5 


9 


செலுத்துச் சார்பு 


2131 


A 


1500 
( s + 5 ) ( s + 20 ) | s = ) 
15 


B 


- 


1500 
s ( s + 20 / | s + 5 = 0 
-20 


C = 


1500 
s ( s + 5 ] [ s + 20 = 0 


15 


20 


5 
+ 
+5 J + 20 


எதிர் இலாப்லாசு மாற்றம் புரிந்தால் , 


o 


- 


15 - 20e - st + - 52 - 20t 


இதுவே தேவையான சுழல் வேகத்தின் காலச் சார்பு ஆகும் . 


மாதிரி 4.18 


திருப்பு அடிமைக் குவையின் செலுத்துச் சார்பு ( Transfer 
function of a position servo mechanism ) 


திருப்பு 


அடிமைக் 


குவையின் 


கீழே படத்திற் காணும் 
விவரங்கள் வருமாறு : 


Ra 


la 


e 


Ka le + 


kg jeg 


KL , KE 


ாே 


O BL 


too V 
looo 


படம் 4.31 . ஒரு திருப்பு அடிமைக் குவை 


பெருக்கியின் பெருக்க வெண் 


K 


100 


வோல்ட் 
வோல்ட் 


214 


நவீன ஆள் குவைகள் 


- 


50 ஓம் 


மின் ஆக்கியின் காந்தச் சுருள் 

500L . Rgs 
மின் ஆக்கியின் காந்நச்சுருள் 

தூண்டம் Lr = 


5 ஹென்ரி 


மின் ஆக்கியின் பெருக்கவெண் Kg 

வோல்ட் 
= 200 

ஆம்ப்பியர் 
மொத்த மின்னகத் தடை Ra |= 48.8 ஓம் 
இயக்கியின் சுழற்திறன் 

நியூட்டன் - மீட்டர் 
பெருக்கவெண் K = 11 

ஆம்ப்பியர் 


இயக்கியின் நிலைமச் சுழல் திறன் Jm = 10• 85x10 

கிலோகிராம் - மீட்டர் 
சுமையின் நிலைமச் சுழல் திறன் JL = 1 + 356 
சுமையின் உராய் தடை 

நியூட்டர்-மீ.- நொடி 
BL 19.4X10 

ரேடியன் 
பல்லிணைக் குறை விகிதம் 

1 
( இயக்கியில் இருந்து சுமை ) 

50 
பல்லிணை விகிதம் 
( சுமையில் இருந்து மின் பிரித்தி ) 1 : 1 
குவையின் நிறை சுற்று செலுத்துச் சார்பைக் காண்க . 


தீர்வு : 

மின் பிரித்தியின் பெருக்கவெண் 


வோல்ட் 


Ks = 


100 
1000 


= 


0-11 


பாகை 


வோல்ட் 
= 0 • 1x57-3-5-73 

ரேடியன் 


பின் அழுத்தப் பெருக்கவெண் ( Back emf constant ) : 


ஓர் இயக்கியில் , 

தோற்றுவிக்கப்படும் 
இயந்திரத் திறன் 


மாற்றப்படும் 
மின் திறன் 


அதாவது ; 


T = £ 6 Ta 


செலுத்துச் சார்பு 


215 


ஆனால் , 


T = ki ia 


ер 


ko 


எனவே , 


kia o = k oia 


அல்லது 


K 


K 


அதாவது , K , K, இரண்டும் ஒரே எண்மதிப்புக்களை உடையன . 

நியூட்டன் - மீட்டர் 
K , 1.1 

ஆம்ப்பியர் 


- 


எனவே , K = 1.1 


வோல்ட் 
ரேடியன் 


மின்னகத் தூண்டமும் ( La ), இயக்கியின் உராய் தடையும் 
( B .. ) கொடுக்கப் படாததால் விட்டுவிடப் படுகின்றன. 


செயற் சமன்பாடுகள் ! 

வசதிக்காக இலாப்லாசு மாறிய சமன்பாடுகளையே நேராக 
எழுதி விடுவோம் . ( முதல் நிலை சுழி ஆக ) 


E 


- 


Kz ( - © L ) 
K. E 


Es 
Ef 


- 


ES 


( R + Lis ) If 
K IF 
Ralat En 


E. 


E. 


Ko som 


T112 


K la 
Jm vom + TL 


Tm = 


TIL 

= n TL 

JL s © L + BL SPL 


TIL 


== 


© LL 


= n om 


இனி , இச் சமன்பாடுகளை இணைப்போம் . 


216 


நவீன ஆள் குவைகள் 


Eg = Kg Is 


Es 
( Rs + Lfs ) 


- Kg 


1 
Rs + LFS 


Ka E 


Im 


Eg 


0 


Ra 


+ Kosm 
K 


Im sø @ mtn ( JL 3 * ® + BL 59L ) + Kpsom 


Ra 


n 


K 


(Jm + ** ) _ ) sºom + n ° Bų s@m + Kys®m 
( K ( Im + n +Jų } sº +( **B_ R. + K 

+ Ko 
( Im + n * ) ] ) 3° + ( n ° BL KE + Ky) s 1 


CR 
K 


m 


Ka Kg 


Е. 


( RF + Lfs ) 


Ra 
K, 


OL 


n 


L 


Kaken 
Ra 

Ra 
s ( R + Lfs) ( na BL + K ) + 

K. 

Ki 

Jm + m * JL ) s 


1 
KaKon = 100 x 200 x 

50 


104 


Ra 
n ° BL 

K . 


+ Kb 


1 
500 

X 19.4 x 10-4 X 


48.8 
1.1 


+ 1.1 


= 0.345 x 10- + 1.1 


~ 1.1 


Ra 

( Jmtn JL ) 


C 


K. 


48.8 
1.1 


( 10.85 x 10- + 


1 
500 

X 1.356 ) 


0.0721 


செலுத்துச் சார்பு 


217 


©L 


E 


104 
3 (50 + 5s ) (11 + 0.07213 ) 

182 
S ( I + 0 • 1s ) ( 1 + 0.066s ) 


E = 5-73 ( @ r - OL ) 


182 
©L = 

s ( 1 + 013 ) ( 1 + 0.066s ) 


5.73 ( @r- © L ) 


© L [ s ( 1 + 0 • 1s ) ( 1 + 0 •066s ) + 1042 ] = 1042 @r 


எனவே , 


OL 


1042 
3 ( 1 + 0 + 1s ) (1 + 0 • 066s ) + 1042 


T 


4.2 பெட்டிப் படம் ( Block Diagram ) 

4.2.1 . அறிமுகம் ! 


புள்குவைகளின் அமைப்பையும் செயலையும் எளிதில் உணர 
உதவுவது பெட்டிப் படம் ( block diagram ) . ஒன்றோடு ஒன்று 
இணைக்கப்பட்ட செயல் முறைப் பெட்டிகளால் ( functional 
blocks ) ஆள்குவை விளக்கப்படுகிறது . ஒவ்வொரு பெட்டியின் 
உள்ளும் அவ்வவ் 

அவ்வவ் வுறுப்பின் செலுத்துச் சார்பு குறிக்கப் 
படுகிறது . அம்புக் குறிகள் அறிகுறி ஒழுக்கைக் காட்டுகின்றன . 
பெட்டிப் படத்தின் அமைப்பு வருமாறு ! 


( 1 ) பெட்டிகள் ( blocks } | இவை ஆள்குவைகளின் உறுப்புக் 
களையோ , செயல்முறைக் கூறுகளையோ ( functional elements ) 
செலுத்துச் சார்புகளோடு குறிக்கின்றன. 


( 2 ) திசைக் கோடுகள் ( directed lines ) ! இவை உறுப்புக் 
களின் இடைத் தொடர்புகளையும் அறிகுறி ஒழுக்கையும் ( signal 
flow ) குறிக்கின்றன. 

( 3 ) கூட்டுப் புள்ளிகள் ( Summing polnts ) : குறியீடுகளுடன் 
கூடிய வட்டங்கள் கூட்டுப் புள்ளிகளைக் குறிக்கின்றன . ஒன்றுக்கு 
மேற்பட்ட அறிகுறிகள் இயல் முறையில் கூடி ( algebraic addi 
tion ) ஓர் அறிகுறியை வெளியே அனுப்பும் இடங்கள் இவை . 


218 


நவீன ஆள் குவைகள் 


( 4 ) பிரிவுப் புள்ளிகள் { pick - off points ) ! அறிகுறிகள் 
அளவில் மாறுபடாது பிரியும் இடங்களைப் பருத்த புள்ளிகள் 
குறிக்கின்றன . ஓர் இடத்தில் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 
அறிகுறிகள் அளவில் மாறுபடாது பிரியலாம் . 


எடுத்துக்காட்டு : 


2 


3 


5 


4 


7 


4. 32. அலைவாங்கித் திருப்ப ஆள்குவை 

( antenna position contol system ) 


8 . 


Kp 


Ka 


K. 
I + TS 


S ( I +TS ) 


Cs 


K 


படம் 4.33 . அலைவாங்கித் திருப்ப ஆள்குவை : பெட்டிப் படம் 


4.2.2 பெட்டிப் படங்களின் நிறைகுறைகள் ( Merits and De • 
merits of Block diagrams) 
பெட்டிப் படங்களின் சிறப்புக்களாவன ! 

1. சிக்கலான ஆள்குவைகளின் அமைப்பையும் , செயலையும் 
பெட்டிப் படத்தின் வாயிலாகத் தெளிவாகவும் எளிதாகவும் 
உணரலாம் . 

2. ஆள்குவை வகைகளின் வேறுபட்ட அமைப்புகளையும் 
உணர்த்துவதோடு , அவற்றில் ஒரே மாதிரி பான பகுப்பாய்வு 
உத்திகளைக் ( analytical techniques ) கையாளல் முடியும் என்று 
பெட்டிப் படம் காட்டுகிறது . 

3. பல்வகை உறுப்புக்களின் உருவியல் அமைப்பை ஒட்டிய 
தனி இயல்புகளை அல்லாது , அவற்றின் செயல்முறைச் சிறப்பு 


செலுத்துச் சார்பு 


219 


இயல்புகளையே காட்டுவது பெட்டிப் படம் , இதனால் தேவை 
அற்ற உருவியல் தொடர்புகளை ( physical relations ) விடுத்து , 
செயல்முறைத் தொடர்புகளில் (functional relatiots மட்டும் 
கவனம் செலுத்த முடிகிறது . 


பெட்டிப் படங்களைப் பயன்படுத்துவதிலும் சில வரம்புகள் 
உண்டு . 


( 1 ) ஆள்குவைக் கூறுகள் நேர்த் தொடர்பு ( llpear relation ) 
உடையனவாய் இருத்தல் வேண்டும் . அதாவது , ஒவ்வொரு 
உறுப்பின் ஈட்டமும் , அதன் ஊட்டத்துடன் நேர் உறவு கொண் 
டிருத்தல் வேண்டும் . 


( 2 } ஆள்குவைக் கூறுகள் ஒரு வழியின தாக ( unilateral ) 
இருத்தல் வேண்டும் . அறிகுறி ஒரு வழிப் பயணத்தையே மேற் 
கொள்ள வண்டும் . அதாவது , ஒரு பகுதியின் ஈட்டம் அப் பகுதி 
யின் ஊட்டத்தை மாற்றும் திறன் உடையதாக இருத்தல் 
கூடாது . 


4.2.3 ஆள்குவை உறுப்புக்களின் பெட்டிப் படங்கள் ! 

மாதிரி 4,19 


கீழே காணும் RC சுற்றின் பெட்டிப் படத்தை வரைக . 
இதையே ஒரு நிறை சுற்றுக் குவையின் மாதிரியாக G , H இவற் 
றின் மதிப்புடன் காட்டுக . 


R 


ei 


C 


e . 


படம் 4.34 . பருவம் தாழ் வலை 


தீர்வு ! 


RC சுற்றின் மாறிய சமன்பாடுகள் ! 

1 
E = ( R + ) 1 

Cs 


E , = 4 


| 


2201 


நவீன ஆள் குவைகள் 


1 


1 


Cs 


செலுத்துச் சார்பு : 


E. 
Ei 


- 


1 
1 + RCS 


R + 

Cs 


I 


பெட்டிப் படம் ! 


Ei 


1 


Eo 


-- 


1 + RCs 


படம் 4. 35. பெட்டிப் படம் ( 4.34 ) 


நிறை சுற்றுக்குவை மாதிரி ! 


E + 


E 


E 


G 


H 


படம் 4,86 , நிறை சுற்றுக் குவை - பெட்டிப் படம் 


E. 


- 


GE 


G (E- HE.) 


GE :-GHE . 


: E 


E. ( 1 + GH ) 2 GE 
E. G 
Ei 1 + GH 


1 
1+ RCS 


1 
RCS 

11 
RCS 


1+ 


எனவே , 


1 
RCS 


H = 1 


செலுத்துச் சார்பு 


221 


மாதிரி 


4.20 


ஒரு 

மின்னகக் கட்டு நேர்மின் அடிமை இயக்கியின் 
( axmature - controlled dc servomotor ) பெட்டியின் படத்தை 
வருவிக்க . 


Ra 


ea 


k , ka 


J 


3 


B 


படம் 4.37 , நேர்மின் அடிமை இயக்கி 


தீர்வு ! 
படத்தில் காட்டப்பட்டுள்ள 

மின்னகக்கட்டு 

நேர்மின் 
இயக்கியின் மாறிய சமன்பாடுகள் ( Transformed equations ) 
வருமாறு : 


Ea = Raja + E 


E = KA 


T = Kila 


T = ( Js + BIA 


இவற்றின் பெட்டிப் படங்கள் ! 


Ea 


Rala + E 


E = K 2 


Rela 


Ia 


A 


Ea + 


E , 


Ra 


KL 


Ei . 


படம் 4,38 , 


படம் 4,39 , 


222 


நவீன ஆள் குவைகள் 


T = 


Kila 


T = ( Js + B ) 4 


- 


Ia 


T 


KE 


T 


| 


பி 


JS + B 


படம் 4.40 . 


படம் 4.41 . 


இவற்றை ஒன்றாய் இணைக்க , முழுப் பெட்டிப் படம் கிடைக் 
கிறது . 


Eal 


ம 


+ 


B 


I. T . 

1 
JS + B 


Et 


K 


படம் 4.42 . மின்னகக் கட்டு இயக்கியின் பெட்டிப் படம் 


4.2.4 ஆள்குவைகளின் முழுப் பெட்டிப் படங்கள் : 


மாதிரி 4.21 


கீழ்க் காணும் வேகக் கட்டுப்பாட்டுக் குவையின் பெட்டிப் 
படத்தை வரைந்து , உறுப்புக்களின் செலுத்துச் சார்புகளைப் 
பொருத்துக . 


Rg Rm 


heer 


Rc 


ப 


el kalechård Kiska) 

Te 


K9 


(k.KH 


b19 


es ey 


ey 


L4 


Kn) 


படம் 4.43 . வேக ஒழுங்கமைக் குவை 


செலுத்துச் சார்பு 


223 


தீர்வு : 
குவையில் மாறிய செயற் சமன்பாடுகள் : 

E , E + E: 
E ΚΩ 
Ec = KE 
Ec = ( R : + Ls ) I 
Eq KIC 
Eq ( Rq + Lq5 ) Iq 
Es 
EF ( R + Lys) I , 
Eg Kg IF Ra = R + Rm 68 . 
Eg = Rola + Eb 
Ev = 12 


K ,Tq 


T 


KI . 


T 


( JS + B ) 


இவற்றின் பெட்டிப் படங்கள் வருமாறு ! 
E , E + K12 

Ec = KE 
Er 

E 


E 


Ec 


Et 


ka 


Kn 


12 


படம் 4 44 , 


படம் 4.45 . 


Ec 


( Rc + L (S ) 


Eq 
K 


E , - ( Rs+ L 


( Rq + Las ) 


X 


Ec 


Eq Eq 


Ef 


Kt 
Rethes 


К .. 
Rq + Las 


படம் 4.46 


ULL 4.47 , 


224 


நவீன ஆள் குவைகள் 


E , = ( R / + L / s ) *, 


E. 


EF 


Eg 


Kg 
Rs + LES 


படம் 4.48 


Eg 


R.I. + KA 


Eg 


Ia 


Ra 


Eb 


ku 


படம் 449. 


Kla 


( Js + B ) 


Ia 


2 


KE 
Js + B 


படம் 4.50 . 


இவை அனைத்தையும் ஒன்று சேர்க்க , முழுப் பெட்டிப் படம் 


கிடைக்கிறது . 


E 


Ia 


EC 

Ef 

E9 
k / k2 

kg 
KR +L(5) Rq+Lq5) 7 Rg+lys 

EL 


KE 
Is + B 


Ral 


Et 


K. 


kn 


படம் 4-51 முழுப் பெட்டிப்படம் - வேக ஒழுங்கமை குவை 


செலுத்துச் சார்பு 

225 
மாதிரி 4.22 . 

கொடுக்கப்பட்டுள்ள ஆள்குவையில் 
காந்தச் சுருள் இயக்கியில் மின்னோட்டம் சுழியாக இருக்கையில் 
x = 0 . 


f = ki , er = krx , 


Rm 


fundry 


000 


Kg 


K.KE 


Kx 


7 


eg 


Kn 


) 


- 


I 


er rc 


3 


Kc 

et 
4.52 , ஓர் இயந்திர - மின் இயல் ஆள்குவை 
இக் குவையின் எல்லா செயற் சமன்பாடுகளையும் எழுதுக . 
பிறகு இதன் முழுப் பெட்டிப் படத்தை வரைந்து , பெட்டிகளுள் 
உறுப்புக்களின் செலுத்துச் சார்புகளைக் குறிக்க . 
தீர்வு : 

* k , 
ec = er - et 


Kno 


dic 


M 


B 


ec = Rai c + Lai 
fc = K. ie 
fe = Mx + K { x - x ) 
Bx , + K ( x ; - x ) = 0 
ef = K ;. x 


படம் 4.53 . இயந்திரப் பகுதி 

(4.52 ) 


ef = 


dir 
dt 


RristLs 
Kgig 
Rm is + es 

Ks 
T = Kig 


eb = 


T = 


do 
at 


+ Bw 


15 


226 


நவீன ஆள் குவைகள் 


முதல் நிலை சுழியாக , இலாப்லாசு மாற்றம் , காண்கையில் 
கிடைக்கும் சமன்பாடுகள் ! 


E. = E. - E ; 


E 


Kne 


Ec 


( Re + Les ) 1 . 


F = K.I. 


Fc 


( MS + K ) X - KX , 
( Bs + K ] X , = KX 
Er = Kx X 


Ef = ( Rr + Lfs ) Is 
E , = K , I 
E. = Rm 1 , + KA 
T = K 18 
T = 

( Js + BIA 


இவற்றை இணைக்க , 
E. = Er - K.A 

( R. + Les ) 1 . 


Ec 


K L [ 


- [(M *+ K)- $ * ] 


X 


அதாவது , 
( Bs + K ) Kelle 


[ ( MS + K ) ( Bs + K ) - K ] X 
[ MBs8 + MKs + KBs ] X 


அதாவது , 

K. ( Bs + K ) 
S ( MBS + MKs + BK) 

E. 
K : X = ( R+ LES ) 


1 . 


KS 


செலுத்துச் சார்பு 


227 


அதாவது , 


X 


K.K : 
Es = 

( R + L [ 3 ) 
E. - K , A = Rm ly 

KI = ( J + B ) 


இவற்றின் பெட்டிப் படங்கள் ! 


E = E.- E ; ; E = K. A 


Er 


Ec 


Et 


Kn 


படம் 4.54 


E. = ( Re + Lcs ) I. 


Ec 


Ic 


Re + Les 


படம் 4.55 


X - 


K ( Bs + K ) 

Ic 
3S ( MBS + MKS + BK ) 


X 


Ic 


Kc ( Bs + k ) 
s ( 183 + MKS + BK ) 


படம் 4.56 


228 


நவீன ஆள் குவைகள் 


Eg 


K.K , 
( R + Lis ) 


X 


-- 


X 


Eg 


K9Kz 
Rf + Lfs 


படம் 4.57 


Es - K , A 


Rm Ig 


Ig 


* 


- 


| 
Rm 


K 


படம் 4.58 


K 1 = ( Js + B ) 3 


Ig 


உ 


KE 
Js + B 


படம் 4.59 
இவற்றை ஒன்று சேர்க்க முழுப் பெட்டிப் படம் கிடைக் 
கிறது . 
Ic 

Eg 
Er 

63 


X 


Ee 


G 


E 


Kn 


படம் 4.60 . ஆள் குவையின் முழுப் பெட்டிப் படம் 


செலுத்துச் சார்பு 


229 


4.2.51 பெட்டிப் பட ஒடுக்கம் ( Block diagram reduction ) 

1. இரு தொடர்ப் பெட்டிகளை இணைத்தல் : 


Y 


6 . 


66 


படம் 4.61 


2. ஒரு கூட்டுப் புள்ளியை ஒரு பெட்டிக்கு முன் கொணரல் . 


Y 


G 


* 


G 


G 


படம் 4.62 


3. ஒரு பிரிவுப் புள்ளியை ஒரு பெட்டிக்கு முன் கொணரல் ! 


X 


G 


Y 


படம் 4.63 


4. ஒரு பிரிவுப் புள்ளியை ஒரு கூட்டுப் புள்ளிக்கு முன் 
கொணரல் ! 


X 


X 


Z 


Tz 


படம் 4.64 


230 


நவீன ஆள் குவைகள் 


5. ஒரு முன் , செல் சுற்றை நீக்கல் ! 


x 


பு 


6 


படம் 4.65 


6. ஒரு பின்னூட்டுப் பாதையை நீக்கல் ! 


படம் 4.66 


மாதிரி 4-23 

இரண்டு பெட்டிப் படங்கள் கீழே காட்டப் பட்டுள்ளன . 
படம் 4.66 அ இன் முழுச் செலுத்துச் சார்பைக் காண்சு , படம் 
4-66ஆ , 4-66 அ இன் முற்றொருமை { squivalent ) எனில் , H , இன் 
மதிப்பைக் காண்க . 


C 


தே 


GE 


படம் 4.65 அ . 


படம் 4.66 ஆ . 


படம் 4.66 அ . ஆ முற்றொருமைப் பெட்டிப் படங்கள் 


G. 


15000 
s ( s + 5] [ 1 + 0015 ) 
) ( 

; 


- 


- 


1 
1 + 0.15 


தீர்வு : 


4.88 . அ . 


R 


1 + GH 


.. ( 1 ) 


செலுத்துச் சார்பு 


231 


4.86 . ஆ. 

C 
E. 


1 - G.H ; 


Gx 
1- GHS 

Gx 
1+ 

1- GxHX 


R 


Gx 
1 + Gx - G : H . , 

G : 
1 + Gx(1- H.) 


- ( 2 ) 


( 1 ) , ( 2 ) இரண்டையும் ஒப்பிட , 

H = 1 - H , என்று கிடைக்கிறது . 
H : 1- H 


- 


1 


1 
1 + 0.15 


+ 


0.15 
1 + 0.15 


C 


* 


R 


1 


- 


15000 
s ( s + 5 ) (I + 001s ) 
15000 

1 

X 
S ( s + 5) ( 1 + 0.01s ) 

( 1 + 0.15 ) 

15000 ( 1 + 0.1s ) 
S ( S + 5 ) ( 1 + 0.015 ) ( 1 + 0 •1s) - 15000 


மாதிரி : 4-24 

சுருக்குக ! 


G 


G2 


HA 


H31 


படம் 4.67 


232 


நவீன ஆள் குவைகள் 


தீர்வு : 


படி 1 ! 


R 


C 


6. 


62 


G3 


64 


He 


Hi 


Ha 


VG4 


படம் 4,68 


படி 21 


R 


62 
+ GAHA 


G964 
+ H 6 , 


H3/ 64 


படம் 4.69 


படி 3 : 


R 


6 


62 63 64 
( + 6aHaXI + 6264H ) +H46 , 


படம் 4.70 


படி 4 : 


R 


C 


6. G. G364 
( + 62H ) ( + 6364H ,) + Hg6,63 + 6.62 636 


படம் 4.71 


அடுத்து , பெட்டிப் பட முறையின் குறையைக் காட்ட ஒரு 
சிக்கலான ஆள்குவையை எடுத்துக் கொண்டு , ஒடுக்க முறையில் 
அதன் செலுத்துச் சார்பைக் காண்போம் . 


செலுத்துச் சார்பு 


233 


மாதிரி ! 425 


படத்திற் காணும் பல் ஊட்ட - ஈட்டக் குவையில் ( multiple 
Input - multiple output system ) 


C C , C. 

C 
R , 

R , R , = 0 , R , = 0 , R , IR = 0 
என்னும் செலுத்துச் சார்புகளைக் கண்டு பிடிக்க . 


R 


G. 


6 . 


Re 


C. 


படம் 4.72 


தீர்வு : 
( அ ) C 

R. ( R , = 0 


* IR - 


காணல் : 


Ri 


C 


6 . 


63 


6 . 


R = 0 


படம் 4.73 


R, 


C 


6 . 


6.6964 


படம் 4.74 


G. 


எனவே 


C. 
R , 


| - - 


( 1 - G , G , G , G ) 

. 


R , = 0 


234 


நவீன ஆள் குவைகள் 


(4 ) * Ik 

R =0 


காணல் 1 


--- 0-8-5 


6. 


G. 


படம் 4.75 


-66 


6. 


GL 


படம் 4.76 


எனவே 


C , 
R, 


-G , G , G . 
( I - G , G.G.G . ) 


R = 0 


( இ ) C , 


* |R =0 


காணல் ! 


RO 


GG 


62 


C 


GS 


R2 


படம் 4.77 


R , 


GS 


6. 


* 


R = 0 


படம் 4.78 


செலுத்துச் சார்பு 


235 


Re 


Ce 


63 


- எவே 


படம் 4.79 


( 1 - G , G , G.G.) 
R = 0 


( - ) * |R, 


- 


R = 0 


காணல் ! 


R- + 


6 


Ge 


Re 


படம் 4 80 


R = 0 


+ 


C 


-2-5-5 


- 


மே 


படம் 4-81 


R 


- கவ. 


6 . 


படம் 4 82 


236 


நவீன ஆள் குவைகள் 


எனவே 


* 1-0 ( 1-06 


- G G.G. 
( 1 - G , G , G.G. ) 


4.3 அறிகுறி பாய் படம் ( Signal flow graph ) . 

4.3-1 அறிமுகம் ! 

பெட்டிப் படத்தின் எளிதாக்கப் பட்ட ஒரு வடிவமே அறிகுறி 
பாய் படம் ( signal flow graph) ஆகும் . 

ஒருங்கமைச் சமன் பாடுகளின் கூட்டம் ( a sor of simul 
taneous equations ) ஒன்றைப் பட வடிவில் காட்டுவது அறிகுறி 
பாய் படம் . இது ஒரு வலை உருவினது . - இதல் சந்திகள் ( nodes ) . 
திசைக் கோடுகளால் ( directed branches ) இணைக்கப்பட்டு 
உள்ளன . 

‘ சந்திகள் மாறிகளைக் ( variables ) குறிக்கின்றன ; 
திசைக் கோடுகள் ஒரு திசை அறிகுறிப் பெருக்கிகளாகச் ( one 
way signal multipliers ) செயல் புரிகின்றன . 


lo 


T 


y 


அறிகுறி செல் வழி ஓர் அம்புக்குறி 
யால் உணர்த்தப்படுகிறது . பெருக்கற் 
சார்பு அல்லது செலுத்துச்சார்பு அம்புக் 
குறியின் அருகே காட்டப்படுகிறது . 


படம் 4.83 


படம் 4-83 இல் x - 

என்ற அறிகுறி இடமிருந்து வலமாகச் 
செலுத்தப்படுகிறது . வழியில் 

10 ஆல் 

பெருக்கப்படுகிறது . 
ஊட்டம் ! x என்னும் அறி 
குறி . ஈட்டம் y என்ற அறி 

4 
குறி - எனில் y = 10 x என்ற 
சமன்பாடு கிடைக்கிறது . 


இதில் 10 என்பது பெருக் 
கற் சார்பு அல்லது செலுத் 
துச் சார்பு . 


N 


2 y 3 

படம் 4.84 


படம் 484 இல் இரண்டு முன்செல் பாதைகள் உள்ளன . 
பாதையில் x- என்ற அறிகுறி முதலில் இரண்டாலும் , பிறகு 
மூன்றாலும் பெருக்கப்பட்டு வெளியே வருகிறது . மேல் பாதையில் 
x - என்ற அறிகுறி நான்கால் பெருக்கப்பட்டு வெளியிடு பகுதிக்கு 
வருகிறது . இவ் ஈட்ட அறிகுறி z என்று குறிக்கப்பட்டால் , 

3x2x + 4x 


2 


- 


செலுத்துச் சார்பு 


237 


அல்லது Z 


3y + 4x 
2x 


y 


( 2 ) 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2) இவற்றின் அறிகுறி பாய் படம் 4.84 

அறிகுறி பாய் படத்தின் பயன் யாது எனில் , ஒன்றற்கு மேற் 
பட்ட ஊட்டங்களை உடைய ஆள் குவைகளிலும் , ஒன்றற்கு 
ஒன்று பின்னிய சுற்றுக்களை உடைய ஆள்கு வைகளிலும் பெட்டிப் 
படத்தைக் கொண்டு செலுத்துச் சார்பு காணல் மிகக் கடினம் . 
அப்பொழுது எல்லாம் அறிகுறி பாய் படத்தின் வாயிலாக எளிதில் 
செலுத்துச் சார்புகளை ( பார்வை அளவிலேயே ) எழுத இயலும் . 


ax ) 


4.3.2 அறிகுறி பாய் படம் வரைதல் ! 
மாதிரி 4.26 . சமன்பாடுகள் : 

kx ; 
XS bx, - fx , - 83 

hx , 
dx + mx| 
ex , 


- 


cx8 


- 


தீர்வு : 

படி 1. 6 மாறிகளையும் 6 சந்திகளால் படத்தில் குறிக்கவும் . 


O 


O 


2 


X3 


2cs 


* 


படம் 4.85 


படி 2 : x , = ax , - kx , என்ற 
கண்டவாறு படத்தில் குறிக்கவும் . 


சமன்பாட்டைக் கீழ்க் 


ETRA 


ம் 


3 


Tes 


- 


படம் 4,86 


அதாவது , x , என்ற சந்தியில் axx , என்ற அறிகுறியும் 
- kxx, என்ற அறிகுறியும் வந்து கூடுகின்றன , 


238 


நவீன ஆள் குவைகள் 


படி 3 : 


x , என்ற சந்தியில் இது போல் கூடும் அறிகுறிகள் வரு 
மாறு . bxx ,, - fxx , -g x x . இச் செயலைக் கீழ்க் கண்ட 
வாறு படத்தில் காட்டலாம் . 


h 


s 


2 


-9 


படம் 4.87 


படி 4 1 


என்னும் சமன்பாட்டில் 


x , Cxx , + ( -h ) X x , 
இருந்து கிடைப்பது . 


C 


56 


படம் 4.88 


படி 5 : 


x , என்ற சந்தியில் dx .. mxx , 

என்ற அறிகுறிகள் 
ஒன்று சேர்கின்றன . இதன் பட வடிவம் வருமாறு : 


* 


படம் 489 


239 


செலுத்துச் சார்பு 


படி 6 ! 


= e xx , என்ற சமன்பாட்டின் படம் : 


e 


Ts 


* 


படம் 4.90 


படி 71 


மேற்கண்ட பகுதிகள் எல்லாவற்றையும் ஒன்றாய் இணைக்கவும் . 
ஆள் குவையின் அறிகுறி பாய் படம் கீழ் உள்ளவாறு கிடைக்கிறது . 


- 


3 


C 


24 


d 


Ts 


-9 


- 


-k 
படம் 4.91 


குறிப்புக்கள் ! 

1. சந்திகளில் அறி குறிகளின் கூடுதல் மட்டுமே அனுமதிக்கப் 
படுகிறது . ஓர் அறிகுறி கழிக்கப்பட வேண்டுமானால் எதிர்க் 
குறியீடு ( - ve sign) பெருக்கற் சார்போடு இணைக்கப் படுகிறது . 
சான்று ! x , = ax , - kx , என்பது x , = ax , + ( --k } x , என 
மாற்றி எழுதப்படுகிறது . 

2. வசதி கருதி , முன் செல் திசைக் கோடுகள் , கிடைக் 
கோட்டிலும் அதற்கு மேலாகவும் , பின்னூட்டுத் திசைக்கோடுகள் 
கிடைக்கோட்டிற்குக் கீழாகவும் வரையப் படுகின்றன . இதனால் 
முன் செல் பாதைகள் ( forward paths) , பின்னூட்டுச் சுற்றுக்கள் 
( feedback loops ) இவற்வறக் கணித்தல் எளிதாகிறது . 

அறிகுறி பாய் படம் வரை முறையை மேலும் சில எடுத்துக் 
காட்டுக்களால் விளக்குவோம் . 


240 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி 4.271 

கீழ்க்காணும் ஏணி மின் வலையின் ( electrlcal ladder notwork ) 
அறிகுறி ஒழுக்குப் படத்தை வரைக . 


RI 


Re 


et ) + 


e 


C2 


+ 


e .. 


படம் 4.92 . ஏணி மின் வலை 


. 


| 


தீர்வு ! 

கொடுத்துள்ள மின்வலையில் இலாப்லாசு மாறிய செயற் சமன் 
பாடுகளைப் பின்வருமாறு எழுதலாம் ! 
E R , I + E 

1 
E 

1 , 
CS 

C.s 
E R , 1 , + E. 

1 
E. 

, 
CS 


- 


இவற்றைக் கொண்டு அறிகுறி பாய் படத்தை வரையலாம் . 

படி 11 மாறிகள் 5 ! E. I , E , I ,, E .. இவற்றை 5 
சந்திகளால் குறிக்கின்றோம் . 

E 

1 . 


Ei 


I 


E 


படம் 493 


படி 21 E = 


R ,I + E 


1. - 1 , 


EL 


-- 


* 


E 


R , 


Ei 


I. 


E 


I , 


E 


/ RI 


- IS 


படம் 4,94 


செலுத்துச் சார்பு 


241 


1 


படி 31 E = 


1 
( S 


+ 


1 


* 


C ,s 


, 


E ; 


I cs 


E 


2 


E 


-I /cs 


படம் 4 95 


- 


படி 41 


E = 


1 
R, 


E 


R , I, + E - 1 , 


* 


1 
R , 


E. 


E ; 


I , 


E 


YR2 


IIz 


E 


D 


-I/ R2 


படம் 496 


- 


படி 5 ! E. 


1 
CS 


1 , 


I , Vcs E. 


----- 


படம் 4.97 


படி 6 ! இவற்றை ஒன்று சேர்க்க முழுப் படம் கிடைக் 


கிறது . 

Ei /R 


I , Vas 


E 


VA , I , Is E. 


- 1/2 


-1/ R , - // cs 
படம் 4.98 ஒளி மின் வலையின் அறிகுறி பாய் படம் 


16 


242 


நவீன ஆள் குவைகள் 


4.3.3 பெட்டிப் படத்தில் இருந்து அறிகுறி பாய் படம் வரைதல் 

மாதிரி 4.28 


படம் 4.99 இல் உள்ள பல சுற்று ஆள்குவையின் அறிகுறி 
ஒழுக்குப் படத்தை வரைக 


RR 


G 


62 


HI 


He 


படம் 499. ஒரு பல சுற்று ஆள்குவை 


தீர்வு ! 

முதற்படியாகக் குறைந்த அளவு மாறிகள் எவ்வளவு தேவை 
என அறிந்து , அவற்றிற்குப் பெயர் இடுகிறோம் . இதைக் கணிக்க 
ஒரு குறிப்பு : 


ஒவ்வொரு கூட்டுப் புள்ளிக்குப் பிறகும் ஒரு மாறியைப் 
பெயர் இடவேண்டும் . பெட்டிகளுக்குப் பின் பிரியும் புள்ளி இருந் 
தால் அன்றி மாறியைக் குறிப்பிடத் தேவை இல்லை . 

இக் குறிப்பின்படி , E..E ,, E. , E , என்ற 4 மாறிகளைக் கீழ் வரு 
மாறு தேர்ந்தெடுக்கிறோம் . 


R 


E/ 


E 


GA 
E3 


E 
G. 


G. 


69 


Hi 


H , 


படம் 4.100 


இரண்டாம் படியாக , இம் மாறிகளை அறிகுறி ஒழுக்குப்பட 
சந்திகளால் குறிக்கிறோம் , 


செலுத்துச் சார்பு 


243 


R 


E , 


E2 


E3 


EN 


C 


. 


படம் 4.101 


மூன்றாம் படியாக , E , முதலான மாறிகளின் சமன்பாடுகளைப் 
படத்தில் பின் வருமாறு குறிக்கிறோம் . 

( i) E , = R - C 
R EE E2 E3 

C 
1 


Ek 


O 


படம் 4.102 


( ii } E , = E - H , E, 

E 1 E. 


R 


Ek 


மீ 


படம் 4.103 


( iii ) E , 


G , E , - H , C 


R 


E 


E3 


E4 


-H2 


படம் 4.104 


( iv ) E. 


G , E , 

E 


R 


E , 


E3 


6டி 


E 


C 


படம் 4.105 


244 


நவீன ஆள் குவைகள் 


C = G , E , + G , E , 


6 * 


R 


E, 


E2 ) 


E3 


E G3 


C 


படம் 4.106 


இவற்றை ஒன்றாய் இணைக்க , முழு அறிகுறி பாய் 
கிடைக்கிறது . 


படம் 


G4 


R 


1 E, 


1 E. 


G 


E3 G , E4 6 


C 


-H 


-Ha | 


படம் 4.107 முழு அறிகுறி பாய் படம் 


| 


4.3.4 அறிகுறி பாய் பட ஒடுக்கம் : ( signal flow diagram 

reductlon ) 


பின்வரும் எளிய விதிகளைக் கையாண்டு , அறிகுறி பாய் 
படத்தை ஒடுக்கி , செலுத்துச் சார்பு காண இயலும் . 
( 1 ) தொடர் இணைப்புத் திசைக் கோடுகளின் பெருக்கல் : 

( Multiplication of cascaded branches ) 


ab 


படம் 4.108 


( 2 ) பக்க இணைப்புத் திசைக் கோடுகளின் கூடுதல் ; 

( Addition of parallel - branches ) 


a + I. 


படம் 4.109 


செலுத்துச் சார்பு 


245 


( 3 ) பின்னூட்டுப் பாதையின் ஒடுக்கம் ! 

( Reduction of a feedback path ) 


0 . 


* 


படம் 4.110 


( 4 ) பின்னூட்டுப் பாதையின் நீக்கம் : 

( Elimination of a feedback path) 


1- ale 


= 


* 


als 


படம் 4.111 


( 5 ) இடைச் சந்தியை நீக்கல் ! ( Elimination of an inter 

mediato node) 


ac 


bo 


ad 


cd 


படம் 4.112 


( Addition of a 


( 6 ) வெற்றுச் சந்தியை இணைத்தல் : 

dummy node) 


a . 


a . 


* 


படம் 4.113 


246 


நவீன ஆள் குவைகள் 


4.3.5 மேசனின் விதி ( Mason s Rule ) 

‘ மேசனின் விதி யைக் கொண்டு , அறிகுறி பாய் பட ஒடுக்க 
உத்தி இன்றியே , பார்த்த அளவில் ஆள்குவையின் முழுச் செலுத் 
துச் சார்பைக் காணலாம் . 

இவ் விதியைப் படிக்கு முன்னர் சில வரையறைகளை அறிதல் 
நலமாகும் . அவை வருமாறு ! 


1. முதற் சந்தி ( source nodo ) ! வெளியேறும் திசைக்கோடு 
களை மட்டுமே உடைய சந்தி , ‘ முதற் சந்தி ஆகும் . சான்று படம் 


4.91 இல் , 


2. கடைச் சந்தி (sInk node ): உள்வரும் திசைக் கோடுகளை 
மட்டுமே உடைய சந்தி , கடைச் சந்தி ஆகும் . சான்று படம் 
4.91 இல் x.. 


3. இடைச் சந்தி ( general node or mixed node ) : உள் 
வரும் , வெளியேறும் ஆகிய இரு வகைத் திசைக் கோடுகளையும் 
கொண்டது இடைச் சந்தி . சான்று படம் 4.91 இல் x2 , xg , x , xg . 


4. முன் செல் பாதை ( forward path ) : முதற் சந்தியில் 
தொடங்கி அம்புக் குறியின் திசையிலேயே சென்று , எந்தச் 
சந்தியையும் ஒருமுறைக்கு மேல் கடக்காது , கடைச் சந்தியை 
அடைவது முன் செல்பாதை ஆகும் . சான்று படம் 4.91 இல் 
abcde , me . 


5. பின்னூட்டுச் சுற்று ( feedback loop ) : ஒரு இடைச் 
சந்தியில் தொடங்கி , அம்புக் குறியின் திசையிலேயே சென்று , 
எந்தச் சந்தியையும் ஒரு முறைக்குமேல் கடக்காது , தொடங்கிய 
சந்தியிலேயே முடிவது பின்னூட்டுச் சுற்று ஆகும் . சான்று படம் 
4.91 இல் - f ,-cg .- dh , - bcdk . 

குறிப்பு : வெற்றுத் திசைக்கோடு ஒன்றை , ஓர் இடைச் 
சந்தியுடன் இணைத்து . அவ் இடைச் சந்தியைக் கடைச் 
ஆக்கலாம் . 


இனி , மேசனின் விதியைப் பார்ப்போம் . அதைப் பின்வரும் 
கணித சமன்பாட்டில் குறிக்கலாம் . 


ΣΤ. Δη 


T = 


S 


செலுத்துச் சார்பு 


247 


T : மொத்த செலுத்துச் சார்பு 


Tr : n- ஆவது முன் செல்பாதையின் செலுத்துச் சார்பு 
A = 1- (பின்னூட்டுச் சுற்றுகளின் செலுத்துச் சார்புகளின் 

கூடுதல் ) 
+ ( இரண்டு இரண்டாக எடுக்கப்பட்ட , ஒன்றை ஒன்று 
தொடாத பின்னூட்டுச் சுற்றுகளின் செலுத்துச் 
சார்புப் பெருக்கல்களின் கூடுதல் ) 
- ( மூன்று மூன்றாக எடுக்கப்பட்ட 
பெருக்கல்களின் கூடுதல் ) 


.. 


... 


... 


... 


... 


... 


An = n- ஆவது முன் செல்பாதையைத் தொடாத , அறிகுறி 
பாய் படப் பகுதியின் A. 


குறிப்பு ! 

( 1 ) 1 - ஆவது முன் செல் பாதையைத் தொடாத பகுதிகள் 
ஏதும் இல்லையானால் An = 1-0 = 1 , 


( 2) ஒன்றை ஒன்று தொடாத பின்னூட்டுச் சுற்று இல்லை 
யானால் / = 1- ( பின்னூட்டுச் சுற்றுக்களின் செலுத்துச் சார்பு 
களின் கூடுதல் ) 


இதை சில எடுத்துக் காட்டுக்களின் உதவியால் தெளிவு 
படுத்துவோம் . 


மாதிரி 4.29 

படம் 4.14 இல் உள்ள ஆள்குவையின் செலுத்துச் சார்பை 
வருவிக்க . 


65 


R 


C 


- 


E2 


E 


Ez Gg Elep G4 


G 


6 


He - HS. 


படம் 4.114 ஓர் ஆள்குவையின் அறிகுறி பாய் படம் 


248 


நவீன ஆள் குவைகள் 


இவை 


தீர்வு ! 
படி 1 ; 

இதில் 2 முன் செல் பாதைகள் உள்ளன . 
முறையே RE , E , E , B.E.C , RE ,EC. 

RE , E.C . இவற்றின் செலுத்துச் 
சார்புகள் 

T = G, G, G.G. 
1 , = G , ஆகும் . 
R E E , E3 EL 

Es 


R 


E 


E2 


E3 


Eu 


Es 


படம் 4-115 


யாவன : 


படி 2 ! இதில் 4 பின்னூட்டுச் சுற்றுக்கள் உள்ளன . இவை 
E .. 

E , EE ,; EE , E ,, E , E ,EEE, இவற்றின் 
செலுத்துச் சார்புகள் முறையே 

- H ,, -G.H ,; -G.H ,, -G.G.G.H , 
R E / E E3) 

Es 


E4 


O 


படம் 


4 116 


படி 3 : ஒன்றை ஒன்று தொடாத பின்னூட்டுச் சுற்றுக்கள் 2 . 
இவை E ,, EE , E ,. இவற்றின் செலுத்துச் சார்புகள் - H ,, - G.H , 
R E E E3 

Es C 


படம் 4117 


செலுத்துச் சார்பு 


249 


படி 4 : = 1- ( - H , - G.H , - G H , - G.G.G HI ) 

+ ( - H , X - G.H . ) - ( 0 ) + ...... 
1 + H , + G.H , + G H + G , G.G H + G.H , H. 


படி 5 : 1 - ஆம் முன் செல் பாதையைத் 

பாதையைத் தொடாத பகுதி 
களே இல்லை . 


எனவே 


1-0 = 1 


2 - ஆம் முன் செல் பாதையைத் தொடாத பகுதி படம் 
4.118 இல் காட்டப்பட்டுள்ளது . 


R | EE, 


E3 83 


E2 


Ele 


C 


Es 


5 


-H2 


படம் 4,118 


இதன் A 


1 - ( - H , - G.H , ) +0 -... 
1 + H , + G.H , 


- 


எனவே , 


- 


1 + H + G ,H , 


TA , + 1,4 , 


படி ! 6 T = 


G. G , G.G. (1 ) + G . ( 1 + H , + G.H , ) 
1 + H , + G.H , + G.H , + G , G.G.H . + G.H , H , 


எனவே 


* = , 


G , G, G.G . + G. + G.H , + G.G.H , 
1 + H + G.H , + G.H , + G.G.G H + G H , HE 


மாதிரி 4.30 


படம் 4.92 இல் உள்ள ஈரடுக்கு ஏணி மின் வலையின் 
செலுத்துச் சார்பை , அறிகுறி பாய் படம் வரைந்து , மேசன் 
விதியின் உதவியால் கணிக்க . 


250 


நவீன ஆவ் குவைகள் 


தீர்வு : 

மாதிரி 4.27 இல் இம் மின் வலையின் அறிகுறி ஒழுக்குப் படம் 
வருவிக்கப்பட்டது . 

படி 1 : இதில் ஒரே ஒரு முன்செல் பாதையே உள்ளது : 
E / I, El , E ,. இதன் செலுத்துச் சார்பு 

1 1 1 1 
T, 
R , CES R , 

CS 


--- 


. 


1 


- 


R , C, R ,C, 


படி 21 இதில் பின்லுட்டுப் பாதைகள் 3 உள்ளன . 


சார்புகள் 


1 , E , EL , E , 1 , E , 1,. இவற்றின் செலுத்துச் 

1 

1 
R.C.s R , C , s 

R , C , S 


முறையே 


படி 31 இதில் ஒன்றை ஒன்று தொடாத பின்னுட்டுச் 
சுற்றுக்கள் 2 : IE . IE,I,. இவற்றின் செலுத்துச் சார்புகள் 

1 

1 
முறையே 

R , C , S 
R 
R , CS 


-- 


படி 4 : 


எனவே 


- 


1 


( - - - ) 

ka ) -09 --- 

R.COM 


1 
R , C ,S 


X 


+ 
R , C ,STR , C, STR , C,STR, C , R, C,s 


* 


1+ ( RC + RC, + R , C ,)s + R ,CR, C ,S 

R , C , R , C,S 
படி 31 முன்செல் பாதையைத் தொடாத பகுதிகளே 
இல்லை . 


எனவே , 4 , = 1-0 = 1 


செலுத்துச் சார்பு 


251 


TS , 


படி 6 ! T 


X 1 


1 
R , C , R , C , s 
1+ (RC + R , C , + R , C ,)s + R , CR, C,S 

R , CR , C, s " 


எனவே 


C 
R 


1 
1+ (RC,+ RC, + R , C , S + R ,CR, C, 


மாதிரி 2.31 
படம் 4.119 இல் ஒரு பன்மை ஊட்ட ஆள்குவை காட்டப் 

C C 
பட்டுள்ளது . மேசன் விதியைக் கொண்டு 

V 

இவற்றின் 

R 
மதிப்புக்களை எழுதுக . 


E 


+ En , 


R 


As ) 


AI 


As 


E3 


A2 


ALF 


படம் , 119. ஒரு பன்மை ஊட்ட ஆள்குவை 


தீர்வு : ( அ ) ஊட்டம் R என்க ; V = 0 


V = 0 


R 


1 


RAI E 


4 


Ep A3 C 


A5 


- A4 


A2 
படம் 4.120 அறிகுறி பாய்படம் 


1 


252 


நவீன ஆள் குவைகள் 


C 
R 


TA + T , 

A 
A , A (1-0 ) + A , A , A ,( 1 - 0 ) 

1- ( - A ,AA , ) + ( 0 )...... 
A , ( A + A , A ) 

1 + A , AA , 


( ஆ ) ஊட்டம் V என்க : R = 0 


R = 0 


Aa 


C 


As 


- AA 
படம் 4.121 


S = TA 


A. ( 1-0 ) 
1 - ( - A , A , A ) +0.. 

A. 
1 + AA , A , 


( இ ) R , V இரண்டும் ஊட்டங்களாக வருகையில் , 
A ( A + A ,A , ) 

A. 
C 

R + 
1 + AgAA. 

1 + A,AA , V 


-- 


பயிற்சி -4 
4.1 படத்திற் காட்டியுள்ள மின் 
சார்பைக் காண்க . 

RR 


வலையின் செலுத்துச் 


R 


e ; a 


A = { 


T 


படம் 4122 


செலுத்துச் சார்பு 


253 


மாதிரி வினா 4-5 இல் உள்ள மின் வலையின் செலுத்துச் சார்பு 
எந்த நிலையில் ( under what circumstances ) இங்கு உள்ள வலையின் 
செலுத்துச் சார்போடு ஒன்றும் ? 


4.2 கீழ்க் காணும் மின் வலையின் செலுத்துச் சார்பைப் பின் 
வரும் நிலைகளிற் காண்க : இரண்டாவது RC பகுதி முதல் RC 
பகுதிக்கு அளிக்கும் மறிப்பு ( impedence ) ( அ ) வரம்பற்றது 
( Infinite ) ( ஆ ) வரம்புடையது (finite) , 


RI 


R2 


ey 


C 


8. 


. 


로 


படம் 


4.123 


4.3 படத்திற் காட்டப்பட்டுள்ள மின் வலைகளின் செலுத்துச் 
சார்புகளைக் காண்க . 


R 


C 


RA 


w 


i 


C₂ 


eo 


ei 


ஸ்ரீ 


fimm 


படம் 4.124 (அ ) 


படம் 4. 124 (ஆ) 


4.4 கீழே உள்ள படத்தில் G , , G , H இவற்றின் மதிப்புக்களை 
காண்க : H # 1 , G , 1 . 


R 


E , 


6 . 


59) 


ei 


" 
T 


C 


e . 


H 


ناسان 


4.125 


254 


நவீன ஆள் குவைகள் 


4.5 செலுத்துச் சார்பு காண்க: 
ஃபாரடு . 


R = 106 ஓம் , C = 1076 


C 


- 


15 


R 


R 


R 


R 


ܝܐ8 


2 . 


Co 


T 


8 


2C 


படம் 4.126 ( அ ) 


படம் 4.126 ( ஆ ) 


4.6 பின்வரும் இயந்திர வலைகளின் செலுத்துச் சார்புகளை 
வருவிக்க 1 


T 


ht 


K 


8 , Sky 


B 


leFree 


TO 


- 


tox 


K8 


M 


B 


KA 


K2 


படம் 4.127 ( அ ) 


படம் 4.127 (ஆ ) 


படம் 4.127 ( இ) 


4.7 செலுத்துச் சார்பு 
காண்க : 


M 


க 
. 


M , = 1000 கிலோ 

கிராம் 


3k 


M. 


400 கிலோ 

கிராம் 


M2 


B2 


K , = 80 ; 000 நியூட் 
டன் மீட்டர் K2 

28 
K , = 56,000 நியூட் 

டன் மீட்டர் 
B , = 4,000 நியூட்டன் . 

நொடி மீட்டர் 


13 


F 


படம் 4.128 


செலுத்துச் சார்பு 


255 


4.8 படத்திற காணும் இயந்திர மின் இயற்குவை உயர்வு 
அலை எண் அதிர்வுகளைக் கணிக்க உதவுகிறது . இதில் உள்ள மின் 
பிரித்தி M ,, M , இவற்றின் இடப் பெயற்சி வேறுபாட்டை 
( difference in displacement ) அளக்கிறது . மின் பிரித்தியின் 
நழுவு குமிழ் ( jockey ) அதிக அளவாக d மீட்டர் நகரலாம் 
எனில் , Eo / Y- ன் மதிப்பு என்ன ? 


E 


I 


M , 


4 


A 
1 +T 


R 


e 


KSDB 


T 
H 


M2 


K2 


படம் 4.129 


4.9 கீழே காணும் நேர் மின் ஆக்கித் தொடரின் செலுத்துச் 
சார்பைக் காண்க. இக் குவையின் பெட்டிப் படத்தை வரைந்து 
மாறிகளைக் குறிக்க . 


Rx = 1000 ஓம் 


Lx = 5 ஹென்ரி 


K : = 2000 ஒல்ட்டு 

/ ஆம்பியர் 
KS 50 ஓல்ட்டு 


R , 


- 


10 ஓம் 


L : = 2 ஹென்ரி 


ஆம்பியர் 


Rg 


Rx 


K9 


e : 


x 


000 


es 


Lg 


eg 


ix 


படம் 4.130 


256 


நவீன ஆள் குவைகள் 


4.10 ஒரு மின்னக மின்னோட்டக் கட்டுப்பாட்டு அடிமை 
இயக்கியில் , மின்னகத் தடை Ra = 0.5 ஓம் , மொத்த நிலைமத் 
திருப்பு விசை J = 0 5x10-4 கிலோகிராம்.மீட்டர் , உராய் தடைக் 
கெழு B = 5X10-4 நியூட்டன் - மீட்டர் நொடி /ரேடியன் , திருப்பு 
விசை மாறிலி K. == 1.5x 10- நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் , பின் 
மின்னழுத்த மாறிலி K = 0 • 05 ஓல்ட்டு - நொடி / ரேடியன் எனில் 
( அ ) சுழல் வேகம் , ஊட்ட மின் அழுத்தம் V ; இவற்றிற்கு 
இடையே உள்ள செலுத்துச் சார்பை வருவிக்க . 


( ஆ ) vi = 1 ஒல்ட்டு என்னும் மாறா ஊட்டத்திற்கு உரிய 
சுழல் வேகம் என்ன ? 


4-11 நிறுவுக ! 


R 


C 


G 


G 


H 


படம் 4.131 


4.12 ஒரு 


மின் 

இயக்கி வேகக் கட்டுப்பாட்டுக் குவை 
படத்தில் காட்டப் பட்டுள்ளது . இதில் 


K. 


- 


100 ஓல்ட்டு ஆம்பியர் Ka 


= 40 ஓல்ட்டு ஓல்ட்டு 


K = 1 ஓல்ட்டு - நொடி ரேடியன் Ra 


1 ஓம் 


K 


1 நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் R = 


200 


K. 


20 ஓல்ட்டு - நொடி ரேடியன் L 


20 ஹென்ரி 


5 கிலோகிராம் - மீட்டர் 2 


இக் குவையின் பெட்டிப் படத்தை வரைந்து , பெட்டிகளுள் 
செலுத்துச் சார்புகளைக் குறிக்க. குறை சற்று செலுத்துச் 
சார்பு / E , நிறைசுற்று செலுத்துச் சார்பு LE ஆகியவற்றை 
வருவிக்க . 


1 


செலுத்துச் சார்பு 


257 


R 


Ra 


La 


Kg 


ண 


Ks> K 


. 


Kn 


es 


Ka le 


eit 


படம் 4.132 


4.13 படத்தில் உள்ள ஆள்குவையின் முழுச் செலுத்துச் 
சார்பைப் பின் வரும் விவரங்களின் உதவியால் எழுதுக . 


- 


K 


R = 

100 ஓம் 
LF 0 
Rg 5 ஓம் 
Rm = 5 ஓம் 

100 ஒல்ட்டு ஆம்பியர் 
K 100 ஒல்ட்டு - நொடிரேடியன் 
K 10 நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் 

1/2 
J 200 கிலோகிராம் - மீட்டர் " 
100 நியூட்டன் மீட்டர் - நொடி / ரேடியன் 

RE R. 


- 


B = 


Rf 


வே 


L 


Kg 


(K..ke - O 


படம் 4.133 


17 


258 


நவீன ஆள் குவைகள் 


4.14 செலுத்துச் சார்பு - இன் மதிப்பைக் காண்க . 


. 


R 


R 


C 


GG 


G4 


G. 


மீ 
? 


+ 


படம் 4.134 


4.15 படத்திற் காணும் பல ஊட்டக் குவையில் மேல்வைப்பு 
முறையில் ( method of superposition ) ஈட்டம் C யின் மதிப்பைக் 
கணிக்க ! 


----- 


69 


படம் 4 135 


C 
4,16 பெட்டிப் பட ஒடுக்கு முறையில் 

R 
காண்க ! 


இன் மதிப்பைக் 


R 


G 


G2 


G 


H4 


H3 


He 


HE 


படம் 4.136 


செலுத்துச் சார்பு 


259 


4.17 படத்திற் காணும் பல ஊட்டக் குவையில் C யின் 
மதிப்பைக் காண்க : 


R2 


R3 | 


R 


+ 


G. 


H 


+ f 


Ha 


R3 


படம் 4.137 


4.18 கீழ்க் கானும் மின் வலைகளின் அறிகுறி பாய் படங்களை 
வரைந்து செலுத்துச் சார்புகளை எழுதுக ! 


K 


RI 


w 


- 


ை 


e 


L 


R.2 


RE 


ei 


e . 


படம் 4.138 


படம் 4.139 


4.19 அறிகுறி பாய் பட முறையில் சுருக்குக ! 
R 

G 


OY 


G3 


H2 


படம் 4.140 


. 


260 


நவீன ஆள் குவைகள் 


4.20 படத்திற் காட்டப்பட்டுள்ள குவையின் அறிகுறி பாய் 
படத்தை வரைந்து மேசன் விதியைக் கொண்டு முழுச் செலுத்துச் 
சார்பைக் காண்க ! 


6. 


16 , 


63 


My 


H 


படம் 1.141 


5 . 


கால விளைவு 
( Time Response ) 


5.1 இடை விளைவு ( Transient Response ) ; 

5.1.1 அறிமுகம் ! 


ஒரு பீரங்கித் திருப்பக் கட்டுப் பாட்டுக் குவையை எடுத்துக் 
கொள்வோம் . மாற்றார் விமானம் ஒன்றைப் பார்வையில் பற்றத் 
தொலை நோக்கித் தண்டைத் திடீரெனத் திருப்புகிறோம் . பீரங்கி 
மேடையும் தொலை நோக்கியின் அளவே திரும்ப வேண்டும் . 
ஆனால் இது உடனே நிகழ்வது இல்லை . 


e . 


8 : 


T.R 


S. 


AN 


E 
படம் 5.1 திருப்பக் கட்டுப்பாட்டுக் கால விளைவு 

T. R. இடை நிலை விளைவு 
S. R. கடை நிலை விளைவு 


பீரங்கி மேடையின் நிலைம , உராய்வுத் தடைகளால் ( inertlal 
and frictional resistances) . அது சிறிது காலம் தாழ்ந்தே திரும்பு 


262 


நவீன ஆள் குவைகள் 


கிறது . தேவையான அளவு திரும்பியதும் கட்டளை அறிகுறி 
( command signal ) மறைந்து போகிறது . இருப்பினும் , உந்தத் 
தால் ( momentum ) பீரங்கி மேடை சிறிது அதிகமாகவே திரும்பி 
விடலாம் . 


பின்னூட்டுப் பாதையால் இவ் வழு கணிக்கப்பட்டு , இதற்கு 
ஏற்பத் திருத்தல் அறிகுறி ஒன்று மேடையை எதிர்ப் புறமாகத் 
திருப்புகிறது . ஒரு சில அலைவுகள் இவ்வாறு நிகழ்ந்த பின் பீரங்கி 
மேடையின் திருப்பம் முழு நிலை அடையலாம் . இத்தகைய பதில் 
விளைவைப் படம் 5.1 காட்டுகிறது . 


ஆள்குவைகளில் உராய்வு மிக அதிகம் இருந்தால் அலைவுகளே 
இராது . உராய்வு மிகக் குறைவாக இருந்தால் அலைவுகள் எளிதில் 
நிற்க மாட்டா . படத்திற் காணும் விளைவின் உராய்வு மிதமாக 
உள்ளது . ( படம் 5.1 ) 


காலத்தைப் பொறுத்துள்ள ஒரு கட்டளை அறிகுறியால் ஆள் 
குவையில் தோன்றும் விளைவைக் கால அடிப்படையில் கணித் 
தலைக் கால விளைவு ( time response ) என்கிறோம் , 


இதில் இடைநிலை விளைவு (transient response ) கடை நிலை 
விளைவு ( steady state response ) என்று இரு பகுதிகள் உள்ளன . 


வரையறைகள் ! 

( 1 ) கால விளைவு என்பது , காலத்தைப் பொறுத்துள்ள 
கட்டளைப் படி அறிகுறியால் தோன்றும் விளைவைக் காலத்தின் 
சார்பாகத் தருதல் ஆகும் . 

( 2) இடைநிலை விளைவு என்பது கடைநிலையிற் படிவதன் 
முன் உள்ள நிலையற்ற விளைவாகும் . இதில் அலைவுகள் இருக்க 
லாம் , இல்லாதும் போகலாம் . 


( 3 ) கடை நிலை விளைவு என்பது இடைநிலைக்குப் பின் கடை 
நிலையில் படியும் விளைவு ஆகும் . 


கால விளைவை வரைப்படம் இன்றி ஒரு கணிதச் சமன்பாட்டா 
லும் குறிக்கலாம் . அடுத்து வரும் பகுதிகளில் கால விளைவின் 
கணிதச் சமன்பாடு , அதன் உச்ச அளவு , உச்ச விலக்கம் , அதை 
அடைய ஆகும் நேரம் அனைய பிறவற்றைப் பற்றிய விவரங் 
களைக் காணலாம் . 


கால விளைவு 


263 


5.1.2 ஆள்குவை வகைக்கெழுச் சமன்பாடும் , தீர்வும் ( System 

differential equation and its solution ) 
ஒரு திருப்பக் கட்டுப்பாட்டுக் குவையில் , மின் இயக்கி 
தோற்று விக்கும் சுழற்திறன் T , ஊட்ட ஈட்டத் தண்டுகளின் 
திருப்ப வேறுபாட்டிற்கு . ( 8 ; - 6 ) நேர்ப் பொருத்தம் உடையது 
என்க . 

Ta0-0 ) 


இதை T = K ( 6 ; -8 . ) என எழுதலாம் 


( 1 ) 


இச் சுழற்திறன் , சுழலும் பகுதிகளின் நிலைமத் தடையையும் , 
உராய்வுத் தடையையும் வென்று தண்டைச் சுழற்ற வேண்டும் . 


எனவே , 

d 8 . 
T = J 


de . 
di 


. 


... 


( 2 ) 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவற்றில் இருந்து , 


da. + B 


38 . 


J 


= K (6-0 ) 


dea 





dt 


ds 
J 


de , 


ar + B 


+ K0 . = KG 


di 


de . 


B da . 


0 


அல்லது 


+ f = 8 


8 . 


... 5.1 


Tdt 


என்ற ஆள்குவை வகைக் கெழுச் சமன்பாடு கிடைக்கிறது . 


8 ; என்ற ஒரு படிப்பெயர்ச்சி ஊட்டத்தைக் ( step displace - 
ment input ) கொண்டு இவ் வகைக் கெழுச் சமன்பாட்டைத் தீர்த் 
தால் ( solve ) கிடைப்பதே கால விளைவுச் சமன்பாடு ஆகும் . 


ஆள்குவை வகைக்கெழுச் 

சமன்பாட்டை இலாப்லாசு 
மாற்றத்திற்கு உட்படுத்தி , தொடக்க நிலை சுழி எனக் கொண் 
டால் கிடைப்பது , 
B K 

K 
s * © + + $ © + + © 

a - + : 


264 


நவீன ஆள் குவைகள் 


இதில் இருந்து செலுத்துச் சார்பை எழுதலாம் . 

K 

J 

B K 
s " + + s + 


* 


J 


இதில் இருந்து கிடைக்கும் 


K 
J 
B 

S + 


K ) 


S3 + 


என்ற சமன்பாட்டின் எதிர் இலாப்லாசு மாற்றம் கால விளை 
வைத் தருகிறது . 


B K 
S + 

JJ 
of the expression ) பதில் விளைவின் சிறப்பு இயல்புகளைத் தீர் 
மானிக்கின்றன . எனவே இது சிறப்பியற் கோவை ( characterl. 
stic expression ) எனப்படுகிறது . 


s " + 


B 

S + 
J 


- 


O 


5.2 


என்பது குவையின் சிறப்பியற் சமன்பாடு ( characteristic 
equation ) ஆகும் . 


இனிச் சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் , வகைக்கெழுச் 
சமன்பாட்டின் தீர்வை அல்லது ஆள்குவையின் விளைவை எவ்வாறு 
மாற்றுகின்றன என்று பார்ப்போம் . 


இருபடி , நேர் உறவு முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன்றின் 
சிறப்பியற் சமன்பாடு வருமாறு : 


* + + + f = 0 


இதன் மூலங்கள் , 


* + / ( A ) - * 


கால விளைவு 


255 


ஓர் ஆள்குவையில் நிலைமச் சுழற் திறனும் ( J }, இயக்கியின் 
பெருக்க எண்ணும் ( K ) அப்படியே இருக்க , உராய்வுத் தடை ( B) 
மட்டும் மாற்றப் படுவதாகக் கொள்க . 


படி 11 உராய்வுத் தடையே இல்லை ; B = 0 என்க 


+ F மூலங்கள் கற்பனை எண்கள் ஆகின்றன. 

| F 4 , cos / / 


இலை தீர்வில் sin 


என்ற உறுப்புக்களைத் 


தரும் . எனவே சால விளைவில் , அளவிற் குறையாது தொடரும் 

K 


அலைவுகளே இருக்கும் . அலைவு எண்ணின் மதிப்பு / 


. 


பதில் 


விளைவு இயற்கையான தொடர் அலைவுகளாக இருக்கும் . 


படி 2 ! உராய்வுத் தடை மிகக் குறைவு : 


மூலங்கள் 8 = 


B 

+ 
21 


K 
J 


B \ 2 
2J 


) 


(3 ) < * 
) . இவை சிக்கல் 

/ 


- 


t என்ற 


B K 

K 

I cos 
எண்கள் . இவை தீர்வில் 11 , sin 

J 

J 
அடுக்கு , நெடுக்கை , கிடக்கைச் சார்புகளைத் ( exponenial 
s } ne and cosine functions ) தரும் . எனவே , பதில் விளைவு தேயும் 
அலைவுகளாக ( decaying oscillations ) இருக்கும் . ( நடைமுறை 
ஆள்குவைகளில் அடுக்குக் குறிகள் எதிர் எண்களாக ( negative 
Dumbers ) இருப்பதால் , தேயும் அலைவுகள் கிடைக்கின்றன . நேர் 
எண்கள் ( positive numbers ) வளரும் அலைவுகளைத் தருகின்றன. ) 


2 


K 


படி 3. உராய்வுத் தடை மத்தியம் 


( 5 ) 


-- 


B 
மூலங்கள் : 

இருமுறை . 
27 

சமமெய் 
எண்கள் . தீர்வில் நெடுக்கை , கிடக்கை உறுப்புக்களே ( sine , 
cosine terms ) இல்லை . எனவே அலைவுகள் இல்லை . இருப்பினும் 
B யில் சிறிதளவு மாற்றமும் அலைவுகளை விளைவிக்கும் , எனவே , 
பதில் விளைவு அலைவுகள் இல்லா விளிம்பு நிலையில் ( just non - oscil 
latory ) இருக்கும் 


265 


நவீன ஆள் குவைகள் 


K 


படி 4 : உராய்வுத் தடை மிக அதிகம் ! 


B 
2J 


> 


-- 


B 

B 2 K 
மூலங்கள் : = 

+ 

27 
இல்லா மெய் எண்கள் . தீர்வில் அடுக்குக் குறி உறுப்புக்களே 
இருக்கும் . எனவே , பதில் விளைவில் அலைவுகளே 

அலைவுகளே இருக்காது 
( non - osclilatory ) 

5.1.3 தடையூட்ட விகிதம் , இயற்கை அலைவெண் , சீர் 
உருவம் : ( Damping ratio , natural frequency , normalised form ) 

எந்த அளவு தடையூட்டம் ஆள்குவையின் பதில் விளைவை 
அலைவு அற்ற விளிம்பு நிலையில் வைக்கிறதோ , அது விளிம்பு நிலைத் 
தடையூட்டம் ( critical damping ) எனப்படும் . 

B. \ 2 K 
அப்பொழுது 

2 ) 

J 

; எனவே B. = 2 MIKJ 


( 


) 


. விளிம்பு நிலைத் தடையூட்டம் 


Be 


2 KJ 


... 5.3 


தடை யூட்டு விகிதம் ( damplng Tatlo ) என்பது ஓர் ஆள் 
குவையில் உள்ள தடையூட்டத்திற்கும் , விளிம்பு நிலைத் தடை 
யூட்டத்திற்கும் உள்ள விகிதம் ஆகும் . 

தடையூட்டு விகிதம் ( Damping ratio) ! 


B 


B 


Be 


5.4 


... 


2VKJ 


ஆள் குவையில் உராய்வுத் தடையே இல்லாது போனால் , அது 
இயல்பாகத் தடை இன்றி அலையும் பதில் விளைவைத் தருகிறது . 
வ் இயற்கையான அலைவின் அலையெண் 


* ஆகும் . 


எனவே இயற்கை அலைவெண் ( Natural frequency ) 


Wn 


K 
J 


5.5 


கால விளைவு 


267 


எந்த ஒரு இருபடி நேர் உறவு முழுப் பின்னூட்டு ஆள் 
குவையின் செயலையும் , அதன் தடையூட்டு விகிதம் , இயற்கை 
அலைவெண் ஆகிய இரு துணை அலகுகளைக் (parameters ) கொண்டு 
மதிப்பிட்டு விடலாம் . 


K 


* - * = 82, 71 = 26 / * 

= 26 / K = 28w . 


எனவே , பொதுவாக 

ஊட்டம் 1 , ஈட்டம் C இவற்றை 
உடைய இருபடி நேர் உறவு முழுப் பின்னூட்டு ஆள் குவையை 
எடுத்துக் கொண்டால் , 


1. வகைக்கெழுச் சமன்பாடு : 


Idec 
di ? 


+ 28w . 


dc 
at 


+ wric = war 


5.6 


2. சிறப்பியற் சமன்பாடு ! 


5.7 


s + 28was + wn = 0 


3. நிறைசுற்று செலுத்துச் சார்பு ! 


9 


5.8 


C 
R 


Wn 
s + 28wns + wn 


S + 28wns 


هان 


C. 
R 


C 
E 

C ) 
1 + 


1 + 


s + 28wxs 


எனவே , 
4. குறை சுற்று செலுத்துச் சார்பு ! 


* 


5.9 


C 
E 


wn ? 
s + 28was 


268 


நவீன ஆள் குவைகள் 


பதில் விளைவின் வகைகள் ! 

1. 8 = 0 தடையிலா ( இயற்கை அலைவு ) ப் பதில் விளைவு 
2. 8 < 1 குறைத் தடையூட்டு ( அலைவு ) ப் பதில் விளைவு 
3 . 8 = 1 விளிம்பு நிலைத் தடையூட்டுப் பதில் விளைவு 
4. 8 > 1 மிகைத் தடையூட்டுப் பதில் விளைவு 


சமன்பாடுகள் 8.6 முதல் 8.9 வரை , இருபடி நேர் உறவு முழுப் 
பின்னூட்டு ஆள்குவையின் வகைக்கெழுச் சமன்பாடு , சிறப்பியல் 
சமன்பாடு , செலுத்துச் சார்புகள் இவற்றின் சீர் உருவங்களைத் 
தருகின்றன . 


மாதிரி வினா 5.1 

ஓர் எளிய அடிமைக் குவையில் J = 10 கிலோ கிராம் - மீட்டர் , 
தடையூட்டம் B = 100 நியூட்டன் மீட்டர்- நாடி ரேடியன் , 
இயக்கியின் விகித சம மாறிலி K = 1000 நியூட்டன் மீட்டா 
ரேடியன் வழு. 


விளைவு 


இவ் ஆள்குவையின் 

எவ் வகையினது ? 

தடை 
யூட்டத்தை எங்ஙனம் மாற்றினால் , விளிம்பு நிலைத் தடையூட்ட 
விளைவைப் பெறல் இயலும் ? 


தீர்வு : 


Be = 2 // KJ 


- 


2 // it00X10 


= 200 நியூட்டன் மீட்டர் - நொடி / ரேடி.யன் 


* 


B 
B. 


100 
200 


- 


0.5 


8 < 1. எனவே விளைவு தேயும் அலைவுகளை 
உடையதாக 
இருக்கும் . 
குவையின் தடையூட்டம் B = 100 , இதை 

மடங்காக 
ஆக்கினால் , B -= 200 = B ¢ ; 8 = 1 ; விளிம்பு நிலைத் தடையூட்ட 
விளைவு கிடைக்கும் . 


269 


கால விளைவு 


மாதிரி வின 5.2 

ஒருமைப் படி அறிகுறியால் ( unit step signal ) , இருபடி நேர் 
உறவு முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன்றில் தோன்றும் பதில் 
விளைவு வருமாறு : 


1 


C ( t ) 


- 


4+ + - 


இப்பதில் விளைவு எவ் வகையினது ? பதில் விளைவில் அலைவுகள் 
தோன்ற என்ன செய்ய வேண்டும் ? ஆள்குவையின் குறை சுற்று 
செலுத்துச் சார்பு என்ன ? 


தீர்வு : 

4 
( அ ) c ( t ) = 1 - 

8 


4 


ert + 


+ + 


.00 


( 1 ) 


இதில் நெடுக்கை கிடக்கைச் சார்புகளே இல்லை . அதாவது 
விளைவு அலைவற்றது . 8 > 1 . எனவே , இது மிகைத் தடையூட்ட 
வகையினது . 
( ஆ ) சமன்பாடு ( 1 ) இன் இலாப்லாசு மாற்றம் ! 
1 4 . 1 

1 1 
3 S -- 1 

33 S + 4 
3 ( s + 1 ) ( s + 4 } - 4 ( s + 4 ) s + ( s + 1 ) : 

35 { s + 1 ) [ s + 4 ) 


+ 


S 


அதாவது , 
3s + 15s +-12-4-16s + s + 7 

3s ( s + 1 ) ( s + 4 ) 

4 
s ( s + 1 ) ( s + 4 ) 
1 


- 


1 


R 


- 


S 


ஃ . 


* - +44 


4 
s2 + 5 ++ 4 


4 
( s + 1 ) ( s + 4 ) 


270 


நவீன ஆள் குவைகள் 


எனவே G 


C 
E 


4 
s + -51 


துவே குறை சுற்று செலுத்துச் சார்பு ஆகும் . 


4 
s + 5s 


s + 28was 


எனவே wa = 4 அல்லது wa = 2 


28wn 


- 


5 


ஃ 


8 


- 


5 
2X2 


= 1.25 


அலை விளைவு தேவையானால் 8 < 1 . எனவே தடையூட்டத்தை 
1 

க்குக் குறைந்த ஓர் எண்ணால் பெருக்க , 8 < 1 ஆவதால் 
1:25 
அலைவுகள் தோன்றுகின்றன . 


மாதிரி வின 5.3 

ஓர் ஆள்குவை . + 60. = 36 e என்ற சமன்பாட்டால் விளக்கப் 
படுகிறது . ஒரு படிப் பெயர்ச்சி இடர் ஊட்டத்தால் குவையில் 
தோன்றும் டைநிலை அலைவுகளின் இயற்கை அலைவெண் , 
தடையூட்ட விகிதம் , தடையூட்ட அலைவெண் இவற்றைக் 
காண்க. 


தீர்வு ! 


8. + 28w . d , + wx8 . 


w .. 0 / 


என்எற சமன்பாட்டை 
+2 8wn d . = ws ( d ; - 6 ) 

= ware 
என்று எழுதலாம் . இதை 

8. + 68 . = 36 e 


என்ற சமன்பாட்டுடன் ஒப்பிட , 


2 8wal 


6 


36 


கால விளைவு 


271 


-- 


எனவே , Wn 

6 
6 
2X6 


0.5 . 


wd = w M1-8 


- 


601-0.53 
= 5.2 . 


Wn 


அதாவது , 
இயற்கை அலைவெண் 

6 ரேடியன் நொடி 
தடையூட்ட விகிதம் 

8 0.5 
தடையூட்ட அலைவெண் Wa = 5.2 ரேடியன் / நொடி . 


5.1.4 


கால விளைவை வருவித்தல் (Derivation of Time Response ) 


தற்புனைவுகள் ! 

1. ஆள்குவை இருபடி நேர் உறவு முழுப் பின்னூட்டு வகை 


யினது . 


2. அது தொடக்கத்தில் அசையா நிலையில் உள்ளது . 
3. தடையூட்ட விகிதம் 8 < 1 
4. ஊட்டம் படிப் பெயர்ச்சி வகையினது . 


ஆள்குவையின் வகைக்கெழுச் சமன்பாடு 
dic 

dc 
+ 2 8w . + wn c = war 
di 

di 


என்க . 


இதில் 1 கட்டுப்பாட்டு ஈட்டம் 

r ! ஆதாய ஊட்டம் 
8 : தடையூட்ட விகிதம் 
wn : இயற்கை அலைவெண் 


தொடக்க நிலை சுழியாகக் கொண்டு இலாப்லாசு மாற்றம் 
காண்கையில் , 

s , c + 2 8wxsc + wxc = war R 
என்னும் மாறிய சமன்பாடு கிடைக்கிறது . 


272 


நவீன ஆள் குவைகள் 


இதில் இருந்து , C = 


wn ? 


s + 2 8w.s + w 


R 


T 


- 


T. என்க . 


R 


- 


w , T. 


C = 

s {s + 2 8w.s + w .? ) 
8 < 1 என்க 

s + 28wns + w - ( s + 28wns ) 

S ( s + 28wxs + wn ) 


c = 1 . 


-1 ( ", - +25+ : 

* ] 
- [ ! 

- [ + - { i +5 +40: 1-5 ) 


s + 8ws 
s + 2 8wns + wn 


8ws 
s + 28wm + wn 


+ 


8w. 
Vwn ( - 8 ) 


Vws ( 1 --- 8 ) 
( s + 8wni + wa {1- 8 ) 


எனவே , எதிர் இலாப்லாசு மாற்றம் காண 


- 8wnt 


= 


1 


e 


0 


cos wadi - 8 


8 


- 


+ 


- 8wnt 

sin wn 1 - 8 


N1-8 


- 5.1-- 


-8wal 

( 71-8 cos waMI - 8 
11-8 , 

+8 sin wnN1-8-1 ) 


- 8wnt 


- - (1 -- 


sin ( wn v1-8 t + cos- 18 ) 


( 


273 


கால விளைவு 


wa = wn 1 -- 8 " (தடையூட்ட அலைவெண் ) 

cos - 18 என்க . 


அப்பொழுது . 


e 


- [ 


- swnt 

sin ( wat + 4 ) 


... 5.10 


11-8 


இதுவே கால விளைவுச் சமன்பாடு ஆகும் . 


8 = 1 என்க ! 


C = 


wa r . 
s (s + 2wns + wn ) 


F + 2w , s + w. - ( s + 2wns ) 

s ( s + 2wn s + wn ) 


= " 
= H 


S + 2w . 
S + 2wns + wn 


- ] 


1 


S + wn + wn 
( S -FW ) " 


1 
( s + wn ) 


} 


எதிர் இலாப்லாசு மாற்றம் காண , 


- wnt 

( 1 + wnt ) ] 


5.11 


C = 1 [ 1 


8 > 1 என்க ! 


W 


0 


C = 


S ( s + 28wn s + wn ) 


s + 28wn 
S + 28wx S + wn 


0 


1 


18 


274 


நவீன ஆள் குவைகள் 


2011 


1.6 


02 


1 .. 


1.2 


0.7 


1.0 


0.8 


0.4 


2 


12 


4 6 8 to 

Wnt 
படம் 5.2 கால விளைவு 


8 : தடையூட்ட விகிதம் 


: ஈட்ட - ஊட்ட விகிதம் 


wa ! இயற்கை அலைவு எண் 


. 


- 1 


T. 


s + 8wr + 8wa 
( s + 8wx) - wa (8 "-1) 


-1 ] 


s + 8ws 
( s + 81 n) + wn (8-1 ) 


0 


8wn 


+ 

W nV8-1 
way82- 1 

( S + 8wn ) + w .. (8-1) 
எதிர் இலாப்லாசு மாற்றம் காண்கையில் , 

- 8w.t 
C T. 1 

{ 18-1 osh wmv8--1 
18-1 


. 


+ 8 sinh w, 8° –1 ) 


5.12 


கால விளைவு 


275 


குறிப்பு ! 

1. மேற் பகுதியில் படிப்பெயர்ச்சி ஊட்டத்திற்கு உரிய 
பதில் விளைவைக் கண்டோம் . 


இதே முறையில் அதிர்ச்சி ஊட்டம் , நேர் வளர் ஊட்டம் 
( impulse input , ramp input ) ஆகியவற்றிற்கும் பதில் விளைவு 


காணலாம் . 


2. மேலும் , படிப்பெயர்ச்சி ஊட்டத்திற்கு உரிய பதில் 
விளைவின் வகையீடு ( differentiation ) அதிர்ச்சிப் பதில் விளைனவ 
யும் தொகையீடு ( integration ) ஏற்றப் பதில் விளைவையும் தரும் . 


r = u ( i ) எனில் ஈட்டம் C என்க . 


dc 
r = 8 ( ! ) எனில் ஈட்டம் 

dry 


r = tu ( I ) எனில் ஈட்டம் | cd | ஆகும் . 


3. இரண்டுக்கு மேற்பட்ட படிகளை உடைய வகைக்கெழுச் 
சமன்பாடுகளால் விளக்கப்படும் ஆள்குவைகளுக்கும் மேற்கண்ட 
முறையிலேயே C ஐ எழுதி , அதன் இலாப்லாசு மாற்றம் கண்டு , 
பதில் விளைவை அறியலாம் . 


5.1.5 

உச்ச விலக்கமும் பிற செயல்முறைக் குறிப்புக்களும் ; 
(Maximum overshoot and other performance specifications ) : 

உண்மையான ஈட்டத்தின் உச்ச மதிப்பிற்கும் விரும்பும் 
ஈட்டத்திற்கும் உள்ள வேறுபாடே உச்ச விலக்கம் ( maximum 
overshoot ) எனப்படும் . 


- 


M. 


= Cmax 


r . 


..... 5.13 


M. : 


உச்ச விலக்கம் 


Cmar : உச்ச ஈட்டம் 


விரும்பும் ஈட்டம் ( = ஆதாய ஊட்டம் ) 


276 


நவீன ஆள் குவைகள் 


இருபடி ஆள்குவை ஒன்றின் (second order control system ) 
படிப் பெயர்ச்சி ஊட்டக் குறைத் தடையூட்டப் பதில் விளைவு 
( underdamped response for a step displacement input ) : 


C = 1 . 


- 8wnl 

sin ( wat + 9 
M1-8 


+-5 ) 


என்க . 


e 


- 8wnt 

sin ( wat + 4 ) இன் மதிப்பு மிகக் குறைவாக இருக் 
கும்பொழுது , ( -யின் மதிப்பு மிக அதிகமாகிறது . 


d 


- 


-8wnt 

sin ( wat + 4 = 0 


[ 


e 


dt 


* )) - 0 


என ஆகும் பொழுது Cmax அல்லது Cmin கிடைக்கிறது . 


அதாவது , 


- 8w . 


8wnt 


cos ( wat + 4 ) . Wd - 8wn : 


sin ( wat + 0 ) 


= 0 


wa 


8wa 


= tan ( wat +4) 


- 


8 


படம் 5.3 8- உறவு 


அதாவது , 


= tan ( odt + 0 ) 


8 


அல்லது tan ¢ = tan ( wat + p ) 


கால விளைவு 


211 


எனவே wat = 0 , ா , 21 , ...... 


wat = 1 ஆக இருக்கும் பொழுது C = Cmax ஆகிறது . 


7 


Wd 


இதுவே உச்ச விலக்கத்திற்கு உரிய நேரம் ( ! m ) ஆகும் . 


T. ---- 


5.14 


.. 


இதை C- யின் சமன்பாட்டில் பிரதியிட , 


T 


-8wn . 


waNI - 82 


Cmax 


" . [ 1 


sin (n + ) 

ஈ ) 


M1-82 


- 


41-8 


- 7 [1+ r s sin +] 


- 


8 
M1-8 

] 


1 


= 1. [ 1 + e 


[ : sins = / I - 8 ] 


M. = Cmax - 1 . 

8 
NI - 8 


8 
M1-8 


5.15 


M , = 1.e 


M. 


% M. 


X 100 


. 


278 


நவீன ஆள் குவைகள் 


- 


அதாவது 


8 
MI - 8 


5-16 


% M. 


1002 


M. 


es | 


ப 


0.5 


0.5 


1 


T 


--- 


1 


TS 


T 


| 


- 


E 


படம் 5.4 கால விளைவு செயற் குறிப்புக்கள் 
M. ! உச்ச விலக்கம் 

T உயர் நேரம் 
Tm : உச்ச நேரம் 

T : : படியும் நேரம் 
T : தாழ் நேரம் 

ess I 

கடை நிலை வழு 


ஆள்குவை ஆக்கத்தில் சிறப்பிடம் வகிக்கும் செயல் முறைக் 
குறிப்புக்களுள் ஒன்று உச்ச விலக்கம் . இத்துடன் வேறு சில 
செயல் முறைக் குறிப்புக்களையும் கீழே காணலாம் . 


1. உச்ச விலக்கம் ( M ) 1 ஈட்டத்தின் உச்ச அளவிற்கும் 
அதன் தேவையான அளவிற்கும் உள்ள வேறுபாடு . இது 3 % க்கு 
மிகாமல் இருப்பது நன்று . 


2. உச்ச நேரம் ( Tu ) 1 ( Peak time ) கால விளைவில் உச்ச 
ஈட்டத்திற்கு உரிய நேரம் . 


கால விளைவு 


279 


3. தாழ் நேரம் ( Ta ) ! ( Delay time ) கால விளைவு , இறுதி 
அளவில் 50 % ஐ அடைய ஆகும் நேரம் . 

4 உயர் நேரம் ( T ) ! ( Rise time ) கால விளைவு , இறுதி 
அளவில் 10 % இல் இருந்து 20 % வரை உயர ஆகும் நேரம் . 


5. படியும் நேரம் ( T) 1 ( Settling time) கால விளைவு , இறுதி 
அளவில் + 2 % வேறுபாட்டிற்குள் தங்க ஆகும் குறைந்த அளவு 
நேரம் . 

6. கடைநிலை வழு ( ess ) : ( Steady - state error ) கால விளைவு , 
அலைவுகளை அடுத்துக் கடை நிலையிற் படிந்த பின் , விரும்பும் விளை 
விற்கும் , உண்மையான விளைவிற்கும் உள்ள வேறுபாடு . 


குறிப்பு : நேர மாறிலி ( Time constant) 


T 


- 


1 
8w . 


5.17 


8wn ! தடையூட்டுக் கெழு ( damping factor ) 

படியும் நேரத்திற்கும் நேர மாறிலிக்கும் உள்ள தொடர்பு 2 % 
வேறுபாடு ! 

- 8w.T ; 
1 - e 

= 0.02 
- 8WATS 

-3.9 
= 0.98 


e 


எனவே , 8w.T ; 3.9 

3.9 
அல்லது T 

8wn 


-- 


T 


1 
8wn 


. 


T * 4 T 


.. 


5.18 


T. Y 5T 


இதுபோல் 1 % வேறு பாட்டிற்கு 

5 % வேறு பாட்டிற்கு 


T * 3T 


ஆள் குவையின் 


குறைசுற்றுச் 


மாதிரி வினா 5.4 

ஒரு முழுப் பின்னூட்டு 
செலுத்துச் சார்பு . 

K 


G 


- 


S + 4 ) 


280 

நவீன ஆள் குவைகள் 
பெருக்க வெண் K , 16.3 % உச்ச விலக்கம் கிடைக்குமாறு 
சீர் செய்யப்படுகிறது . 


குவையை ஒரு படிப் பெயர்ச்சி ஊட்டத்திற்கு உட்படுத் 
தினால் , K யின் மதிப்பு என்ன ? அத்துடன் உச்ச விலக்கத்திற்கு 
உரிய நேரத்தையும் கணிக்க . 


தீர்வு : 


8 


N1-8 


M. 


1002 


16.3 


-1.812 
M1-8 , 

= 0.163 = 2 


.. 

= 1.812 
M1-8 
T 82 

1.8122 
1-82 


- 


7 


t = 1-8 , 


1.8122 ) 


அதாவது 38 " 

= 1-8 அல்லது 48 = 1 
எனவே = 0.5 


குறைசுற்று - செலுத்துச் சார்பின் பொது உருவம் ! 


s + 28wns 


K 
S.+ 4s 


உடன் ஒப்பிட , 


w " = K 


28wn 


4 


2x05w . = 4 


ஆக , W. = 4. K = w .. 

K = w .. = 16 . 


Tm 


- 


wi- 4 /1-05 


- 


0.908 


கால விளைவு 


281 


மாதிரி வினா 5.5 

இருபடிக் குவை ஒன்றில் சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் 
-4 + j 10 எனில் , தடையூட்ட விகிதம் , இயற்கை அலைவெண் , 
தடையூட்ட அலைவெண் , படியும் நேரம் இவற்றைக் கணிக்க . 

ஒரு படிப் பெயர்ச்சி ஊட்டத்தால் விளையும் உச்ச விலக்கம் , 
அதற்கு ஆகும் நேரம் இவற்றையும் காண்க . 


தீர்வு : 

சிறப்பியல் சமன்பாட்டு மூலங்கள் : -4 + j10 , -4 - j10 . 
அதற்கு உரிய உறுப்புக்கள் : 3 + 4 - j10 , s + 4 + ji0 . 


. 


= 0 


எனவே , சிறப்பியற் சமன்பாடு 

( s + 4 - j10 ) (s + 4 +j10 ) 
( s + 4 ) * + 10 * == 0 
se + 8s + 116 = 0 


s + 28wns + wn என்ற பொது உருவுடன் இதை ஒப்பிட 

8 


28wn 


wai 


= 116 


எனவே wa = 116 


10.76 . 


- 


8 
2X10.76 


0.372 


Wd == w , MI - 8 

10.76 MI - 0• 372 " = 10 

4 
TS = 

8W 

4 
0,372X10-76 


- 


8 
M1-8 


| 


M. 


100e 


T 


- 


x0.372 
M1-0.372 


- 


1.26 


-- 


1002 


100e 


28.4 % 


282 


நவீன ஆள் குவைகள் 


Tm 


w.T 
10-76x - 


- 


3.14 


10-76x / l - 0-372 " 


மாதிரி வினு 5.6 

ஓர் அடிமைக் குவையில் J = 17x10-8 கிலோ கிராம்.மீட்டர் , 
B = 680X10-6 நியூட்டன் மீட்டர்- நொடி ரேடியன் . 


K = 6.8x10-8 நியூட்டன்- மீட்டர் ரேடியன் . 


குவையின் ஊட்டம் 3 சுழற்சி மணித்துளி எனில் , குவையின் 
வழுக் கோவையை ( error expression ) வருவிக்க, 


தீர்வு ! 

குவையின் வகைக்கெழுச் சமன்பாடு 
d 8 , B da . K 

K 
J dt 


0 


-- 


* 


f 


8 


B 
J 


680x10-6 
17X10-6 


- 


40 


K 


6.8x10-8 
17x10-6 


400 


e = 8 ; - . 


dr . 


எனவே 


* 


da 
dt 


0 


+ 40 


= 400 ( 8 ; -8.J 


di * 


d8 
di² 


d e 
dia 


+ 40 


( 


de ; 
dt 


de 
dt 


) 


400e 


de 


ari 

+ 40 


de 
dru 


d8 ; 
+ 400 e = + 40 

dia 


de ; 
dt 


முதல் நிலை சுழியாக , இலாப்லாசு மாற்றம் காண்கையில் , 
( S +40 S + 400 ) E = ( s + 40s) O 


கால விளைவு 


283 


s ( s + 40 ) 
s + 40s + 400 


8 . 


3tX 


2 
60 


- 


10 . 


1 ரேடியன் / நொடி 


1 


. 


. 


10 


T 


S ( s + 40 ) 
S + 40 S + 400 


X 


10s 


E 


s + 40 
s s + 20 ) 


10 


A 

B 
+ 

( s + 20 ) 


+1 


F + 20 


A 


S + 40 
( s + 20 / 


= 0.1 


0 


- 


s + 40 


B 


18+ 


= -1 


S 


s + 20 = 0 


4 ( + ) | , 420-0 


C = 


ds 


A (++ ") \s+ 20-0 

| 
15 


-0.1 


11 


40 
s | S + 20 = 0 


- 


1 


E 


10 
(s + 20 ) 


= 


S 


எதிர் இலாப்லாசு மாற்றம் காண , 


201 


| 


1-10te 


100 


2011 
( 1 + 101 ) 


/ 


- 20 
| -e 


100 


2841 


நவீன ஆள் குவைகள் 


ஓர் 


மாதிரி வினு 5.7 
எளிய ஆள்குவையின் 

பெட்டிப் 

படம் காட்டப் 
பட்டுள்ளது . K = 10 எனில் , 16 % உ.ச்ச விலக்கம் , 01 நொடி கால 
மாறிலி இவற்றைத் தரும் வகையில் a , b ஆகியவற்றின் மதிப்புக் 
களைக் கண்டுபிடிக்க , ஊட்டம் ஒருமைப் படிப் பெயர்ச்சி என்று 
கொள்க . 


R 


+ 


C 


as + o 


படம் 5.5 எளிய ஆள்குவை பெட்டிப் படம் 


தீர்வு ! 


| 


K 


C 
R 


K 
F + Kas + Kb 


1+ 


K 

( as + b ) 
s 


சிறப்பியற் சமன்பாடு | S + Kas + Kb = 0 


இதை + 28wns + w = 0 என்னும் பொது உருவத்துடன் 
ஒப்பிடும் போது , 

Kal 


28wn 


-- 


Kb 
என்று இரு உறவுகள் கிடைக்கின்றன. 

1 
கால மாறிலி T 

= 0.1 


- 


8wn 


எனவே 8wn = 10 

2X10 = 10xa 


• a = 2 


M1-8 


M. 


= 1008 


16 


கால விளைவு 


285 


ளம் 


-1.83 


- 


= 0.16 


T8 


181 


( 13 


. 


3-958 


- 


= 0.503 


1 
10 
8 


- 


18 
0.30 


* 199 


2 


Kb 


- 


396 


19.91 
= 39.6 


மாதிரி வினு 5.8 

ரேஞ்சர் விண்கலம் ( The Ranger space vehicle ) நிலவின் 
பரப்பை ஆராய அனுப்பப் பட்டது . அதன் திசை நிலை கட்டுப் 
பாட்டுக் ( attitude control ) குவையின் பெட்டிப் படத்தைக் கீழே 
காண்க . 


1 


2 


C 


K ( + Ts) 


* 


- 


Js : 


படம் 5.6 ரேஞ்சர் விண் கல ஆள்குவை 
1 ; ஜைரோ - C : திசை நிலை 
விண்கலம் 

R ! 

ஆதார சட்டம் 


} 


இதில் 


ஜைரோ கால மாறிலி { gyro time constant ) 
T = 2 நொடி . இயங்கு பகுதியின் நிலைமச் சுழற்திறன் J2 150 கிலோ 
கிராம் - மீட்டா . 


286 


நவீன ஆள் குவைசள் 


இக் குவையில் , ஒரு படிப் பெயர்ச்சி ஊட்டத்தின் விளைவு 
விரைவாகவும் , உச்ச விலக்கம் 5 % க்கு உட்பட்டு இருக்கும் படியும் 
ஜைரோவின் விகிதப் பெருக்க எண் யின் மதிப்பைத் தேர்க . 


தீர்வு ! 


| 


C 


R 


K ( TS + 1 ) 

Js 

K ( TS + 1 ) 
1+ 


K ( TS + 1 ) 
Js* + KTS + K 


இதன் சிறப்பியற் சமன்பாடு : 

Js + KTs + K = 0 


அதாவது , 


| 


s + 


+ + 

T K » + * - 


0 


** + 


2 
150 


Ks + 


K 
150 


O 


இதை 3 + 28wxs + w ; = 0 என்ற பொது உருவுடன் ஒப்பிட 

2 
28wn = K 

150 


w 


2 


- 


K 
150 


எனவே 


Iwn 


K 
150 


. 


எம் 


- 


-- 


M. 


100e 


- 


--- 


M1-8 


-3.0 


- 


0.05 


-- 


கால விளைவு 


287 


ளம் 


3 


82 


2 


( 5 ) 


0.69 


2.18 = 

அல்லது 8 
wa = 8 = 0.69 


K 
150 


0.476 அல்லது K = 71.5 


5.2 கடை நிலை விளைவு ( Steady - State Response ) : 

ஆள்குவையின் கட்டளை விளைவு சில இடை நிலை அலைவு 
களுக்குப் பின் பொதுவாகச் சீரான நிலையொன்றை அடையும் ,, 
இச் சீரான இயக்கமே கடைநிலை விளைவு எனப்படுகிறது . 


> 


در 
ایراندمان 


t 
படம் 5.7 சில கடைநிலை விளைவுகள் 

( ஆ ) நேர் வளர் ஊட்டம் ( இ ) பரவலய ஊட்டம் 


( அ ) படி ஊட்டம் 


S 


5.2.1 


கடை நிலை விளைவு வரையறை - விளக்கம் : 


ஓர் ஆள்குவையை மாறாப் பெயர்ச்சி , மாறா வேகம் , மாறா 
முடுக்கம் ஆகிய கட்டளை அறிகுறிகளுக்கு உட்படுத்த அதனால் 
தோன்றும் பதில் விளைவுகள் படம் 5.7 

5.7 இல் காட்டப்பட்டு 
உள்ளன . 


கடைநிலை விளைவில் சிறப்பாக , அலைவுகள் இல்லாத சீரான 
இயக்கமே உள்ளதால் , இது கடைநிலை வழு ( steady - state error ) 
என்னும் துணை அலகால் கணிக்கப்படுகிறது . 
கடைநிலை விளைவில் தேவையான ஈட்டத்திற்கும் , உண்மை 
ஈட்டத்திற்கும் உள்ள 

வேறுபாடே கடைநிலை வழு 
எனப்படும் . 


யான 


288 


நவீன ஆள் குவைகள் 


கடைநிலையை 


எந்த ஆள்குவையும் 

என்கையில் , 
அடைந்து இருக்கும் . எனவே , கடைநிலை வழு 

Lim 

e { } } 


ess 


5.19 


e ( 1 ) : கணநேர வழு அறிகுறி ( instantaneous error signal ) 


இறுதி மதிப்புத் தோற்றத்தைப் { final value theorem ) பயன் 
படுத்த . 
Lim 

Lim 
e { } sE (s ) 

5.20 


-- 


னி E ( s) இன் மதிப்பைக் காண்போம் . 


R 


C 


H 


마 


படம் 5.8 பின்னூட்டு ஆள்குவைப் பெட்டிப் படம் 


படம் 5.8 இல் இருந்து , 


R - B 


* R - HC 


= R- HGE 


E ( 1 + GH ) 


= R 





E 


- 


R 
1 + GH 


எனவே 


ess 


Lim SR 
--0 1 + GH 


5.21 


தில் இருந்து , கடை நிலை வழுவானது ஆள்குலையின் 
சுற்று செலுத்துச் சார்பு GH , ஊட்டம் R இவற்றைப் பொறுத் 
துள்ளது என்பதை அறியலாம் , 


கால விளைவு 


289 


5.2.2 ஆள்குவை அறிகுறி வகைகள் : 

ஓர் ஆள்குவையின் இயக்கம் அதன் சுற்று செலுத்துச் சார் 
பின் ( GH ) இயல்பிற்கு ஏற்ப மாறுகிறது . சுற்று செலுத்துச் 
சார்பின் அடிப்படையில் ஆள்குவைகளைப் பின்வருமாறு வகைப் 
படுத்தலாம் . 


* 


பொதுவாக , 


GH 


K ( 1 + ST ) ( 1 + ST ,) ... 
SN ( 1 + T ) ( 1 + ST ) ... 


5.22 


இதில் K ! பெருக்க எண் 

T : கால மாறிலி 
N1 தொகையீடுகளின் எண்ணிக்கை 


வகை 0 ( Type 0 ) : 

K ( 1 + ST ) ( 1 + ST , ) .... 
GH = 

( 1 + sTa ) ( l + ST) .... 
எனில் , N = 0 . ஆள்குவையில் தொகையீடு இல்லை . 


5.23 


மாறா இயக்கு அறிகுறி , மாறா ஈட்டத்தைத் தரும் இத்தகைய 
( N = 0 ) ஆள்குவை , வகை 0 ஆள்குவை எனப்படும் , 


= 


வகை 1 ( Type 1 ) : 

K ( 1 + ST, ) ( 1 + sT ,) ... 
GH 
S ( 1 + sTa ) ( 1 + sT ) ... 

5.24 
எனில் , N = 1 , ஆள்குவையில் ஒரு தொகையீடு உள்ளது . 

இத்தகைய ( N = 1 ) ஆள்குவையில் மாறா இயக்கு அறிதறி , 
மாறா ஈட்ட வேகத்தைத் தருகிறது . இது வகை 1 ஆள்குவை 
எனப்படும் . 


வகை 2 ( Type 2 ) : 

K ( 1 + sT , ) (1 + ST ,)... 
GH 

5.25 
s ( 1 + sTa) ( l + T )... 
எனில் = 2. ஆள்குவையில் இரு தொகையீடுகள் உள்ளன . 


19 


290 


நவீன ஆள் குவைகள் 


இத்தகைய { N = 2 ) ஆள்குவையில் , மாறா இயக்க அறிகுறி , 
மாறா ஈட்ட முடுக்கத்தைத் தருகிறது . இது வகை -2 ஆன்குவை 
எனப்படும் . 


இனிச் சில ஊட்ட வகைகளைக் (tpes of inputs ) காண்போம் . 
காலத்தைப் பொறுத்துள்ள ஊட்ட வகைகளுள் மூன்று 

1. படி ஊட்டம் அல்லது பெயர்ச்சி ஊட்டம் 
2. நேர் வளர் ஊட்டம் அல்லது திசைவேக ஊட்டம் 
3. பரவலய ஊட்டம் அல்லது முடுக்க ஊட்டம் 


இவையே பெரும்பாலும் பயன்படுத்தப் படுபவை 


ஆகியவை , 
ஆகும் . 


1. படி ஊட்டம் ( step input ) : 

இதன் சமன்பாடு r = r .. இது 
ஒரு பெயர்ச்சியைக் குறிக்கிறது . 
எனவே பெயர்ச்சி ஊட்டம் எனப் 
படுகிறது . 


இதன் படம் ( 5.9 ) படியின் 
வடிவைக் கொண்டதால் , 

படி 
ஊட்டம் எனப் பெயர் பெற்றது . 


படம் 5.9 படி ஊட்டம் 


வளர் 


வேக * 


2. நேர் 

ஊட்டம் 
( ramp input ) : 
இதன் சமன்பாடு 
r = r , t , இது ஒரு மாறாத் 
திசை வேகத்தைக் குறிப் 
பதால் , இது திசை 
ஊட்டம் ஆயிற்று . - இன் 
காலச் சார்புப் படம் 5.10 . 
இதில் - இன் மதிப்பு சீராக 
அதிகமாகிக் கொண்டே 
போவதால் இது நேர் வளர் 
ஊட்டம் எனப் 

பெயர் 
பெற்றது . 


to 


படம் 5.10 நேர் வார் ஊட்டம் 


கால விளைவு 


291 


3. பரவலய ஊட்டம் ( parabolic 
input ) : 

இதன் சமன்பாடு r = } r, 1 . 
இது ஒரு மாறா முடுக்கத்தைக் + 
குறிப்பதால் , முடுக்க ஊட்டம் 
எனப்படுகிறது . இதன் படத்தில் 
1 பரவலய உருவின தாக இருப்ப 
தால் இது பரவலய ஊட்டம் 
எனவும் வழங்கப்படும் . 


to 


படம் 5.11 பரவலய ஊட்டம் 


5.2.3 அசையா வழு மாறிலிகளும் கடை நிலை வழுவும் ( static 

error coefficients and steady state error ) 
1. பெயர்ச்சி ஊட்டத்திற்கு உரிய வழு : 


r . 


1. என்க . R = 


படி 


S. 


Ess 


Lim 
S + 0 


- 


1 + GH 


- 


Lim T. 
5-0 1 + GH 


Lim 
1+ 


+0 

GH 


Lim 

GH என்பது ஒரு மாறிலி . இதன் மதிப்பே பெயர்ச்சி 
S - 0 
ஊட்டத்திற்கு உரிய வழுவைத் தீர்மானிப்பதால் இது ‘ பெயர்ச்சி 
வழு மாறிலி Kp ( position error coefficient ) எனப்படுகிறது . 


K , 


Lim 
S + 0 


GH 


5.26 


எனவே , 


ess 


T 
1 + K , 


5.27 


292 


நவீன ஆள் குவைகள் 


2. திசை வேக ஊட்டத்திற்கு உரிய வழு : 


. 


r , t என்க . 


R = 


- 


ess 


- 


Lim 
S - 0 


1 + GH 


Lim 


. 
S + S GH 


S - 0 


--- 


= 


Lim 
5--0 


S GH 


Lim 

S GH என்பது ஒரு மாறிலி . இதன் மதிப்பே , திசை 
s + 0 
வேக ஊட்டத்திற்கு உரிய வழுவைத் தீர்மானம் செய்வதால் இத. 
வேக வழு மாறிலி K , ( velocity error coefficient ) எனப்படும் . 


K. 


Lim 
S + 0 


s GH 


5.28 


எனவே , 


ess 


. 
K , 


5.29 


... 


3. முடுக்க ஊட்டத்திற்கு உரிய வழு ! 
1,1 என்க . R * 

S8 


= 


Lim s . 


* 


. 
F3 ) 


ess 


S + 0 


1 + GH 


- 


Lim 
S - 03 + s GH 


Lim 
S - 0 


s2 GH 


கால விளைவு 


2931 


S - 0 


Lim 

S GH என்பது ஒரு மாறிலி . இதன் மதிப்பே முடுக்க 
ஊட்டத்திற்கு உரிய வழுவைத் தீர்மானிப்பதால் இதை ‘ முடுக்க 
வழு மாறிலி K. ( acceleration error co - efficient ) என்கிறோம் . 


Ka 


Lim 
S - 0 


s GH 


5.30 


- 


எனவே 


ess 


7 . 
K. 


5.31 


சுருக்கம் ! 
ஊட்டம் 


வழு மாறிலி 
Lim 

GH 
F0 


கடை நிலை வழு 

r . 
ess 

1 + Kp 


t = r . 


Kp 


- 


K , 


Lim 

SGH 
S - 0 


ess 


- 


K , 


Lim 


r = } r ,t 


Kal 


- 


S GH 


ess 


9-0 


Ka 


பலவகை ஊட்டங்களால் பலவகை ஆள்குவைகளில் தோன் 
றும் கடை நிலை வழுக்களைக் கீழே அட்டவணையிற் காண்க . 


அட்டவணை 5.1 


ஆள் 


K , 
Lim 


ess 


ess 


Kp 
Lim 
s - 0 


குவை 


பெயர்ச்சி வேக முடுக்கு 
K 

ess 
Lim S GH 

1 + Kp K, Kal 


GH 


வகை 


s - 0 GH 


s + 0 


0 


K 


0 


0 


8 


T. 
1 + K 
0 


1 


8 


K 


0 


K 


2 


8 


8 


K 


0 


0 


T. 
K 


294 


நவீள ஆள் குவைகள் 


சார்பு 


மாதிரி வினு 5.9 

ஓர் ஆள்குவையின் குறைசுற்று செலுத்துச் 
G = K / s ( s + 2 ) ( s + 10 ) . ஒருமை நேர்வளர் ஊட்டத்திற்கு ( unit 
ramp input ) அதன் கடைநிலை வழு 0.1 ஆக இருக்குமாறு K.யின் 
மதிப்பைத் தேர்க . 


தீர்வு 1 


H = 1 என்க , 


.. GH 


- 


K 
3 ( s + 2 ) ( s + 10 ) 


R 


= 


-- 


ess 


Lim 
s +0 


1 
S. 

S " 
1+GH 


1 
Lim 


F+0 [ 5 + sGH ] 


1 
Lim 

SGH 
S + 0 


1 


20 
K ) 


- 


K / 20 


ess = 0.1 = 


20 
K 


எனவே , K = 200 . 


மாதிரி வினு 5.19 

ஓர் எளிய அடிமைக் குவையில் - 20 கிலோ கிராம் - மீட்டர் 
B = 100 நியூட்டன் மீட்டர் நொடி ரேடியன் , K = 1000 நியூட்டன் 
மீட்டர் ரேடியன் . குவையின் தொடக்க நிலை சுழி எனக் கொண்டு 
( அ ) ஒரு படிப் பெயர்ச்சி ஊட்டத்திற்கு உரிய உச்ச விளக்கம் 
( ஆ ) 1 ரேடியன் / நொடி என்னும் வேக ஊட்டத்திற்கு உரிய 
கடை நிலை வழு ஆகியவற்றைக் கணிக்க . 


கால விளைவு 


295 


தீர்வு : 


ாமி 


N1-8 

% 


( அ ) 


M. = 100 2 


8 


- 


B 
Bc. 


Bo 


2VKJ 


3 


எனவே , B. == 201000X20 

282-8 
100 . 

0.354 
282,8 


8 = 


- 


- 


8 
M1-82 


1,188 


X0.354 
N1-0.354 ? 

-1.188 


: M. 


100e 


30.4 % 


( ஆ ) ess 


- 


Lim SR 
s + 0 1 + GH 

1 


H = 1 , என்க . 


K 
J 

B 
s + 

JJ 


- 


50 . 
+ 5s 


s + 28was 


50 
S ( S + 5 ) 


1 


R = 


1 


Lim 


1 


ess 


1 + GH 


Lim 
F + 0 


SGH 


1 


0.1 ரேடியன் 


50/5 


மாதிரி வினு 5.11 

சில அடிமைக் குவைகளின் செலுத்துச் சார்புகள் GH 
கொடுக்கப் பட்டுள்ளன. எத்தகைய ஊட்டங்கள் இக் குவை 


296 

நவீன ஆள் குவைகள் 
களில் கடைநிலை வழுவைத் தரும் என்பதைக் கணிக்க . அத்துடன் , 
கடைநிலை வழுக்களின் மதிப்புக்களையும் கணிக்க , 

10 
( அ ) GH 

( s + 2 ) ( s + 3 ) 

20 (s + 1 ) 
( ஆ ) GH = 

s ( s + 2 ) ( s + 3 ) 

10 
( இ ) GH = 

3 ( s + 1 ) ( s + 2 ) 


தீர்வு 1 

( அ ) இது ஒரு வகை 0 குவை . இதில் படிப் பெயர்ச்சி 
ஊட்டம் மாறாக் கடைநிலை வழுவைத் தரும் . 

Lim 
ess 

s + 0 1 + GH 


SR 


. 
S 


Lim 
3-0 


- 


1 + GH 


T. 
1 + Lim 

S - 0 


GH 


To 


= 0-3757 . 

1 + 10 / 6 
( ஆ ) இது ஒரு வகை. 1 குவை . 

குவை . இதில் வேக ஊட்டம் 
மாறாக் கடைநிலை வழுவைத் தரும் . 


S 


ess 


Lim 
S - 0 


1 + GH 


Lim 
F - 0 S + SGHT 


s + 5GH = Lim 


2f/6 = 0.37, 


S GH 


S + 0 


( இ ) இது ஒரு வகை-2 குவை . இதில் முடுக்க ஊட்டம் 
மாறாக் கடைநிலை வழுவைத் தரும் . 
Lim 

- 
ess = 
s - 0 

1 + GH 


Lim 
F + 0 


க ) 


S + s GH 


* 0.2 , 


. 
10/2 


Lim 
S + 0 


s GH 


கால விளைவு 


297 


மாதிரி வினா 5.12 

ஒரு விளிம்பு நிலைத் தடையூட்ட அடிமைக் குவையின் 
( critically damped servomechanism ) உச்ச ஈட்ட வேகம் 120 
சுழற்சிகள் நிமிடம் இயற்கை அலைவெண் 8 கழற்சிகள் / நொடி . 


நேர் உறவு எல்லையைத் தாண்டாது அனுமதிக்க இயலும் 
மிக அதிகக் கடை நிலை வழுவின் மதிப்பு என்ன ? 


தீர்வு ! 

உச்ச ஈட்ட வேகம் என்பதே பேதேவையான ஈட்ட வேகம் 
அல்லது ஆதார ஊட்ட வேகம் என்று கொண்டால் , 


a = 120 சுழற்சிகள் நிமிடம் 


= 120x 


21 
601 


= 4. ரேடியன் நொடி 


Am ; R = 41 /s 


- 


yar = 8 சுழற்சிகள் / நொடி . 

= 8 x 21 = 161 ரேடியன் / நொடி 


8 


1 


யா 
+ 28ans 


H = 1 என்க . 


GH 


- 


( 16 ) 
s ( s + 321 ) 


ess 


- 


Lim 
s + 0 


4 . 


1+ GH 


41 
Lim 

SGH 


= 0.5 


4 . 
16 
2 


எனவே , அனுமதிக்கக் கூடிய மிக அதிக வழு 0.5 ரேடியன் . 


298 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினா 5.13 


படத்திற் காணும் ஆள் குவையில் , 


C 


R 


( ஆ ) 1 = 10 u ( t ) எனில் , C- யின் கடை மதிப்பு . 


C 


C 

இவற்றின் குவை வகை 
E 


M , 


ஆகியவற்றைக் கண்டு பிடிக்க . 


R + 


E 


K (I + TS ) 
6 ( + Tms) 


படம் 5.12 ஆள்குவை ஒன்றின் பெட்டிப் படம் 


தீர்வு : 


( அ ) 


C 
M 


K [ l + Ts) 
s ( 1 + Tms ) 


G, என்க . 


C 


- 


E 


G , 
1 + G , 


- 


K ( 1 + Ts) 
S" ( 1 + Tms ) + K ( 1 + Ts) 


G, என்க . 


C 
R 


1 + G 


- 


K ( I + TS) 
s ( 1 + Tms) + 2K ( I + T ) 


( ஆ ) 1 = 10 ( 1 ) 


10 


-- 


S 


C = 


K ( I + Ts ) 
( 1 + Tms) + 2K ( 1 + TJ) 


10 


X 


19 


கால விளைவு 


299 


Lim 
C- யின் கடை மதிப்பு = 


C 


Lim 
+0 


SC 


10 


Lim 
s - 0 


S. 


K ( 1 + TS) 
$ * ( 1 + 1ms ) + 2K ( I + T.s ) 


X 


- 


= 5 


C 

இன் வகை 2 , 
M 


음 


இன் 


வகை 0 . 


E 


மாதிரி வினு 5.14 

ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் பெட்டிப் படத்தைக் 
கீழே காண்க . 


C 


R 


10 ( 8S + 1) 
s ( s + 4 ) (4s + 65 + ) 


படம் 5.13 ஆள்குவை பெட்டிப் படம் 


( அ ) K., K, , K , இவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 


( ஆ ) இது எவ் வகைக் குவை ? 


( இ ) இக் குவை ஒரு பரவலய ஊட்டத்தைத் தொடர்ந்து 
இயங்கவேண்டும் . இயக்கம் விரும்பியவாறு இருக்குமா என்று 
காரணங் காட்டி விளக்குக . 


* 


தீர்வு ! 

10 ( 8s + 1 ) 
( அ ) GH 

s (s + 4 ) ( 45 + 6s + 1 ) 
K. ! படி ஊட்ட வழு மாறிலி 
K , : வளர் ஊட்ட வழு மாறிலி 
K , ! பரவலய ஊட்ட வழு மாறிலி 


Kp 


K , 


எனவே , 


K. == K , 


Lim 
s - 0 


GH 


? 


300 


நவீன ஆள் குவைகள் 


K = K , 


Lim 
F + 0 


S GH = 10 


Lim 


K , = K. 


S GH | 


= 


O 


( ஆ ) இது ஒரு வகை .1 குவை ஆகும் . 


( இ ) பரவலய ஊட்டத்திற்கு உரிய கடைநிலை வழு 


£ ss 


Lim 

S8 
3-0 1 + GHT 


2 


* 


= 0 


Lim 
S ++ 0 


S GH 


கடைநிலை வழு வரம்பிலி எனில் தேவையான ஈட்டத்திற்கும் 
உண்மையான ஈட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு வரம்பு இன்றி 
அதிகமாகக் கொண்டு போகிறது என்று பொருள் . 


எனவே குவையின் இயக்கம் விரும்பிய வண்ணம் இராது . 


5.2.4 சுமைத் தாக்குதலால் தோன்றும் கடைநிலை வழு ( Steady 
state error due to load disturbance ) : 

ஒரு பீரங்கித் திருப்ப அடிமைக் குவையில் பீரங்கி சுடுவதால் 
ஏற்படும் அதிர்ச்சி , ஒரு சுமைத் தாக்குதல் ஆகும் . இது கடை 
நிலை விளைவை எவ்வாறு மாற்றுகிறது என்று கீழே காண்போம் . 


R 


C 


படம் 5.14 சுமைத் தாக்குதல் உடைய ஆள்குவை 


படத்திற் காணும் ஆள் குவையின் ஆதார ஊட்டம் R = 0 
என்க , ஆள்குவையின் ஒரே ஊட்டம் D என்னும் 

சுமைத் 
தாக்கு தலே . இதனால் தோன்றும் கடைநிலை வழுவைக் காண , 
மேற் படத்தை மாற்றி வரைகிறோம் . 


கால விளைவு 


3011 


- 


H 


* 


R 


படம் 5.15 மாறிய பெட்டிப் படம் 1 ( 5.14 ) 


அதாவது , 


E 


1 


GH 


படம் 5.16 மா றிய பெட்டிப் படம் 2 (5.14 ) 


E 3 D - GHC 


D - GHE 


( F = C ) 


- 


E ( 1 + GH ) 


D. எனவே E 


D 
I1 + GH 


Lim 


essp 


அதாவது , 


Lim 

SD 
F + ) 1 + GH 


5.32 


|eorp 


இது சமன்பாடு 5.21 ஐப் போலவே உள்ளது . ஊட்டம் 
R க்குப் பதில் ஊட்டம் D வந்துள்ளது , அவ்வளவே . 


மாதிரி வினா 5.15 

மாணவனின் நேரத்தைக் கட்டுப் படுத்தும் குவை 
ஒன்றின் மாதிரி படம் 5-17 இல் காட்டப்பட்டுள்ளது , 


302 


நவீன ஆள் குவைகள் 


5 


D 


6 


8 + 


E 


K 


3 


Tis 


2 


+ TS 


படம் 5.17 ஒரு மாணவனின் நேரக் கட்டுப்பாட்டுக்குவை 
1. மொத்த நேரம் 

4. தாமதம் 
2. பொழுது போக்கு நேரம் 5. இடர் ஊட்டம் 
3. படிக்கக் கிடைக்கும் நேரம் 6 . மதிப்பு எண் 


இதில் K, = 1 , T , = 1 மாதம் , T , = 0.5 மாதம் . பொழுது 
போக்கு நேரத்தைக் குறைக்கும் மாறிலி K , = 0.5 . 
கடினமான 

பாடங்களாலும் , போட்டியாலும் ஒரு படிப் 
பெயர்ச்சி இடர் ஊட்டம் - D ( disturbance input ) ஏற்பட்டால் , 
அது மதிப்பெண்களை எவ்வாறு மாற்றுகிறது என்று கணிக்க , 


s + 1 


தீர்வு : 

இடர் ஊட்டக் கடை நிலை வழு காண , படம் 1.17 இல் 
இருந்து . 

K 

1 
T + 1 

K , 0.5 
H 
Ts + I 0.5s + 

0.5 
GH 
(s + 1 ) ( 0.5s + I ) 

1 
D = -- என்க . 


* 


S 


11 


Lim 


S. 


ess | 


D 


1 + GH | 


1 
Lim 
1+ GH 


3-0 


--- 


1 
1 + 0.5 


0.667 


கால விளைவு 


303 


5.2.5 இயக்க வழி மாறிலிகள் ( Dynainic error coefficients ) 

Kp , Ky , K. என் த மூன்று மாறிலிகளும் அசையா வழு மாறிலி 
கள் ( Static error coefficients ) எனப்படுகின்றன . காரணம் , 
அவை GH இல் s = 0 எனப் பிரதியிடுவதால் கிடைக்கின்றன. 
அப்பொழுது கால மாறிலிகள் ( time constants ) அடிபட்டுப் 
போவதால் , ஆள்குவையின் கால மாறிலிகள் Kp , K ,, Ka ஆகிய 
வற்றை மாற்ற இயலவில்லை . 


KA, K ,, K.- விற்குப் பதிலாக C. , C ,, c ,. -என்ற ஒரு புதிய 
மாறிலிக் குடும்பத்தைத் தோற்றுவிக்கலாம் , இவை , ஆள்குவை 
யில் உள்ள கால மாறிலிகளைப் பொருத்து மாறுவதால் இவை 
இயக்க மாறிலிகள் அல்லது பொது வழு மாறிலிகள் ( dynamic 
error coefficients or generalized error coefficients ) எனப்படு 

எறன . 


இயக்க வழு மாறிலிகளை எழுதும் முறை வருமாறு ! 

1 

R 
1 + GH 


1 + GH என்பது S- ன் சார்புகளான தொகுதி , பகுதிகளை 
உடையது . தொகுதியையும் , பகுதியையும் விரித்து , S- அடுக்கின் 
ஏறு வரிசையில் எழுதித் தொகுதியைப் பகுதியால் வகுக்க , -இல் 
ஓர் அடுக்குத் தொடர் ( power series ) கிடைக்கிறது . 


1 
அதாவது , 

1+ GH 


C. + CS + CS + 


இத் தொடரில் உள்ள 3 - அடுக்குக்களின் உறுப்புக் கெழுக் 
களே இயக்க வழு மாறிலிகள் ஆம் . செலுத்துச் சார்பில் இருந்து 
நேர் வகுத் தலால் கிடைப்பதால் இக் கெழுக்களில் ஆள்குவையின் 
கால மாறிலிகள் இடம் பெறுகின்றன. இவ் வாறு இயக்க வழு 
மாறிலிகள் பெயர்க் காரணம் பெறுகின்றன. 


இவ் இயக்க வழு மாறிலிகளின் வழி , கடை நிலை வழு காணும் 
முறையை அடுத்துக் காணலாம் . 

1 

R 
1 + GH 


( C. + Cs + C , S , + ... R ) R 
C. R + CsR + C , SR + ... 


304 


நவீன ஆள் குவைகள் 


எதிர் இலாப்லாசு மாற்றம் புரிய , 

dr 
e = Cr + C , + C , 

+ 
di 

di 


அதாவது , 


Cr + Cr + Cr // + ... 


5.33 


.. 


இது வழுத் தொடர் ( error series ) என அழைக்கப்படுகிறது . 

Lim 
ess = 

t + 0 


e 


என்னும் சமன்பாட்டில் இருந்து கடைநிலை வழுவைக் காணலாம் . 


கடைநிலை வழு காணப் படிகள் ! 

( 1 ) கொடுத்துள்ள ஊட்டம் , அதன் வகைக் கெழுக்கள் 
( r , .... )இவற்றை வகைக் கெழுக்கள் சுழி ஆகும் வரை எழுதுக . 


1 
( 2 ) கொடுத்துள்ள GH- இல் இருந்து + GE ஐ எழுதி, 
தொகுதியையும் , பகுதியையும் S - அடுக்கின் ஏறு வரிசையில் எழுதி , 
தொகுதியைப் பகுதியால் வகுத்து , C ... C ,, C ... என்ற மாறிலி 
களைத் தேவையான அளவு ( சுழியாகாத -ன் வகைக் கெழுக்கள் 
உள்ளவரை ) கணிக்கவேண்டும் . 


( 3 ) வழுத் தொடரில் C , C ,, ....... , ... இவைகளின் 

Lim 
மதிப்புக்களைப் பிரதியிட்டு e-இன் மதிப்புக் காணக் கடை 
நிலை வழு கிடைக்கும் . 


குறிப்பு : 
1. C. C ,, .... மதிப்புக் காண மற்றொரு வழி 

1 
C. + CS + C + ... 

1 + GH 

= W , என்க . 


c = " \ s = 0 [ : c - 1 {c +c ++cs + ...} ] 
C + 
- - (m) | = -0 [ : c;-13 { c + 2C ++ .. } ] 


கால விளைவு 


305 


C , = 


2 


1 
2 ! ds 

( W 


[ C = 


1 lim 
21 s -0 


{ 2Cs + 3Cs + ... } ] 


2 . அசையா வழு மாறிலிகளும் இயக்க வழு மாறிலிகளும் 

மெக்லாரின் விரிவைக் ( Maclaurin Series ) கொண்டு 
1 

என்ற கோவையைப் பின் வருமாறு எழுதலாம் . 
1 + GH 
1 1 

1 
+ 

s + ... 
1 + GH 1 + Kp 

Ka 


மேலும் 

1 
1 + 


C + C , s + Cs + ... 


இவற்றை ஒப்பிட , 


C = 


C = 


1 
1 + K , 

1 
K , 
1 
K. 


1 


C , = 


இயக்க வழு மாறிலிகளின் சிறப்புகள் : 

( அ ) பொதுவாக எந்த அடுக்குத் தொடர் ஊட்டத்திற்கும் 
(power series input ) நேரடியாகக் கடைநிலை வழுக் காண்பது 
இயலும் . 

( ஆ ) மெதுவாக அங்கும் இங்கும் அலையும் ஊட்டங்களுக்கும் 
கடைநிலை வழுக் காணலாம் . 


குவையின் வகைக்கெழுச் சமன்பாட்டைத் தீர்க்காம 
லேயே கடைநிலை விளைவைக் கணிக்கலாம் . 


20 


306 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினா 5.16 
அடிமைக் குவை ஒன்றின் குறை சுற்றுச் செலுத்துச் சார்பு 

10 
s ( 1 + 0• 2s ) ( 1 + 0.1 s ) 


G = 


இதன் ஊட்டம் r = 1. + r ,t + rst எனில் கடைநிலை வழு 
என்ன ? 


தீர்வு 1 


I = 1. + r , t + yr , t 
r = 1 + It 


-- 


- 


rill ... = 0 
500 

500 
( S + 5 ) ( 5 + 10 ) F + 15 + 50 52 
H 

1 என்க . 
1 

50 s + 15 : 0 + s 
1 + GH 

500 + 50 s + 15s + s " 
500 + 50s + 15s + s ] 50s + 15 : + s ( Is + ..... 

50s + 5s + 1.5s + 0.15 
1 
.. 

C. + Cs + Co + ... 
1 + GH 

ts + ... 


- 


- 


எனவே • C , = 0 

C. 0 


1 


C, = 10 


Cr + Cr + Cr/ + 


1 


- 


0 + 0 + 


10 


, 


Ess 


lim 
t + ல 


15 


10 


குறிப்பு ! அசையா வழு மாறிலிகளைக் கொண்டும் , இதே 
விடையை வருவிக்கலாம் , 


. 


கால 


விளைவு 


307 


5.3 


கால விளைவு முன்னேற்றம் 


5.3.1 முரண்படு தேவைகள் ( Conflicting requirements ) 

ஓர் ஆள்குவையின் இயக்கம் திருப்திகரமாக இருக்க அதன் 
உச்ச விலக்கம் , கடைநிலை வழு இரண்டுமே குறைவாக இருக்க 
வேண்டும் . இவை முரண்பாடான தேவைகள் .. 


எடுத்துக்காட்டாக , ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையில் 
படிப் பெயர்ச்சி ஊட்டத்தால் தோன்றும் கடைநிலை வழுவும் 
உச்ச விலக்கமும் வருமாறு ! 

1 
1+ K 


ess = 


8 


M. 


-- 


100 e - 11-8 ; 8 


B 
2NKJ 


K அதிகம் ஆனால் 2ss குறைகிறது . 

ஆனால் ess குறைகிறது . கடைநிலை விளைவு 
முன்னேறுகிறது . அதே நேரத்தில் 8 குறைவதால் உச்ச . விலக்கம் 
M. அதிகம் ஆகிறது . இடைநிலை விளைவின் தரம் குறைகிறது . 
இவ்வாறு இரு தேவைகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக் 


கின்றன . 


இதில் இருந்து தெரிவது என்ன ? ஆள்குவையின் ஆக்கப் 
பணியில் செயல்முறைக் குறிப்புகளை நிறைவு செய்ய 

K ஐ 
மட்டும் மாற்றினால் போதாது . மேலும் , ஆள்குவையின் நிலைமச் 
சுழல் திறன் J , உராய்வுத் தடை B இவையும் எளிதில் மாற்றக் 


கூடியவை அல்ல . 


எனவே , நடைமுறையில் கடைநிலை வழுக் குறைவாக இருக்கு 
மாற K- யின் மதிப்புத் தேர்ந்து எடுக்கப்படுகிறது . 

பிறகு , வேறு 
சில திறமையான முறைகளால் உச்ச விலக்கமும் தாழ்த்தப்படு 
கிறது . இவ்வாறு , இடைநிலை , கடைநிலை விளைவுகள் இரண்டுமே 
விரும்பிய வண்ணம் அமைக்கப்படுகின்றன . 


. 


அடுத்துவரும் பகுதியில் காலவிளைவின் தரத்தை உயர்த்தக் 
கையாளப் பெறும் திறமையான வழிமுறைகள் சிலவற்றைக் 


காணலாம் . 


| 


308 


நவீன ஆள் குவைகள் 


அவை முறையே 
( 1 ) வகையீட்டுக் கட்டுப்பாடு (Derivative control ) 
( 2 ) வேகப் பின்னூட்டுக் கட்டுப்பாடு ( Rate feedback 

control )) 
( 3 ) தொகையீட்டுக் கட்டுப்பாடு ( Integral control ) 
என்ற தலைப்புகளில் வருகின்றன . 


5.3.2 வழு விகித சமக் கட்டுப்பாடு ( Proportional error control ) 

பீரங்கித் திருப்ப அடிமைக் குவையில் , தேவையான திருப்பத் 
திற்கும் உண்மையான திருப்பத்திற்கும் உள்ள வேறுபாடு கணிக் 
கப்பட்டு இவ் வழுவிற்கு ஏற்ப ஒரு சுழல்திறன் தோற்றுவிக்கப் 
படுகிறது . அதாவது இயக்கு அறிகுறி , வழுவிற்கு நேர் விகித 
சமத்தில் இருக்கிறது . எனவே இது வழு விகித சமக் கட்டுப்பாடு 
எனப்படுகிறது . 


ஒரு வழு விகித சமக் கட்டுப்பாட்டுக் குவையின் பெட்டிப் 
படத்தைக் கீழே காண்க . 


R 


E 


Wn 


C 


8 + 28 யா 


படம் 5.18 வழு விகிதக் கட்டுப்பாடு 


இதன் செயற் சமன்பாடு வருமாறு : 
d c 

dc 
dt 

+ wn c wr r 


dra + 280 


இங்கு , 


dPc 

dc 
dta 

+ 28w . 


dt 


wn " ( r - c ) = we 


அதாவது , இயக்கு அறிகுறி , வழுவிற்கு நேர் விகிதப் பொருத் 
தம் உடையது . 


இதன் பின்னணியில் காலவிளைவின் தரத்தை உயர்த்தும் பிற 
முறைகளைக் காண்போம் , 


309 


கால விளைவு 


5.3.3 வழு வகையீட்டுக் கட்டுப்பாடு (Derivative error control ) 

இயக்கு அறிகுறி வழுவின் வகைக் கெழுவிற்கு நேர்விகிதப் 
பொருத்தம் உடையது ஆனால் வழு வகையீட்டுக் கட்டுப்பாடு 
(Derivative error control ) கிடைக்கிறது . 


படம் 5.19 - ல் காணும் ஆள்குவையில் இயக்கு அறிகுறி வழு 
வோடு , அதன் வகைக் கெழுவிற்கும் நேர்விகிதப் பொருத்தம் 
உடையதாக இருக்கிறது . 


யா 2 


s + 28ws 


படம் 5.19 வழுவகையீட்டுக் கட்டுப்பாடு 


இதன் செயற் சமன்பாடு 

dc 
+ 28w . 

wa 2 + Ka 


= r - C என்று பிரதியிட , 
dec 

dc 
di + ( 28wx + Kawa ) 

db 


dr 


+ wn c = w *r + Kuwa. 


dt 


w , ( 1 + Kus ) 


செலுத்துச் சார்பு 3 


**+20 ,(a + * " ):+w 


இதில் இருந்து தெரிவது : 
( 1 ) ஆள்குவையின் தடையூட்ட விகிதம் 8.வில் இருந்து 
Kawn 

என்ற அளவிற்கு அதிகமாகிறது . எனவே உச்ச விலக் 
கம் குறைகிறது . இந்த அளவு இடைநிலை விளைவின் தரம் உயர் 


8+ - 2 


கிறது . 


(2 ) செலுத்துச் சார்பில் உள்ள சுழி உறுப்பு ( 1+ K¢3 ) ஆல் , 
உயர் நேரம் ( rise time ) குறைகிறது . 


310 


நவீன ஆள் குவைகள் 


5.3.4 ஈட்ட வேகப் பின்னூட்டுக் கட்டுப்பாடு ( Output rate 
feedback control) 


இயக்கு அறிகுறி , ஈட்டத்தின் வகைக் கெழுவிற்கு நேர்விகிதப் 
பொருத்தம் உடைய தாயின் ஈட்டவேகப் பின்னூட்டுக் கட்டுப் 
பாடு கிடைக்கிறது . 


இத்தகைய ஆள்குவையில் ஈட்ட வேகத்திற்கு ஏற்ப ஓர் அறி 
குறியை வேக மின் ஆக்கி ஒன்று தோற்றுவிக்கிறது . எனவே , இது 
வேகமின் 

பின்னூட்டுக் கட்டுப்பாடு (tachometric 
feedback control ) எனவும் அழைக்கப்படுகிறது . 

இதன் பெட்டிப் படத்தையும் செயற் சமன்பாட்டையும் 
கீழே காண்க . 


E 


w 
32+ 23S 


K.S 


படம் 5.20 வேகப் பின்னூட்டுக் கட்டுப்பாடு 


இதன் செயற் சமன்பாடு 
dic 

dc 
+ 28w . 
dt 

dr 


w . (< - K #f ) 


2 = r - c என்று பிரதியிட 
dic 

dc 
ars + ( 28wn + K.wx ) + wric = wr 

ai 


செலுத்துச் சார்பு 


C 
R 


*+ m ( +4 )+ 


s + W . 


K.wm 


எத்தகைய வேகப் பின்னூட்டுக் கட்டுப்பாட்டிலும் தடை 
யூட்ட விகிதம் 8 - வில் இருந்து 8+ -விற்கு மாறுகிறது . 

2 
இதனால் உச்ச விலக்கம் குறைகிறது . இடைநிலை விளைவின் தரம் 
உயர்கிறது . இது கடைநிலை விளைவை மாற்றுவது இல்லை . 


கால விளைவு 


311 


5.3.5 வழுத் தொகையீட்டுக் கட்டுப்பாடு (( Integral error 
control ) 

இயக்கு அறிகுறி வழுவின் தொகையீட்டிற்கு நேர்விகிதப் 
பொருத்தம் உடையதாயின் வழுத் தொகையீட்டுக் கட்டுப்பாடு 
( integral error control ) கிடைக்கிறது . 

படத்திற் காணும் ஆள்குவையில் இயக்கு அறிகுறி வழுவிற் 
கும் , வழுத் தொகையீட்டிற்கும் நேர்விகிதப் பொருத்தம் உடை 
யதாக இருக்கிறது . 


R + 


யா 
S- + 2 Juns 


S 


படம் 5.21 வழுத் தொகையீட்டுக் கட்டுப்பாடு 


இதன் செயற் சமன்பாடு 


dic 

dc 
d + 28w . 

dt 


- w . /- + Kedi 


இலாப்லாசு மாற்றம் காண , 


E 


[ s + 28wns ] C = wr / 1 + 


E = R- C என்று பிரதியிட 


எனவே , 


[-*+ 2ins +w : + ** ] c = »: [1+ ]x 

9. ( 1 + * ) 


C 
R 


wa K ; 
s + 28was + wa + 


wn ( s + K ) 
S + 28wxs + was + wr K 


312 


நவீன ஆள் குவைகள் 


C 
இதில் 


wa "( s + K ) 
S ( 5 + 28wn ) 


இதில் இருந்து தெரிய வருவன ! 

( 1 ) வழுத் தொகையீட்டுக் கட்டுப்பாடு ஆள்குவையை 
வகை-1 -ல் இருந்து வகை -2 ஆக மாற்றிவிட்டது . வகை -1 
ஆள்குவையில் வேக ஊட்டக் கடைநிலை வழு ஒரு வரம்புடை 
எண்ணாகவும் , முடுக்க ஊட்டக் கடைநிலை வழு வரம்பிலி ஆகவும் 
இருக்கும் . வகை -2 ஆள்குவையில் வேக ஊட்டக் கடைநிலை வழு 
சுழியாகவும் , முடுக்க ஊட்டக் கடைநிலை வழு ஒரு வரம்புடை 
எண்ணாகவும் இருக்கும் . எனவே , வழுத் தொகையீட்டுக் கட்டுப் 
பாட்டால் கடைநிலை விளைவின் தரம் உயர்கிறது . 


( 2 ) ஆள்குவையின் படி ( order ) இரண்டில் இருந்து மூன்றாக 
மாறுகிறது . இதனால் நிலையுறுதி குறைகிறது . 


மேலும் சில எடுத்துக்காட்டுகளோடு கால விளைவு என்னும் 
இவ் அத்தியாயத்தை முடிப்போம் . 


மாதிரி வினு 5,17 

ஓர் அடிமைக் குவையில் 1 , என்ற படிப்பெயர்ச்சி : ஊட்ட 
வழு விளைவு ( error response ) 

-8t 

1.66e sin ( 6t + 37 ° ) 
என்ற சமன்பாட்டால் தரப்படுகிறது . 


(அ ) குவையின் இயற்கை அலைவெண் , தடையூட்ட விகிதம் 
தடையூட்ட அலைவெண் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க . 


( ஆ ) குவையில் J = 0.01356 கிலோகிராம் 

மீட்டர் . 
B = 0.217 நியூட்டன்.மீட்டர் நொடி / ரேடியன் எனில் 

எனில் K- யின் 
மதிப்பென்ன ? 


( இ ) தடையூட்ட விகிதம் 0.4 - க்குக் கீழே குறையக்கூடாது 
எனில் , K- யின் மதிப்பை எவ்வளவு அதிகப்படுத்த வேண்டும் ? 


தீர்வு ! 37 ° = 37 X 

180 


0,645 ரேடியன் 


கால விளைவு 


313 


இருபடி முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன்றில் , 

( s " + 28wns + w . ? ) C = wn R 


C = R- E என்று பிரதியிட , 
( s + 28w.s + wn ? ) E = ( s + 28wns ) R 

s + 28wns) 
E 

R 
( s + 28wxs + w ) 


என்க . 


R 


T ... 


E 


s ( s + 28wn ) 
s + 28w.s + wn 


- 


9 


- 


r . [s + F4 


S + 8wn 
( s + 8wn) + wnl(1-8 ) 


8wa 
+ 

own ( 1-8 ) 


Vw . (1-8 ) 
( s + 8wn ) + whi (1-8 ) 


. 


எதிர் இலாப்லாசு மாற்றம் காண , 

• Swnt 


- 


cos wall - 891 


8 
+ 

11-8 


-- 8wnt 

sin wayl - 82 


1 


- 8w.t. 
e 

11-8 cos was1 - 8t 
11-8 

+ 8sin wav1- 8*1 ] 
-Aw.t 

sia (wall -8+ ) ; cos - 18 
41 - 8 


- 


( அ ) 2 = r . 1.66 e 


-8t 

sin ( 61 + 37 ° ) 


என்னும் சமன்பாட்டுடன் இதை ஒப்பிட , 
1 

1.66 wal - 8 = 6 
11-8 


* 


- 


8wn = 8 


- 


= 370 


314 


நவீன ஆள் குவைகள் 


எனவே , 

8 


-- 


cos - 1 


cos - 137° = 0.8 


wnyl - 0.8 = 6 . 


10 


அதாவது , 

குவையின் இயற்கை அலைவெண் ! 10 ரேடியன் நொடி 
குவையின் தடையூட்ட விகிதம் : 0.8 
குவையின் தடையூட்ட அலைவெண் 1 6 ரேடியன் / நொடி 


( ஆ ) J = 0 • 01356 

B = 0.217 


K = ? 


K 
J 


= 


.. K = wa XJ 

= 10x0.01356 
= 1.356 


B 


2 MKJ 
1 


8 & 


NK 


1 
8 " CK 


. 


எனவே , 


( A ) - * 
* - ( 4 ) 

- ( 8.3 ) 


அதாவது , தடையூட்ட விகிதம் 0.4 க்குக் கீழே குறையக் 
கூடாது எனில் , K 4 மடங்கு அதிகமாக வேண்டும் . 


கால விளைவு 


315 


மாதிரி வினா 5.18 

படத்திற் காட்டப்பட்ட எளிய ஆள் குவையின் வகைக் 
செழுச் சமன்பாட்டை எழுதி , £ i = 1 எனில் 6m , wm இவைகளுக்கு 
உரிய தீர்வுகளைக் காண்க . 


Ra 


et 


Ka 


ea 


e 


Am 


IL 


O 


படம் 5.22 


எளிய ஆள்குவை 


- 


Ka = 0.15 வோல்ட் வோல்ட் 
K. 0.03175 நியூட்டன் மீட்டர் ஆம்ப்பியர் 
K = 0.2 வோல்ட் - நொடி சுழற்சி 
Jm 1.356x10- கிலோ கிராம் மீட்டர் 
JL 

305X10-6 


- 


Bm0 


BL 


7.7X10- நியூட்டன் மீட்டர்- நொடி ரேடியன் 


R. = 0.2 ஓம் 

1/15 


தீர்வு ! 


ca 


Kae ; 
Raia +2 


ea = 


dam 


& = K 


dt 


T = KI. 


dem + Bm 


T = Im 

dt 


aer + 1 


dem 
dt 


TL 

= nT 


L 


316 


நவீன ஆள் குவைகள் 


2²0 L 


T 


de L 
+ BL 

dt 


L 


dia 


Olenom 


இவற்றை ஒன்றாய் இணைக்க , 


dom 


Kei 


Rala + Ko 


de 


dom 


d²0 L + BL 


Kia 


d am 
dra 

+ Bm 


Jm 


de 


dt 


JL 


tn 


1 


L 


di? 


dt 


dºm 


Jm 


d 
do 


dom 
+ Bm 

di 


+ n² 


d Om 


[ JL 


20 m 


dt ! 


+ B 


L di 


dºom 


= ( Im + nºJL ) 


d0 m 


+ ( Bm + n BL ) 


dt 


dº Om 


dia 

+ B 


do 
dt 


என்க , 


எனவே , 

Ra 
Kali == 

K 


dom 


dia + B 


de 


RAB 


ei 


RaJ dºo 
K.K. dts 


+ 


[ i 


Ko1 dem 
+ 

Kal di 


Κ.Κ. 


J = Im + n *) , 


= 1.356 x 10-6 + 


1 
159 


x 305 x 10-6 = 2.71 x 10-6 


B = Bm + n ° BL 


1 

x 770 x 10-6 
150 


3.42 x 10-6 


RJ 
KK 


0.2 x 2.71 x 10-6 
0.03175X0.15 


= 1.14 x 10-4 


1 


RAB 
KK 


0.2 x 3,42 x 10-8 
0.03175X0.15 


1.44 x 10-4 


317 


கால விளைவு 


Ko 


0.2 வோலட் - நொடி சுழற்சி 
0.2327 வோல்ட் - நொடி ரேடியன் 


. 


K 
Ka 


0.41 
0.15 ) 


= 8.36 


Pam 


e = 1.14 X 10 


dem 
+ 8.36 
dt 

dt 


இதுவே குவையின் வகைக்கெழுச் சமன்பாடு . 


= 


முதல் நிலை சுழி எனக் கொண்டு இலாப்லாசு மாற்றம் காண் 
கையில் , 
E , 1.14x 10- seem + 8.36 som 
1.14x10- 5 ( S + 7.35x 10 ) am 
0.877x10 . 

E 
s ( s + 7.35X10 ) 

1 
Ei 


-- 


0.877X100 
s ( s + 7.35X10 ) 
A B 

C 

S + 7.35x10 
0.877x104 

0.1192 
s + 7.35X101 | s = 0 


S 


* 


| s = 0 

- ] ] 


B = 


[ 


ds 


0.877 X 10 

F + 7.35X10 " t= 0 
0.877x10 
( s + 7.35X101 | > = 0 

= -1.62x 10 


0.877X10 

S 


C 


= 1.62x10 


- 


5 + 7.35x10 

- 1.62x10 


1 


1 
S 


1.62X10-6X 


om = 0.11923 


+ 1,62x10-0 


1 
s + 7.35X104 


318 


நவீன ஆள் குவைகள் 


எதிர் இலாப்லாசு மாற்றம் காண , 
m = 0,1192 1-1.62x10-8 + 1.62x108- 2.84 x 14 1 

dom 

= 0.1192 ( 1 - e ) 
at 


Wm 


| 


மாதிரி வின 5.19 

ஓர் அடிமைக் 
பட்டுள்ளது . 


குவையின் பெட்டிப் படம் கீழே தரப் 


1 


2 


3 


4 


e + 


6e 


e . 


Ks 


Ka 


Km 


* 


படம் 5.23 ஓர் அடிமைக் குவை 
1. ஒத்தியங்கி 

3. இயக்கி 
2. பெருக்கி 

4. பல் இணை 


K. = 60 ஓல்டு /ரேடியன் 
Ka = 20 ஒல்டு / வோல்ட் 
K. 30x10- நியூட்டன் மீட்டர் வோல்ட் 
J = 10-5 கிலோ கிராம் மீட்டர் 
B = 161x16-* நியூட்டன் மீட்டர் - நொடி / ரேடியன் 

1 
h 1/20 , n = 

30 


3 


( அ ) இக் குவையின் தடையூட்ட விகிதம் என்ன ? 


( ஆ ) குவையின் ஊட்டம் 2 ரேடியன் நொடி எனில் கடை 
நிலையில் ஊட்டத்தண்டு , பின்னூட்டுத் தண்டு இவற்றின் திருப்பங் 
களில் உள்ள வேறுபாட்டைக் கணிக்க . 


( இ ) குவையின் ஊட்டம் 2 ரேடியன் / நொடி ஆக இருக் 
கையில் , கடைநிலை இயக்கு அறிகுறி ( actuating signal ) 1° க்கு 
மிகாமல் இருத்தல் வேண்டும் . தடையூட்ட விகிதமும் முன் 
நிலையிலேயே நிற்க வேண்டும் , 


கால விளைவு 


319 


இதில் வெற்றி பெற , பெருக்கி K. + 44 என்ற 


சார்பைத் 


தருமாறு மாற்றி அமைக்கப்படுகிறது . 


Ka . A இவற்றின் மதிப்புகளைக் காண்க , 


68 


hem 


- 


. 


தீர்வு ! 
( அ ) செயற் சமன்பாடுகள் ! 

8 
2 = K. 02 

Ka. e 
T = Km ea 

dom 
TT J 
at 

at 


a 


8 , = nom 


இவற்றை ஒன்றாக இணைக்க , 


d em 


K ; K.K . 8. = J 


+ B 


dam 
dt 


di 


( 1 ) 


d²0m 


Aam 


K.K.Km ( 8 ; - hem ) = J 


+ B 


dia 


dt 


dom 


** + } 


den 
di 


+ 


+ 


K. K. Km h 

8m - K , K. Km h 8t 
J 


dt 


B 
J 


161x10 

10-5 


16.1 


K.K.Kah = 


60x20x30x10-6X 

20 


1.8x10 


1.8x10-8 

10-5 ) 


180 


எனவே , குவையின் வகைக் கெழுச் சமன்பாடு : 


dram | 


aam 


+ 16.1 


+ 1800m = 1.8x10-88 , 


dt , 


dt 


320 


நவீன ஆள் குவைகள் 


இதன் சிறப்பியற் சமன்பாடு ! 

s2 + 16.1s + 180 = 9 


இதை + 28wxs + w .. = 0 என்ற பொது உருவுடன் ஒப்பிட , 

28w , = 16.1 


wa 


= 180 


எனவே 


W = 180 = 


13.4 


16.1 
2313.41 


20.6 


( ஆ ) 6 = 2 : ரேடியன் 

2 


중 


சமன்பாடு ( 1 )-ல் இருந்து , 


RAA e . - (r + + ) . 


( 
2 
) 


3600 Ge 


( s + 16.1s ) om 


எனவே , 


3600 
S { s + 16.1 ) 


. 


180 
s { s + 16.1 ) 


[ 8 , = 4,8 m3 


et + 


Ge 


em 


8 . 


3600 
S ( 5 +16.1 ) 


30 


- 


* 30 


20 


படம் 5.24 அடிமைக் குவையின் பெட்டிப் படம் 


120 
s ( +16.1 ) 


கால விளைவு 


321 


H | 


1.5 


GH = 


180 
S ( S + 16.1 ) 


ess 


எல்லை 
S + 0 


S.R 
1 +-GH 


* 


- 


2 
எல்லை S. 

s 
s + 0 

1+ GH 


எல்லை 
S + 0 


2 
s + sGH 


2 
எல்லை 

SGH 
S - 0 


- 


2 
180 / 16.1 


0.179 


எனவே , கடை நிலையில் ஊட்டத் தண்டு , ஈட்டத் தண்டு 
இவற்றின் திருப்ப வேறுபாடு 0.179 ரேடியன் . 


படம் 5.24 இல் இருந்து , 


GH 


180 
S ( s + 16.1 ) 


இதில் இருந்து Ka = 20 ஐ பிரித்து விட , 

9 K. 
GH 

S ( s + 16.1 ) 


தடையூட்ட வகைக்கெழுக் கட்டுப் பாட்டையும் சேர்க்க 

9 ( Ka+ As) 
GH 

S ( s + 16.1 


ess 


- 


2 
எல்லை SGH 
s + 0 


2 
9 Ka/ 16.1 


- 


32.2 
9K . 


21 


322 


நவீன ஆள் குவைகள் 


ess 


- 


1 ° , 


- 


ரேடியன் 


180 


32.2 
9 Ka 


180 


180 


எனவே , Ka 


- 


32.2 
9 

X 


205 


* 


சிறப்பியற் சமன்பாடு 1 + GH = 0 


9 ( 205+ As ) 
1+ 

= 0 
s (s + 16.1 ) 
S ( S + 16.1 ) +9 ( 205+ As) = 0 
s + ( 16.1 + 9A ) s + 1845 = 0 


= 0 என்னும் பொது உருவுடன் 


இதை s + 28wxs + wri 
ஒப்பிட , 

2 8wn = 16.1 + 9A 


43 . 


1845 

wx = 1845 
16.1 + 9A 

0.6 
2X43 


எனவே , A = 


0.6x86- 16.1 

9 


மாதிரி வினு 5.20 

மாதிரி வினா 5.19 இல் கொடுக்கப் பட்டுள்ள குவையின் 
தேவைகளை ( பகுதி இ ) நிறைவு செய்ய வேகப் பின்னூட்டுக் 
சுட்டுப்பாடு கையாளப் படல் வேண்டும் எனில் , படம் 5.25 இல் 
பெருக்க எண் K யின் மதிப்பைக் காண்க . 


6 ; + 


0 . 


3 
s ( s + 16.1) 


26 + Kas 


படம் 5.25 பெயர்ச்சிக் கட்டுப்பாட்டுக் குவை 


கால விளைவு 


323 


தீர்வு ; 


6 Ka 


1 

+ Ks | 30 
20 
S ( S + 16.1 ) 


) 


GH 


ess 


எல்லை 
S - 0 


- 


S. R 
.1 + GH 


2 


R 


- 


ess 


எல்லை 
S - 0 


2 
S. 

s 
1 + GH 


2 
எல்லை 

S GH 
S - 0 - 


- 


2 
180 Ka 
20X16.1 


180 


180 


.. K. 


2X20x16.1 

180 


X 


- 205 


செயற் சமன்பாடு 1+ GH = 0 

1 
6x205 + Kis 

30 

20 
1+ 

S ( S + 16.1 ) 
s + ( 16.1 + 180 X 205 Kg ] s + 9 X 205 = 0 


12 


இதை + 28wxs + w 

= 0 என்னும் பொது உருவுடன் 
ஒப்பிட , 

28wa = 16.1 + 18 X 205 K. 

= 1845 


எனவே W 


11845 

43 
16.1 + 18x205 Ka 

2x43 


8 


= 0.6 


- 


324 


நவீன ஆள் குவைகள் 


எனவே , 


Ka 


0,6x86-16.1 

18x205 


- 


= 96.1X10-4 - 


பயிற்சி - 5 
5.1 ஓர் அடிமைக் குவையின் 
வருமாறு 

s + 24 S + 225 = 0. 


சிறப்பியற் 


சமன்பாடு 


இதில் , ( அ) தடையூட்டு விகிதம் , 

( ஆ ) தடையிலா இயற்கை அலைவெண் , 
( இ ) ஒருமைப் படி ஊட்டம் விளைவிக்கும் தடை 

யூட்டு அலைவெண் 
ஆகியவற்றைக் கணிக்க . 


5.2 ஓர் ஆள்குவையின் வகைக்கெழுச் சமன்பாடு வருமாறு . 
dec 

dc 
+ 8 
dt ? 

dt + 25c 

= 25 


இதன் தடையூட்ட விகிதம் , இயற்கை அலைவெண் , தடை 
யூட்டு அலைவெண் , உச்ச விலக்கம் , படியும் நேரம் ஆகியவற்றைக் 
கணிக்க , உராய்வைக் குறைந்த அளவு எவ்வளவு அதிகமாக்கினால் 
குவையின் அலைவுகள் சுழியாகும் ? 


, 


5,3 . ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் குறை சுற்று 

4 
செலுத்துச் சார்பு G ( s ) = எனில் , ஒருமைப் படி ஊட்ட 

S ( S + 2 ) 
உச்ச விலக்கம் என்ன ? பயன்படும் முடிவுகளை வருவிக்க. 


5.4 ஓர் எளிய பின்னூட்டு ஆள்குவை பின்வரும் சமன்பாடு 
களால் விளக்கப்படுகிறது . 


198c 


+ B 


E. 


di 
J = 1.5 , 3 


dee 

KE, 
di 
21 , K = 294 . 


8-0 . 


-- 


( அ ) இக் குவை முழுப் பின்னூட்டு வகையின தா , குறைப் 
பின்னூட்டு வகையினதா ? எவ்வாறு ? 


325 


கால விளைவு 


- 


T 


18 ° எனில் , உச்ச 

விலக்கத்தையும் , அதை 
அடைய ஆகும் நேரத்தையும் கணக்கிடுக . 


5.5 முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன் றின் குறைசுற்று 

500 
செலுத்துச் சார்பு G ( s ) = 

இக் குவையின் ஒருமைப் 

s ( l + 5s) . 
படி ஊட்ட , கால விளைவைக் கணிக்க , 


5.6 ஒரு சுருள் வில் கட்டுப்பாட்டு ( நிலை மின் காந்த ) திரும்பு 
சுருள் மின் அழுத்த மானியில் ( Moving coil voltmeter ) நகரும் 
பகுதியின் நிலைமத் திருப்பு விசை J. சுருள் வில் மாறிலி K., பின் 
மின் அழுத்த மாறிலி K .. திருப்புவிசை மாறிலி K., மின் சுருளின் 
தடை R , ஊட்ட நேர் மின் அழுத்தம் V. செயற் சமன்பாடுகள் : 

dee 
J 



V 


K 


da 

+ RI 
di 


இங்கு J = 10- , K ; = 0,01 , K , = 0.1 , K , = 0.1 , R = 10 
( பொருந்திய அலகுகளில் ) எனில் , மின்னழுத்தம் V- ஐ திடீரென 
இணைக்கையில் கிடைக்கும் குறிமுள்ளின் வீச்சு ( pointer deflection ) 
வைக்கணிக்க . 

இக் கருவி மிகைத் தடையூட்ட வகையினதா ? குறைத் 
தடையூட்ட வகையினதா ? மின் தடை R எந்த அளவிற்கு மாறி 
னால் கருவி அலைவற்றது ஆகும் ? 

5.7 படத்திற் காணும் இருபடி ஆள்குவையில் ( படம் 5.26 ) 
B = 68x 10- நியூட்டன் - மீட்டர் நொடி ரேடியன் , J = 1.36X10-6 
கிலோகிராம் . மீட்டர் , மின் இயக்கியின் திருப்பு விசை 100 
ஓல்ட்டு மின் அழுத்தத்திற்கு 0.027 நியூட்டன் மீட்டர் . தடை 
யூட்டம் விளிம்பு நிலையில் ! பங்காக இருக்கிறது . வழுக்கணிப்பி 
1 ஓல்ட்டு பாகை வழு என்ற ஈட்டத்தைத் தருகிறது . இவ் வழு 
அறிகுறியே மின் பெருக்கியின் வழி மின் இயக்கியைச் செயற் 
படுத்துகிறது . மின் பெருக்கியின் மின் அழுத்தப் பெருக்க எண் , 
குவையின் இயற்கை அலைவு எண் , கடைநிலை வழு இவற்றைக் 
கண்டுபிடிக்க . குவையின் ஊட்டம் 20 சுழற்சி நிமிடம் என்ற 
மாறா வேகம் . பல்லிணை விகிதம் n = 1 / 100 , 

B 
( குறிப்பு 8 : ; K = KaKKs n ] 

28KJ 


326 


நவீன ஆள் குவைகள் 


Ks 


- 


Ka 


KE 


படம் 5.26 ஓர் இருபடி ஆள் குவையின் பெட்டிப் படம் 


5.8 ஓர் இருபடி ஆள்குவையின் வகைக் கெழுச் சமன்பாடு 
வருமாறு : 


- 


dec dc 

wner 

+ whic 
di 

dt 
இதன் அளவைச் சார்பு ( weighting function ) W ( t ) என்ன ? 

இதில் இருந்து ( அ ) r = 8 ( 1 ) ( ஆ) r = ult ) என்னும் ஊட்டங் 
களுக்கு உரிய , கால விளைவுகளைக் காண்க . 


5.9 ஓர் எளிய அடிமைக் குவையில் J = 20 கிலோகிராம் . 
மீட்டர் . B = 100 நியூட்டன் - மீட்டர் நொடி ரேடியன் , K = 1000 
நியூட்டன் மீட்டர் ரேடியன் , 


( அ ) குவையின் ஊட்டம் , 20 ° மாறாத் திருப்பம் எனில் 

உச்ச விலக்கம் என்ன ? 
( ஆ) குவையின் 

ஊட்டம் , 1 ரேடியன் நொடி சீரான 
தொடர் சுழற்சி எனில் , கடைநிலை வழு என்ன ? 


5.10 ஒரு முழுப் பின்னூட்டு இருபடி ஆள்குவையின் குறை 
சுற்றுச் செலுத்துச் சார்பு ! 

2 
G ( s ) = 

s ( 1 + 0.55 ) 
( அ ) குவையின் சிறப்பியற் சமன்பாட்டை எழுதுக . 
( ஆ ) ஒருபடிப் பெயற்சி ஊட்டத்திற்கு உரிய உச்ச விலக் 

கத்தைக் கணிக்க 
( இ ) கடைநிலையில் படியும் முன்னர் , குவை விளைவில் உள்ள 

முழு அலைவுகளின் எண்ணிக்கை என்ன ? 
( குறிப்பு : அலைவுகளின் எண்ணிக்கை 

படியும் நேரம் 
ஓர் அலைவிற்கு ஆகும் நேரம் 

T. 201-8 
wa /27 

ராம் 


- 


கால விளைவு 


327 


5.11 ஒரு 

முழுப் பின்னூட்டு ஆள் - குவையில் G ( s ) = 
A / s ( I + TS ) . இதில் பெருக்க எண்ணை எவ்வாறு மாற்றினால் , 


( அ) தடையூட்ட விகிதம் 0.2 இல் இருந்து , 0.6 க்கு 

உயரும் ? 
( ஆ ) உச்ச 

விலக்கம் 80 % இல் இருந்து 20 % க்குக் 
குறையும் ? 


5.12 முழுப் பின்னூட்டு ஆள் - குவை ஒன்றில் ஈட்டத்திற்கும் , 
வழு அறிகுறிக்கும் இடையே 

உள்ள செலுத்துச் சார்பு 
K / s ( I + Ts ) எனக் கொண்டு , ( அ ) ஒருமைப் படி ஊட்ட கால 
விளைவைத் தருவிக்க . K = 2 , T = 0.5 . கால விளைவின் எளி 
படம் வரைக . ( ஆ ) இக் குவையின் அசையா வழு மாறிலிகளின் 
மதிப்புக்களைக் காண்க . 


N 
5.13 ஆள் -குவை ஒன்றில் G ( s ) 

s ( as + I] [bs + cs + d ) 
H ( s ) = 1 என்க . 

( அ ) அசையா வழு மாறிலிகளைக் கணிக்க , 
( 4 ) r = R ,. / = R , 1 . r = R , என்ற ஊட்டங்களால் 

விளையும் கடைநிலை வழுக்களைக் கணிக்க. 


5.14 G ( s ) = 


8 
s ( s + 4s +8 ) ( s + 3s + 12 ) 


என்ற 


உடைய முழுப் 


குறை சுற்றுச் செலுத்துச் சார்பை 
பின்னூட்டு ஆள்குவையில் 


( அ ) அசையா வழு மாறிலிகளைக் கண்டு பிடிக்க , 
( ஆ ) அசையா வழு மாறிலிகளின் துணைகொண்டு , r = 8 , 

r = 21 , r = 1 என்ற ஊட்டங்கள் விளைவிக்கும் 
கடை நிலை வழுக்களைக் காண்க . 


5.15 படத்திற் காணும் குவையில் 

( அ ) ஒருமைப் பெயற்சி ஊட்டம் 
( ஆ ) ஒருமை வேக ஊட்டம் 
( இ ) ஒருமை முடுக்க ஊட்டம் 


ஆகியவற்றால் விளையும் கடைநிலை வழுக்களைக் கண்டு பிடிக்க . 


328 


நவீன ஆவ் குவைகள் 


C 


4 


து 


2 ( 1 + 0.2s) 
( +53 ) 


( +36+ 4 ) 


படம் 5.27 ஒரு பின்னூட்டு ஆள்குவை 


5.16 ஒரு திருப்பக் கட்டுப்பாட்டுக் குவையின் படத்தைக் 
கீழே காண்க . இதில் K. = 1 ஓல்ட்டு /பாகை . முழுக்குவையும் 
அமைக்கப்பட்ட பின் ஒரு சோதனையின் வழி , அடிமை இயக்கியின் 
செலுத்துச் சார்பு / E , == Km / s ( 1 + Tms ), Km = 10 , Tm = 0.1 என்று 
கணிக்கப் படுகிறது . 

L 

8 


AL 


1000 


C 


9 . 


ec 


BLI 


படம் 5.28 ஒரு திருப்பக் கட்டுப் பாட்டுக்குவை 


6. = 6y , & m = 10001 என்பன பல்லிணை உறவுகள் . 

சுமையின் சுழல் வேகம் மாறாது 30 சுழற்சிகன் நிமிடம் 
அளவில் இருக்க வேண்டும் ; கடைநிலை வழு 3 அளவை விஞ்சக் 
கூடாது எனில் , இத் தேவைகளை நிறைவு செய்யும் பெருக்க எண் 
( A ) மதிப்பு என்ன ? 


517 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையில் 

500 
G (s ) 

s ( 1 + 01.S ) 
r ( 1 ) = 1 + 21 + 1 எனில் , 


-- 


அதன் வழுத் தொடர் என்ன ? அதில் இருந்து கடைநிலை 
வழுவைக் கணிக்க . 


5.18 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையில் G ( s ) 9 / ( s + 1 ) . 
இயக்க வழு மாறிலிகளின் உதவி கொண்டு , பின்வரும் ஊட்டங் 
களுக்கு உரிய கடைநிலை வழுக்களைக் கணிக்க , 


329 


கால விளைவு 


( அ ) r = 2 ( ஆ ) r = t ( இ ) r = 


312 

2 ) 


쁠( ஈ ) r= 1+ 21 + -3 


5.19 ஒரு பீரங்கித் திருப்ப ஆள்குவையின் பெட்டிப் படம் 
கீழே தரப்பட்டுள்ளது . r = 5 + 4 + இக் குவையின் வழுத் 

2 
தொடரை எழுதி , கடைநிலை வழுவைக் காண்க . 


R 


10 


5 


200 
5 + 2 


0.015 

+ S 


S + 5 


படம் 5.29 ஒரு பின்னூட்டு ஆள்குவை 


5.20 ஓர் அடிமைக் குவையில் நிலைமத் திருப்பு விசை 
27.1x10-6 கிலோ கிராம் மீட்டர் , உராய்தடை 135.6x10-6 
நியூட்டன் மீட்டர் நொடி / ரேடியன் , தடையூட்ட விகிதம் 0.8 . 
10 சுழற்சிகள் நிமிடம் என்ற வேக ஊட்டத்திற்கு உரிய கடைநிலை 
வழு 0.5 ° ஆக இருக்க வேண்டும் எனில் , ( அ ) தேவையான , 
கட்டுப் படுத்தியின் பெருக்க எண் என்ன ? ( ஆ ) வழு வகையீட்டுக் 
கட்டுப்பாட்டுக் கெழு ( derivative error control factor ) என்ன ? 


6. அலை விளைவு 
( Frequency Response ) 


8.1 அலை விளைவு அறிமுகமும் வருவிப்பும் (Frequency Response 

Introduction Derivation ) 


8.1.1 அலை விளைவு அறிமுகம் : 

அலை விளைவு என்றால் என்ன என்பதை ஓர் எடுத்துக் காட் 
டால் விளக்குவோம் . 


ஒரு பீரங்கித் திருப்ப அடிமைக் குவை மாற்றார் விமானம் 
ஒன்றைப் பார்வையில் பற்றுகிறது எனக் கொள்வோம் . இதை 
உணர்ந்த எதிரி விமானம் பீரங்கியின் குறியில் இருந்து தப்ப 
அங்கும் இங்குமாய் அலைபாதையிற் பறந்து முன்னேறுகிறது . 
அடிமைக் குவையின் தொலை நோக்கியும் அதற்கு ஏற்ப அங்கும் 
இங்குமாகத் திருப்பப் படுகிறது . 


தொலை நோக்கியின் இயக்கத்தைக் குவை ஓர் அலைவு ஊட்ட 
மாகக் ( oscillatory input ) காண்கிறது . பீரங்கி மேடையும் 
அதற்கு ஏற்ப அங்குமிங்குமாகத் திரும்பத் தொடங்குகிறது . 
சிறிது பொழுதில் சீராக ; இடமாகவும் வலமாகவும் மாறி மாறித் 
திரும்புகிறது . 


எண்ணில் 


இவ் ஊட்டத்திலும் , ஈட்டத்திலும் அலைவு 
( frequency) மாறுதல் இராது . அதாவது தொலைநோக்கித் தண்டு 
அங்கும் இங்குமாய் நொடிக்குப் பத்து முறை அலைந்தால் , பீரங்கி 
மேடையும் நொடிக்கு அதே பத்து முறை அலையும் . ஆனால் 
அலைவின் வீச்சில் ( amplitude of oscillation ) வேறுபாடு இருக்கும் . 
அத்துடன் சிறிது காலத் தாழ்வும் ( time lag ) இருக்கும் . இக் 


அலை விளைவு 


331 


காலத் தாழ்வால் , ஊட்ட ஈட்ட அலைகளில் பருவ வேறுபாடு 
( phase shift ) தோன்றுகிறது . இப் பருவப் பெயர்ச்சியே காலத் 
தாழ்வின் அளவையாக ( measure ) இருக்கிறது . 


ஈட்ட ஊட்ட வீச்சு விகிதம் ( ratio of output amplitude to 
input amplitude ) , பருவப் பெயர்ச்சி ( phase shift ) இவை ஊட்ட 
அலை வெண்ணைப் ( input frequency ) பொருத்து மாறுவன . இம் 
மாறுதல்களை வரைபடத்தில் காட்டலாம் . இதை அலை விளைவு 
(frequency response ) வரைபடம் என்கிறோம் . 


வரையறை : ஓர் அலைவு ஊட்டத்தால் ஆள் - குவையில் ஏற் 
படும் கடை நிலைப் பதில் விளைவே , அலை விளைவு எனப்படும் . 


X sin wt 


Ysic: DE + 9 ) 


y 


குவை 


படம் 6.1 குவை பெட்டிப் படம் 
x ! ஊட்டம் 

X sin wt 
y ! ஈட்டம் Y sin ( wt + ) 


படம் 6.2 அலை விளைவு 
ஊட்ட அலையும் ஈட்ட அலையும் 


8.1.2 . அலை விளைவு - வரு சித்தல் ( Derivation of Frequency 
response ) 1 

இருபடி முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன்றை எடுத்துக் 
கொள்வோம் . அதன் செலுத்துச் சார்பு 


M 


C 
R 


s + 28wxs + wn 


என்க , 


( s + a ) (s + b ) 


இதில் 


81 தடையூட்ட விகிதம் 
W .. ! இயற்கை அலைவெண் 
a , b : நேர் எண்கள் ( positive numbers ) ஆக 

இருக்கட்டும் . 


332 


நவீன ஆள் குவைகள் 


r. sin wt என்க 


R = 


9 + w 


c = + * +3R 
C = + 3 + 5 (5+y ) :-) ) 


A 


+ 


A. 


s + u 


S -- 


( s + jw ) ( - jw ) 

A , 
+ 

+ 
s + jw 
bt 

-jwt 
+ Aye 


என்க . 


s - jw , 


C 


Ae,, 


+ A , e 


* 4ew 


a, b இரண்டும் நேரெண்கள் ( positive numbers ) ஆதலால் 
| -0 என்கையில் , erat , e - bt - 0 . கடை நிலையில் 1–0 . 


எனவே , கடைநிலை விளைவு ( steady state response ) 

-jwt 
C 

jwt 
A , e + A , e 


4 


இனி , A. இவற்றின் மதிப்புக்களைக் காண்போம் . 


Ag 


( s + jw / C \ s + jw 


0 


row 
= (sha ). M ( s ) . 

( s + ja ) ( s - ja ) | s + js = 0 


G + 5% - 


M ( _jw ) 


j2w 


- 


M ( - jw ) - 

M rjw ) , 


2j 


A , = A8 * 


M ( jw ) 


Me 

j8 


என்க . 


எனவே , 


Me 


ja 


- jwt 


C 


Me 

j8 


j wt 


T. 


+ 


- 


-2j 


2j 


அலை விளைவு 


3331 


- j ( w + 0 ) 


2 


e i ( wt + 8 ) 

2 j 
Mr , sin { wt + 0 ) 


Mr. 


- 


C 


= M sin ( wt + 8 ) 


MLO 


1 . 


இதுவே குவையின் அலை விளைவு ( frequency response. ) 

இதில் வீச்சு விகிதம் ( Magnitude ratio ) ! M 
பருவப் பெயர்ச்சி ( Phase shift ) : 8 


M ( s ) என்ற நிறை சுற்று செலுத்துச் சார்பில் S = jo என்று 
பிரதியிட்டால் M ( ja ) = ML என்ற நிறை சுற்று அலை விளைவு 
( closed loop frequency response ) கிடைக்கிறது . இவ்வாறே 
G , s ) என்ற குறைசுற்று செலுத்துச் சார்பில் 

S = ja என்று 
பிரதியிட Gija ) = GL + என்ற குறைசுற்று அலை விளைவு ( open 
loop frequency response ) கிடைக்கிறது . 


6.1.3 இருபடிக் குவைகளின் அலை விளைவு : ஒத்திசை உச்சம் , 
ஒத்திசை அலைவெண் : ( Frequency response of second order 
systems : Resonant peak and resonant frequency ) 

இருபடி முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன்றின் நிறை சுற்று 
செலுத்துச் சார்பு வருமாறு 


M ( s ) 


-- 


wn 
s + 28 ல rs + on 


3 


on ! இயற்கை அலைவெண் 
8 ! தடையூட்ட விகிதம் 


இதன் நிறை சுற்று அலை விளைவு . 


2 
on 


M { jaj ஈ 


( ja ) + 28 ல m( ja ) + on 

1 


9 
0 


) + j26 


யா 


என்க . 


3 


on 


334 


நவீன ஆள் குவைகள் 


- 


= 


1 | 
.. M ( ja ) 

( 1 - u ) + j28u 
ML8 . 

1 
M 

V ( 1 - u ) + ( 28u ) 

28u 
8 

tan - 1 

( l - u ) 
இவ்வாறு , M , 8 இரண்டுமே அலைவெண் வ - வின் சார்புகள் 
என அறிகிறோம் . ஊட்டத்தின் அலைவுகளுக்கு ஏற்ப வீச்சு விகிதம் 
மாறுவதைப் படம் 6.3 காட்டுகிறது . 


15 


8:01 


Ts 


10 


02 


dhM 


5 


0.5 


0 . 


-5 


- 10 


วิ 


யா 


0.1 


0. * 


1.0 


2.0 


4.0 


n 


படம் 6.3 இருபடிக் குவையின் அலை விளைவு வீச்சுப் படம் 

Y 
M : வீச்சு விகிதம் 


அலைவெண் விகிதம் . 


- 


op 


8 : 


தடையூட்ட விகிதம் 


அலை விளைவு 


335 


ஒரு குறிப்பிட்ட ஊட்ட அலைவெண்ணிற்கு வீச்சு விகிதம் 
உச்சமாக இருக்கும் . இவ் உச்ச வீச்சு விகிதம் ஒத்திசை உச்சம் 
M , ( Resonant peak ) என்றும் , அது நேரும் அலைவெண் ஒத்திசை 
அலைவெண் வ p ( Resonant frequency ) என்றும் அழைக்கப்படும் . 


ஒத்திசைவு ( resonance ) நிகழ்வதற்குத் 
( damping ) அதிகமாக இருத்தல் கூடாது . 


தடையூட்டம் 


இனி MP , றை இவைகளை வருவிப்போம் . 

1 
M 

4 ( 1 -- u ) 2 + ( 28u ) . 


இது மீப் பெரிய மதிப்பை அடையவேண்டும் எனில் , இதன் 
பகுதியில் ( denominator ) உள்ள ( 1 - u ) + (280 ) மீச் சிறிய மதிப் 
பைப் பெற்றிருக்க வேண்டும் . 


எனவே , 


d 
du 


4 ( 


f1 - u ) + ( 28u ) 

) ] = 0 


2 ( 1 - u ) ( - 21 ) + 2( 28u ) ( 28 ) = 0 
- ( 1 - u ) + 28 * = 0 

u = 1-282 எனவே , u = vi_282 


Mp 


VAR 


1 
V ( 28 ) + 48 (1--28 ) 


1 
V48 + 482-88 . 

1 
281-8 


எனவே , ஒத்திசை உச்சம் 

(( Resonant peak ) 


M , - 24 - 


28/1 - 8 


வீச்சு விகிதம் உச்சமாக இருக்கையில் , 


VI -- 281 


14 


on 


வா- 282 


இதுவே ஒத்திசை அலைவெண் ஆகும் , 


336 


நவீன ஆள் குவைகள் 


வனவே . 


up = on 1-28 


குறிப்பு : 1-28 " < 0 எனில் , 0 , கற்பனை எண் ஆகிறது . 
அதாவது 8 > 0.707 எனில் கற்பனை எண் ஆகிறது . இதன் 
பொருள் என்ன ? தடையூட்டம் 8 > 0.707 எனில் , எந்த மெய் 
அலைவெண்ணிற்கும் ( எ ) ஒத்திசை உச்சம் { Mp ) நிகழாது . 


2-5 


1 


2.0 


Mp 


1.5 


0.2 


0.4 


0.6 


0.707 


0.8 


படம் 6.4 ஒத்திசை உச்ச ( Mp ) தடையூட்ட ( 8 ) இடை உறவு 


8.1.4 . அலை விளைவு கால விளைவு இடை உறவு 1 ( Correlation 
between Frequency response and Time response ) 

அலை விளைவின் சிறப்பு அடையாளங்கள் ஒத்திசை உச்சமும் 
( My ) , ஒத்திசை அலைவெண்ணும் ( ap ) ஆகும் . 
1 

( அ ) 
2811-8 


MA 


28+ - 


வ 


-- 


லா1-28 


அலை விளைவு 


337 


இவை இரண்டும் 8 , மா என்னும் துணை அலகுகளால் அறியப்படு 


கின்றன . 


மேலும் கால விளைவின் சிறப்பு அடையாளங்கள் ஆன உச்ச 
விலக்கம் ( M ) , உச்ச நேரம் ( T )) ஆகியவையும் 8 , W .. என்னும் 
அலகுளாலேயே அறியப்படுகின்றன . 


M. 


100 2-18 | 11- 8 


TA 


TT 


vI - 8 


இவ்வாறு , இருபடிக் குவைகளில் , அலை விளைவுக் குறிப்புக் 
களான M , ற ஆகியவை கொடுக்கப்பட்டு இருந்தால் , 8 , 0. 
ஆகியவற்றைக் கணித்து அவற்றில் இருந்து கால விளைவுக் குறிப் 
புக்களான M. , T - இவற்றை வருவிக்கலாம் . 

இது போல் அலை விளைவில் இருந்து கால விளைவையும் 
மேலும் கால விளைவில் இருந்து அலை விளைவையும் பெறல் இயலும் . 

சமன்பாடுகள் ( அ ) , ( ஆ ) ஆகியவை , ஓர் இருபடிக் குவையின் 
அலை விளைவு , கால விளைவு இவற்றிற்கு இடையே உள்ள தொடர் 
பைக் காட்டுகின்றன. 

எனவே , குவைகளின் ஆக்கப் பணியில் , கால விளைவு அலை 
விளைவு இவற்றில் எதைச் சோதனையின் வழி எளிதில் அறிய 
லாமோ , அதை அவ்வாறு அறிந்தபின் மேற்கண்ட 
றவைக் கொண்டு மற்ற விளைவை அறியலாம் . 


இடை 


. 


8.1.5 . அலைவிளைவு செயல் முறைக் குறிப்புக்கள் ( Frequency 
response specifications) 

அலை விளை வின் சில சிறப்புச் செயல் முறைக் குறிப்புக்களைக் 
கீழே காண்க ! 

( 1 ) ஒத்திசை உச்சம் ( Mp ) ! வீச்சு விகிதத்தின் உச்ச 
மதிப்பு . இது 1.1 முதல் 1.3 வரை இருக்கலாம் . 

( 2 ) ஒத்திசை அலை வெண் ( ap ) : ஒத்திசை உச்சம் நிகழும் 
அலைவெண் . 


( 3 ) அலைவரிசை அகலம் ( BW ) ( Bandwidth ) : அலை விளைவின் 
மதிப்பு , சுழி அலைவெண்ணுக்கு உரிய மதிப்பில் 0.707 - க்கும் 
தாழாமல் உள்ள அலைவரிசை . 

22 


338 


நவீன ஆள் குவைகள் 


( 4 ) வெட்டுறு அலைவெண் ( wco ) : ( cut - off frequency ) 


அலை விளைவின் மதிப்பு , சுழி அலைவெண்ணின் மதிப்பில் 
0.707 - க்குத் தாழும் அலைவெண் . 


( 5 ) வீழ்ச்சி வேகம் ( cut off rate ) . 


வெட்டுறு அலைவெண்ணிற்கு அப்பால் வீச்சு விகிதம் தாழும் 
வேகம் . 


வை தவிரப் பெருக்க நிறைவெண் ( gain margin ) பருவ 
நிறைவெண் (phase margin ) என இரு செயல் முறைக் குறிப்புக் 
கள் உண்டு . இவை பிறகு விளக்கப்படும் . 


Mp 


1 


0.707 


BW 


O 

Wp wco 
படம் 6.5 அலை விளைவு செயற் குறிப்புக்கள் 


M : வீச்சு விகிதம் 

அலைவெண் 
BW ! அலை வரிசை அகலம் 
M , ! ஒத்திசை உச்சம் 
op 1 ஒத்திசை அலைவெண் 
. 

வெட்டுறு அலை வெண் 
dM 

: வீழ்ச்சி வேகம் 


Weo 


do 


மாதிரி வினா 6.1 

ஒரு குவையில் r = u ( t ) என்ற ஒருமைப் படிப் பெயர்ச்சி 
ஊட்டத்திற்கு ஏற்ப , 


C = 1-1.8et + 0.8 : : 1 > 0 
என்ற ஈட்டம் கிடைக்கிறது . இக் குவையின் அலை விளைவை 
வருவிக்க . பருவப் பெயர்ச்சி 

பருவப் பெயர்ச்சி --- 90 ° இருக்க வேண்டும் எனில் 


339 


அலை விளைவு 


ஊட்ட அலைவெண் என்னவாக இருக்க வேண்டும் என்று கண்டு 
பிடிக்க . 


தீர்வு ! 


u ( t ) 

1 


- 


. R 


S 


C = 1-1.8e - t + 0.82-9t 
1 

0.8 
ஃ . C 

S + 4 s + 9 


1.8 


. 


+ 


s + 13s + 36-1.8 { s + 9s ) +0.8 (s + 4s) 

S ( s + 4 ) (s + 9 ) 
36 
s ( s + 4 ) ( s + 9 ) 


36 


X 


* = $( 5+ 4 (3 + 9) 


* 


36 
( s + 4 ) ( s + 9 ) 


1 


M ( s ) = 


36 
( s + 4 ) { s + 9) 


அதாவது 


- 


எனவே , அலை விளைவு 

36 
M (ja ) = 

MLO 
( jw + 4 ) ( jo +9 ) 

36 
M = 

( +16 ) ( +81 ) 


-1 


- 


- 


- tan - 1 

4 

- tan 


9 . 


-1 


* 


tan ) 


-tan 


90 ° 


* 


4 


9 


tan 


tan - 1 


+ tan 


= tan 90 ° 


4 


9 


+ 


4 


9 


II 


8 


3 


8 


1 


340 


நவீன ஆள் குவைகள் 


1 


- () அல்லது 2 = 6 
36 


எனவே , ஊட்ட அலைவெண் w = 6 என்கையில் அலைவிளைவு 
பருவப் பெயர்ச்சி - 90 ஆகிறது . 


மாதிரி வினா 6.2 

ஒரு பின்னூட்டு ஆள் குவையின் நிறைசுற்று செலுத்துச் 
சார்பு 
C 

100 
R ( s + 2 ) { s + s + 1 ] 
குவையின் ஒத்திசை உச்சம் , ஒத்திசை அலைவெண் 
இவற்றை வருவிக்க . இதே ஒத்திசை உச்சம் , அலைவெண் மதிப்புக் 
களை உடைய இருபடிக் குலை ஒன்றின் தடையூட்ட விகிதம் , 
இயற்கை அலைவெண் ஆகியவற்றைக் கணிக்க . 


தீர்வு : 


M ( s ) = 


C 
R 


을 


100 
{ s + 2 } { s + 9 + 1 ) 


M (ja ) 


ML 


அலை விளைவு 

100 
{ ja + 2 ) ( - + ja + 1 ) 

100 
M 

v ( a + 4 ) [ ( I - 0 + 0 ] 


M மீப்பெரிய மதிப்பை அடைகையில் 

( a + 4 ) [ ( 1-0 ) + o ] 
மீச் சிறிய மதிப்பைப் பெற்றிருக்கும் . 
d 
do 

[ ( +4) ( - + 1] ] = 0 


அதாவது , 

20 ( - + 1 ) + ( +4 ) ( 403 - 2 ல ) = 0 
( - + 1 ) + ( 20 + 70 - 4 ) = 10 
3 ( +20 - 1 ) = 0 
e = -1 + J1 + 1 = -2,414 அல்லது 0.414 


அலை விளைவு 


341 


இதில் நேரெண் மதிப்பை ( positive value ) எடுத்துக் கொள் 
வோம் . ( : மற்றது கற்பனை அலை வெண்ணைத் தரும் ) 


o = 0.414 


10.414 


0.642 


Mp 


100 
V (0.414+ ] [ [1-0.414 ) + 0.414 ) 


54.6 


- 


0.642 


தேவையான இருபடிக் குவையில் , 

1 
Mp 

54.6 
28 MI - 8 


- 


ap = w MI - 28 = 0.642 


இவற்றில் இருந்து . 

1 
82 ( 1-8 ) 

( 2X54.6 


134.5 


--- 


0.836x10-4 


8-8 + 0.836x10-4 = 0 


8 = 0.5 + 10.25--0.836X 10-1 


0.9999or 0.0001 


8 > 0.5 . எனவே 8 = 0.0001 


• 8 = 0.01 

0,642 
WN 

M1-2X0.0001 


* 0.642 


மாதிரி வித 6.3 

இருபடிக் குவை ஒன்றில் அலை விளைவுச் சோதனையில் 2 
ரேடியன் நொடி ஊட்ட அலைவெண்ணில் , வீச்சு விகிதம் 1.15 
என்ற மீப் பெரிய மதிப்பை அடைந்தது . 


இக் குவைக்கு ஒரு படி 

ஊட்டம் கொடுக்கப்பட்டால் 
விளையும் உச்ச விலக்கம் , அதை அடைய ஆகும் நேரம் ஆகிய 
வற்றைக் கணிக்க , 


342 


நவீன ஆள் குவைகள் 


தீர்வு ! 


Mp 


- 


281 


1 
2801-8 


3 


1.15 


8 (1-8 ) = 


1 
( 2Mp ) 


11 
( 2x1.15 


8 (1-8 ) = 0.19 


8- 8 + 0.19 = 0 


8 


* 


0.5 + 40.5 - 0,19 


= 0.745 அல்லது 0.255 


830.5 . எனவே 8 = 0.255 


8 = 40.255 = 0.505 


wp = wa v1-281 = 2 


wn 


2.86 


- 


N1-2x0.255 


எனவே , 


M. 


100e- 1 -- 82 


- 


100e 


TX0,505 /0I - 0.5052 


= 100 -1.81 


= 15.8 % 


Tm 


WnNi- 8 


1.27 நொடி 


- 


2.86 MI - 0,505 " 


மாதிரி வினு 6.4 

ஒரு குவையின் நிறை சுற்று செலுத்துச் சார்பு பின்வரும் சுழிப் 
பேரெண் படத்தால் ( படம் 6.6 ) விளக்கப்படுகிறது . 


அலை விளைவு 


343 


45 


45 


+ 


படம் 6.6 
பேரெண் படம் 


படம் 6.7 
சுழிப் பேரெண் படம் 


( அ ) குவையின் அலை வரிசை அகலத்தைக் கணிக்க . 


( ஆ ) படம் 6.7 இல் உள்ளபடி ஒரு சுழியெண் சேர்க்கப்பட் 
டால் அலைவரிசை அகலம் எவ்வாறு மாறும் ? 


தீர்வு : 
( அ ) நிறை சுற்று செலுத்துச் சார்பின் 

பேரெண்கள் (poles) - 2 + j2 , -2 - j2 
சுழியெண்கள் ( zeros) இல்லை . 


எனவே , 


M ( s ) 


- 


K 
( s + 2 - j2 ) ( s -- 2 + j2 ) 

K 
( s + 45+ 8) 


- 


அலை விளைவு 


M ( ja ) 


- 


MLO 


|| 


K 
( 8--0" ) + j4 . 

K 


M 


M ( 8-0 ) + ( 4a 


- 


= 0 எனில் 


Mw . = 


K 
8 . 


승 


344 


நவீன ஆள் குவைகள் 


wco 


எனில் 


Maco = 


K 
V (8- "co) 2 + ( 40c .) 

1 
N2 


Mas 


எனவே , 


1 K 

8 


K 
N {8- + ( 4aco ) 
( 8 - aco ) + ( 4oco ) " 2x64 


64 


16 + orco + 16 = 2x 64 


oce 


64 


எனவே 


2012 


BW = oco 


2012 


2.828 ரேடியன் / நொடி . 


( ஆ ) M (s ) 


K (s + 2 ) 
(s + 4s + s ) 


அலை விளைவு 


M ( ja ) 


K ( jo + 2 ) 
(8-6 ) j4 . 


ML 


M 


- 


KM + 4 
V (8-0 )" + ( 40 ) 


ல = 0 எனில் 


M. 


K 
4 


oco எனில் 


Maco 


KVoc + 4 
N8 - oc . ) + (4sco ) 
1 

MAI 
M2 


அலை விளைவு 


345 


எனவே . 


. 


K / oc + 4 

1 K 
(8- ல . + ( 4aco ) " 

4 
(8-0 + ( 40 ) = 32 ( ac * + 4 ) 


M2 


64 - 16pco + o + co + 16tco = 32 ல co + 128 . 


oco 


4 


- 


320 . 

64 0 
16 + N16 + 64 = 33.9 அல்லது -1.9 


oco 


நேரெண் மதிப்பை ( positive value ) ஏற்றுக் கொள்ள , 


oco 


J33.9 


5.8 


எனவே , BW 


-0 = 
= oco ) 


5.8 ரேடியன் / நொடி . 


6.2 அலை விளைவுப் படங்கள் ( Frequency response plots ) 

6.2.1 அலை விளைவுப் படங்கள்- அறிமுகம் ! 


ஆள் குவைகளின் ஆக்கப் பணியில் ஈடுபடுவோருக்குப் பகுப் 
பாய்வு முறைகள் உறு துணையாகும் . இயற்கணிதப் பகுப்பாய்வு 
உத்திகள் நடைமுறைக்கு ஒவ்வாமலோ , எளிமை அற்றோ போகும் 
பொழுது , வரைபட ஆய்வு உத்திகள் வசதியாக வருகின்றன. 

. 
அவற்றுள் சிலவற்றை விரிவாக இங்குக் காண்போம் . 


அலை விளைவில் வீச்சு விகிதமும் , பருவப் பெயர்ச்சியும் அலை 
வெண்ணிற்கு ஏற்ப மாறுவதால் , இரு செவ்வக வரை படங்களின் 
உதவியால் அலை விளைவை முழுமையாகக் காட்டலாம் . இவை 
முறையே வீச்சு விகிதப் படம் ( magnitude plot ) , பருவப் 
பெயர்ச்சிப் படம் ( phase shift plot ) எனப்படும் . 


இவ் இரண்டையும் இணைத்துக் கோண தூர வரை தாளில் ,, 
அலை வெண்ணைத் துணையாகக் 

கொண்டு ஒரே படமாகவும் 
காட்டலாம் . இது கோண தூரப் படம் ( polar plot ) எனப்படும் . 
வீச்சு பருவப்படம் ( gain - phase plot ) என்று ஒரு வகையும் உண்டு . 


செவ்வக வரை தாளில் கிடை அச்சில் அலைவெண் - மடக்கை 
அளவையிலும் ( logarithmic scale ) , நிலை அச்சில் டெசியல் வீச்சு 


346 


நவீன ஆள் குவைகள் 


விகிதம் * { decibel magnitude ) நேர் அளவையிலும் ( linear plot ) 
ஆக வரையப் படுவது வீச்சு விகிதப் படம் , ( mulgnitude plot ). 

செவ்வக வரை தாளில் கிடை அச்சில் அல வெண் மடக்கை 
அளவையிலும் ( logarithnic scale ), 

நிலை அச்சில் பருவப் 
பெயர்ச்சி நேர் அளலையிலும் (linear scale ) ஆக வரையப்படுவ . 
பருவப் பெயர்ச்சிப் படம் ( phase shift plot ) . 

கோண தூர வரை தாளில் , வீச்சு விகிதம் , பருவப் பெயர்ச்சி 
இவற்றை அலைவெண் 

ல - வை துணை அலகாகக் { parameter ) 
கொண்டு வரைவது கோண தூரப் படம் ( palar plot ) . 

செவ்வசு வரை தாளில் , கிடை அச்சில் பருவப் பெயர்ச்சியும் 
நிலை அச்சில் டெசிபல் வீச்சு விகிதமும் நேர் அளவையில் { linear 
scale) கொண்டு வரைவது வீச்சு பருவப் படம் ( gain -phase plot ) . 


8.2.2 கோண தூரப் படம் { Polar plot ) 

ஓர் ஆள்குவையின் நிலையுறுதியை ( stability ) அறிய , கோண 
தூரப் படம் உதவுகிறது . இதற்குக் குறை சுற்று அலை விளைவு 
G { js) - வே போதுமானது . இதில் இருந்து வீச்சு விகிதம் G , 
பருவப் பெயர்ச்சி - ஆகியவற்றை அலைவெண் ம - வின் சார்பாக 
எழுதி விடலாம் , ( நிறை சுற்று அலை விளைவில் வீச்சு விகிதம் 
M , பருவப் பெயர்ச்சி 8 என்று குறிக்கப் படுகின்றன . ] 

பிறகு , -விற்குப் பல மதிப்புக்களைக் கொடுத்து அவற்றிற்கு 
ஏற்ப G, ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காணலாம் . இவற்றை 
ஒரு கோண தூர வரை தாளில் குறித்துக் கோண தூரப் படத்தை 
வரையலாம் . 

பல சமயங்களில் நுட்பமாக மதிப்பிட்டு வரையப் பட்ட 
கோண தூரப் படங்களுக்குத் தேவை இராது . தோராயப் 
படங்களே போதுமானவையாக இருக்கும் . 

சில சிறப்புப் புள்ளிகளை மட்டுமே கணித்து விரைவில் கோண 
தூரப் படங்களை வரை தல் இயலும் . 

எடுத்துக் காட்டாக , 0 = 0 , 0 = 0 என்பவற்றோடு கிடை , 
நிலை அச்சுக்களை வெட்டும் புள்ளிகளை அறிந்தால் போதுமானது . 
சில எண்மான எடுத்துக் காட்டுக்களால் இதை விளக்குவோம் . 

அதன் முன் பயன் தரு குறிப்புக்கள் சிலவற்றைக் காண்போம் 


வீச்சு விகிதம் M- இன் டெசியல் மதிப்பு - 20 logoM . இது 
வரையறை , 


அலை விளைவு 


347 


6.2.3 கோண தூரப்படம் - வரைமுறைக் குறிப்புக்கள் : 

தொடக்கப் புள்ளி 1 ஆள் குவையின் வகை எண்ணைப் 
பொருத்து தொடக்கப் புள்ளியும் மாறும் . 


-27 ) 


குவையின் குறை சுற்றுச் 
செலுத்துச் சார்பு G ( S ) நேர்க் 
குறி ( positive sign ) உடைய 
தாகக்கொண்டால் , தொடக்கப் 
புள்ளியின் பாகை வருமாறு : 


-ISO . 





வகை 0 : 


- 


0° 


வகை 1 : 


900 


வகை 2 1 = 


-180 ° 


- 


வகை 3 : 


படம் 6 8 கோண தூரப்படம் 

தொடக்கப் புள்ளி 


- 


-270 ° 


4-276 


. 


முடிவுப் புள்ளி ! S - 0 என் 

1 
கையில் , G ( s ) a என்க . 

N 
N- இன் மதிப்பைப் பொருத்து 
முடிவுப் புள்ளி மாறும் . G (s ) 
நேர்க் குறியீடு உடையது என்க . 


N = 2 


* N = 3 


- 1800 


N = 0 


N = 0 : 4 = 0 ° 


N = 1 


N 


= -90 ° 


N = 


2 ; - 


180 ° 


1.90 
படம் 6.9 கோண தூரப்படம் 

முடிவுப் புள்ளி 


N = 31 = -270 ° 


கிடை அச்சைக் கடக்கும் புள்ளி 1 ( G ( j } s ) வின் கற்பனைப் 
பகுதி சுழி ஆகையில் கோண தூரப் படம் கிடை அச்சைக் கடக் 
கிறது . G ( s ) இல் பொதுவாகத் தொகுதியில் ( numerator ) மெய் 
யெணணும் , பகுதியில் ( denominator ) பல S உறுப்புக்களும் 
இருக்கும் எனவே பகுதியை மட்டும் மெய் , கற்பனைக் கூறு 
களாகப் பிரித்து , கற்பனைப் பகுதியைச் (imaginary part ) சுழி 
ஆக்கினால் , ம - வுக்கு ஒரு மதிப்புக் கிடைக்கும் . இதை G ( வ )-வில் 
பிரதியிட , கிடைக்கிறது . இதுவே கிடை அச்சைக் கடக்கும் 
புள்ளியைக் குறிக்கிறது . 


348 


நவீன ஆள் குவைகள் 


தொகுதியில் -ன் உறுப்புக்கள் இருப்பின் , அவற்றின் பிரியா 
ணையால் ( conjugate ) மேலும் கீழும் பெருக்கித் தொகுதியை ஒரு 
மெய்யெண் ஆக்கி விடலாம் . 


நிலை அச்சைக் கடக்கும் புள்ளி 1 

G (ja ) -வின் மெய்ப் பகுதி சுழி ஆகையில் கோண தூரப் படம் 
நிலையச்சைக் கடக்கிறது . G ( ja ) - வின் மெய்ப் பகுதியைச் சுழி 
ஆக்கி வரும் வ - வின் மதிப்பை G ( ja ) - வில் பிரதியிட , Gy கிடைக் 
கிறது . இதுவே நிலையச்சைக் கடக்கும் புள்ளியைக் குறிக்கிறது . 
பருவக் கோணம் காணல் ! 

G (S ) இன் உறுப்புக்களில் எதிர்க் குறியீடு ( negative sign ) 
இருப்பின் , பருவக் கோணத்தைத் துணைப் படம் ஒன்றின் உதவி 
யோடு கணிப்பது நல்லது . சான்றுகள் ! 


jw 


த 


( அ ) G ( s ) = ( s - 1 ) 


G ( ja ) = ( ja - 1 ) 


* = 180 - tan - 1 . 


படம் 6.10 
பருவக் கோணம் : 


1 + jo 


3 


( ஆ ) G ( 3 ) = ( 3 - s ) 


த 


G ( ja ) = 


3 -j ல 


-ய 


---tan- ! 


* 


படம் 8.11 
பருவக் கோணம் : 3 - jo 


அலை விளைவு 


349 


( இ) G ( S ] 


( 1 + 3 + s } 


ய 


G (ja ) = ( 1 + ja - a ) 


ல < 1 என்க . 


- 


tan - 1 


| - 2 


ம | 


a > 1 என்க . = 180 - tan - 1 

-61 


படம் 6.12 பருவக் கோணம் 

1 - ல + ja , o < / 


( ஈ ) G ( s ) 


= - ( 2 + s ) 


ய 


G ( ja ) = - ( 2 + js ) 


- ( w :) 


180+ tan- 2 


- 


. 


படம் 6.13 
பருவக் கோணம் 
1- + ja , > | 


( உ ) G ( s ) 


G ( ja ) 


jo 


-ய 


- 


= tan - 1 


படம் 6.14 
பருவக் கோணம் 

-2 - j ல 


= 0 


எனில் 


3 


எனில் - = 90 ° ( 0+ 

E - 0 ] 
= ) - எனில் = -90 ° ( 5 - E 

E - 0 ) . 
E ! ஒரு சிறிய நேரெண் 


Te - o 
| 


0 


- 


350 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினா 6.5 

( அ ) படத்திற் காணும் பருவந்தாழ் மின் வலையின் செலுத் 
துச் சார்பைக் காண்க . 


இதன் அலை விளைவு கோண தூரப் படத்தை = 0 , 
o = 0 என்ற வரம்புகளுக்குள் காட்டுக . R , I ( R , + R , ) அதிகமானால் 
கோண தூரப் படம் எவ்வாறு மாறும் ? 


( இ ) மேலும் , வீச்சு விகிதப் படம் , பருவப் பெயர்ச்சிப் படம் 
இவற்றின் உருவையும் காட்டுக . 


Ri 


R , 


= 1 மெகா ஓம் 


RA 


et 


eo 


R , = 2 மெகா ஓம் 


C = 1 மைக்ரோ ஃபாரடு 


படம் 6.15 பருவம் தாழ் மின் வலை 


தீர்வு : 


R , + 


1 


E. 


( அ ) 


.) 
R, + R, + 


1 
Cs 


1 


1+ R , CS 

R + R , 
1 + 

R, 


| R , CS 


R.C 


T 


R , + R , 

= a என்க . 


.. M ( s ) = 


1 + TS 
1 + aTS 


- 


- 


2 . 


T R , C 

R + -R , 
a 

R , 
aT = 1.5x2 


2x, 106x1x10-6 

1 + 2 
2 


* 


1.5 


351 


அலை விளைவு 


. 


.. M ( s ) 


- 


1 + 2s 
1 + 3s 


இதுவே வலையின் செலுத்துச் சார்பு . 


( ஆ ) இதன் அலை விளைவு s = jw என்ற பிரதியிடக் கிடைக் 


கிறது . 


M ( jw ) 


1 + j2 ல 
1 + j3w 


= M LO 


M 


N1 + 4 ய 
M1- +- 9 ய 


tan - 120 


tan - 130 


எனவே , யாவின் பல மதிப்புக்களுக்கு M , வின் மதிப்புக்கள் 
பின் வருமாறு கணிக்கப்படுகின்றன . 


MM | 


- 


J1 + 0 
M1 + 0 


சி 


= tan - 10 


tan - 10 


0 ° 


1 -- 


4 
9 


3 


-- 


= 


* 


0.85 


M = 


1 


9 
1 + 

91 


8 = tan - 1 


2 
3 ) 


tan - 1 

- 1 


3 
3 


10.20 


இவ்வாறு , 


1 
2 


வ 


1 


2 


3 


3 


8 


• 1 | 
1 0.850 0.707 | 0.676 | 0.671 

| -10.2 ° -11.2 ° -8.1 ° | -5.0 ° -27 | 0 


M 


0.785 


0.667 


8 


சி 


| 


0 


352 


நவீன ஆள் குவைகள் 


இதன் கோண தூரப் படம் கீழே ( படம் 6.16 அ , ஆ ) 


0.67 


1.0 
w = * 


0 . 


W : 0 


. 


s . 


-1.2 


ய 


0.785 


a குறைய 


படம் 6.16 ( அ) 

படம் 6.16 (ஆ ) 
1 + 2S 

1 + 2s 
கோண தூரப் படம் 

கோண தூரப் படம் 
1 + 3s 

1 + 2as 
( a- யின் பல்வேறு மதிப்புக்களுக்கு ) 


R + R , 

R , 
எனவே 

அதிகமாகையில் a குறை 
R , 

R , + R , 
கிறது . குறைவின் எல்லை a = 1 . 

0 எனில் M 


1 


o = 0 எனில் M 


a 


எனவே , கோண தூரப் படம் , படம் 6.16 இல் காட்டி உள்ள 
வாறு மாறுகிறது . 


0 எனில் 


M = 1 


dh M = 20 103, 1 = 0 
ல = 1/3 எனில் 
M = 0.85 
db M = 20 logo 0.85 

8.5 
10 


= 20 logo 


= 20 log : 8.5-20 log .. 10 

18,6 - 20 = -1.4 


அல விளைவு 


353 


0 


1 | 
-3.0 


dbM 


1/3 1/2 
-1-4 -2.1 
-10.2 -11.2 


O 


2 3 
- 3.4 -3.46 -3.52 
-5.0 - 2.7 0 


8 


0 ° 


-8.1 


வீச்சு விகிதப் படம் , பருவப் பெயர்ச்சிப் படம் ) இவற்றின் 
எளிய உருவங்கள் படம் 6.17 , 6.18 இவற்றில் காட்டப் 
பட்டுள்ளன . 


2 


3 


3 





10 


10.1 


5 


-41 4 


-10 


Σ 


-6 / dl. 


+ 
e 


படம் 6.17 வீச்சு விகிதப் படம் 

1 + 2s 
1 + 35 


படம் 6.18 பருவப் பெயர்ச்சிப் படம் 

2 + 2 S 
1 + 3S 


- 


- )( + 


மாதிரி வினு 6.6 

கீழ்க் காணும் செலுத்துச் சார்புகளில் இருந்து கோண தூரப் 
படங்கள் வரைக ! 

K 
( அ ) G ( s ) 

( s + 1 ) ( s + 2 ) 

K 
( ஆ ) G ( s ) 

( s + 1 ) (s + 2 ) ( s + 3 ) 
தீர்வு ! 

K 
( அ ) G (s ) 

( s + 1 ) ( s + 2 ) 

K 
G (wj) 

= GL 
( jo +1 ) ( js +2) 

K 
G 

M ( + 1) ( 0 + 4 ) 


- 


+ He + 
tan- s - tan - 2 


23 


354 


நவீன ஆள் குவைகள் 


தொடக்கம் : 


- 


0+ எனில் G 


-- 


K 
2 


- 


00 


முடிவு ! 
ல = 0 எனில் G 


O 


* 


-180 ° 


y அச்சைக் கடக்கும் புள்ளி ! 
(s + 1 ) { s + 2 ) = s + 3 $ + 2 

= ( 2 + s } + 3s 


.. G { ja ) 


( 2 -- * + 


K 
( 2-0 ) + ] 3 ல 


இதில் மெய்ப் பகுதியைச் சுழியாக்க , 
2-0 * = 0 அல்லது 4 = 


02 


K 


5 = 12 எனில் , 6 = 


312 
90 ° 


இச் செய்திகளைக் கொண்டு கோண தூரப் படத்தின் எளி 
வடிவை ( sketch ) வரையலாம் . 


-270 ° 


- 


-180 ° 


00 


w = 5 


K 
3 


-900 


படம் 6.19 கோண தூரப் படம் 


K 
( s + l / ( s + 2 ) 


அலை வினவு 


355 


சா 


* 


K 
( ஆ ) G ( s ) 

( s + i ) ( s + l ) ( s + 3 ) 

K 
G ( ju ) 

GL 
( jo + I ) (ju +2) ( jo - 3) 

K 
G 

M ( s + 1 ) ( +4 ) . + 9 ) 
- tan - w -tan - 1 

tan - 1 

* 
2 

3 


+ 5 +4 ( +9, 


- 


தொடக்கம் ! 


K 


0+ எனில் G = 


증 


0° 


| 


முடிவு ! 
ல = 0 எனில் G = 0 

- = - 270° 
x , y அச்சுக்களைக் கடக்கும் புள்ளிகள் . 
( s + 1 ) ( s + 2 ) ( s + 3 ) = s + 6s + 11s + 6 

= 61 + s ) + s ( 11 + s ) 


.. Gjw ) = 


K 
6 ( 1-0 ) + ja ( II - 0 ) 


இதில் மெய்ப் பகுதியைச் சுழியாக்க , 

0 அல்லது 

K 
1 எனில் G 

இதுவே y- அச்சைக் 

கடக்கும் புள்ளி . 
- 90 ° 


ம 


- 


10 


- 


கற்பனைப் பகுதியைச் சுழி ஆக்க , 


0 அல்லது ய = 


11 . 


-- 


111 எனில் G 

- 


K 
60 
180 ° 


} 


இதுவே x- அச்சைக் 
கடக்கும் புள்ளி , 


- 


356 


நவீன ஆள் குவைகள் 


இச் செய்திகளைக் கொண்டு , கோண தூரப் படத்தின் எளி 
வடிவை (sketch ) வரையலாம் . 

-2700 


-18 


K. 
60 


Y 
/ 
13 


--- 


0 ° 


3x9 


- 90° 


படம் 6.20 கோணதூரப் படம் 


K 
( s - F1 ) ( s + 2 ) ( s + 3 ) 


மாதிரி வினா 8.7 

வகை - 1 குவைகளின் குறை சுற்று -செலுத்துச் சார்புகள் 
கீழே கொடுக்கப் பட்டுள்ளன . குறை சுற்று அலை விளைவைக் 
கோண தூரப் படத்தால் சாட்டுக . 

K 
( அ ) G - s ) 

S ( S + 1 ) 

K 
( 3 ) G ( s ) = 

+ ( s + 1 ) [ s + 2 ) 


தீர்வு ! 


( அ ) G ( 3 ) 


- 


G (jw ) 


K 
3 ( s + 1 } 

K 
j வ j + I ) 

K 
எல ( ல + 1 ) 


GLA 


. 


- 


-tan - 1 


- tan 


0 


தொடக்கம் : 

ல = 0 + எனில் 


G 


- 90 ° 


அலை விளைவு 


357 


முடிவு ! 


= 0 எனில் 


G = 0 


- 180° 


ல = 0 + எனில் G ( ja ) = - K -jo 
இச் செய்திகளில் இருந்து கோண தூரப் படத்தின் எளி 
வடிவை வரையலாம் . 

- 270° 


1 


--180 ° 


0 ° 


| 


1 


| 


| 


+ 


- 90° 


படம் 6.21 கோண தூரப் படம் 


K 
S (s + I ) 


( ஆ ) G { s ) 


= 


G (da ) -He+ hje +2) 

/ Mo +To + 


K 
S ( s + 1 ) (s + 2 ) 
K 

= GLA 
jojல +1) j +2 ) 

K 
எல ( + 1 ) ( +4 ) 


- 


- 


--- 


-tan ) 


-tan - w 


0 


-tan - 1 

- 1 


NE 


தொடக்கம் : 

ல = 0 + எனில் 


* 


G = 0 


* = - 90 ° | 


+ 


முடிவு : 


ய 


தய 


0 எனில் 


G = 0 


டி 


- 270 


]] 


358 


நவீன ஆள் குவைகள் 


x அச்சைக் கடக்கும் புள்ளி : 
s ( s + 1 ) ( s + 2 ) s ( s + 3s + 2 ) 

3s + s (2 + s ) 

K 
G (ja ) = 

30 " + jo (2-0 ) 


- 


கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 
2 - = 0 அல்லது 0 = 2 

K 
12 எனில் G 

6 


* 


- 


-180 ° 


குறிப்பு : 

K 
G ( ja ) 

-30 + ja (2-0 ) 

-36 K 
90 + ( 2-0 ) 

3K 
90 + (2-0 ) 


- 


ja (2-0 ) K 
90 + ( 2 - ல ) 

( 2 - K 
90 + (2-0 ) 
3K 
4 

joo 


.. 


w = 0+ எனில் G ( jo ) 


- 


கோண தூரப்படத்தின் எளி வடிவம் படம் 6.22 இல் காட்டப் 
பட்டுள்ளது . 

--270 ° 


24 


- 


Mo 


-- 180 ° 


0 ° 


w = 2 


| 


| 
| 


w = 0 + 


- 900 


K 
படம் 6.22 கோண தூரப் படம் 

S (s + 1 ) (s + 2 ) 


அலை விளைவு 


359 


மாதிரி வினா 6.8 

பின்வரும் செலுத்துச் சார்புகளில் இருந்து எளிய அலை 
விளைவுக் கோண தூரப் படத்தை வரைக . 

K ( s + 2 ) 
( அ ) G ( s ) 

s ( s + ] ) ( s + 10) 

K ( s + 5 ) 
( ஆ ) G ( s ) 

s ( s + 1 ) ( s + 2 ) 


தீர்வு : 


( அ ) G ( s ) = 


K ( s + 2 ) 
s ( + I ) ( s + 10 ) 

K (jw + 2 ) 
ju ( jw + 1 ) ( jo +10) 


- 


G ( j ல ) 


GLA 


G = 


K / s + 4 
( +1) ( + 100 ) 


- 


tan - 1 


-tan + 1 


2 


-tan -1 


-tan 1 


- 


18 


1 


10 


தொடக்கம் 1 

0+ எனில் , 


G = 0 
- 


-90 ° 


முடிவு : 


- 


எனில் 


0 


4 


- 


-180 ° 


x அச்சைக் கடக்கும் புள்ளி ! 

K s + 2 ) ( s - 2 ) 
G ( s ) 

S ( S + 1 ) ( s + 10 ) ( s - 2 ) 
s ( s + 1 ) ( s + 10 ) ( s - 2 ) = s ( s + 11s + 10 ) ( 4-2 ) 

= s ( s3 + 9 ; -. 12s -20 ) 

s ( s " -12 ) +-s ( 9s " -20 ) 


360 


நவீன ஆள் குவைகள் 


G ( s ) 


-க 


K { s - 4 ) 
3 °( 3 - 12 ) + ( 93 " -20 ) 


. G ( ju ) 


- 


K ( --w -- 4 ) 
( - ம -12) + jo ( -9-20 ) 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 


-90 - 20 = 0 அல்லது ல = 


20 
9 


அலைவெண் ல , கற்பனை எண்ணாவதால் , எந்த மெய் அலை வெண் 
ணிற்கும் கோண தூரப் படம் மெய் அச்சைக் கடக்கவில்லை என்று 
தெரிகிறது . 


கோண தூரப் படத்தின் எளி வடிவம் ! 


- 270° 


- 180 


0 


--- 


w : 


- 90 ° 


படம் 8.23 கோண தூரப் படம் 

K ( s + 2 ) 

s { s + I ) ( s + 10 ) 

K ( s + 5 ) 
( ஆ ) G ( s ) = 

S ( s + l ) ( s + 2) 

K ( jo +5) 
G( ja ) 

G LØ 
ju ( jo + I ) (lo + 2 ) 


G 


KAM + 25 
Mo ( + 1 ) ( +4 ) 


= tan - 1 

- i 


ME 


- 


tan - 1 


tan - 1 


> 


- 


tan - 11 


1 


2 


361 


அலை விளைவு 


தொடக்கம் : 
w = 0 + எனில் G = 0 

- -909 


முடிவு : 


எனில் 


0 


180 ° 


- 


* அச்சைக் கடக்கும் புள்ளி ! 

K [ s + 5 } { s - 5 } 

S { s + 1 ) ( s + 2} ( s - 5 ) 
s ( s + 1 ) { 3 + 2 ) ( s - 5 ) $ { s + 3s + 2 } ( s - 15 ) 

= s { s8-12s - 43s - 30 ) 

= s* ( y" - 43 } -s{30 + 12s " ) 

K ( s - 25 ) 
G ( S ) * ( - 43 ) -8 ( 30 +128 ) 

K - - 25 ) 
ஃ . Gja ) 

---43 ) -ja ( 30-12w } 
தன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 
30-12ல : 0 ; அல்லது w = 

12.3 
c = 12.5 எனில் G = 0.242K 

* 

1800 
இக் குறிப்புக்களைக் கொண்டு கீழ்க் காணும் கோண தூரப் 
படத்தை வரையலாம் . 

-2700 


--0.242k 
-1800 


S : 00 


00 


--90 ° 


K ( s + 5 ) 
படம் 8.24 கோண தூரப்படம் 

s ( s + 1 ) ( s + 2 ) 


362 


நவீன ஆள் குவைாள் 


மாதிரி வினா 6.8 

கொடுக்கப்பட்டுள்ள குவை களின் குறைசுற்று செலுத்துச் 
சார்புகளில் இருந்து கோண தூரப் படங்களை வரைக , 

K ( s + 1 
( அ ) G ( s ) 

s ( s + 2s + 2 ) 

K ( s + 3 ) 
( ஆ) G ( s) 

S { s + 23 + 2 ) 


தீர்வு : 


( அ ) G ( s ) 


Gia ) 


K [ s + 1 } 
s ( s + 2s -2) 

Kajw +1 ) 
jo - o + j2s +2} = GLA 

K / 0 + 1 
எல [ (2-0 + 40 ] 


= tan - 11 


20 


tan - 1 

- 2 


- 


1 


tan - 1 


O 


2 


2- 62 


* 


= tan - 1 


유 


1 


tan 


8 


180 - tan - 1 


29 

2 


தொடக்கம் 


to = 0 + 


எனில் 


90 ° 


முடிவு : 


எனில் 


* 


- 1800 


- 


x அச்சைக் கடக்கும் புள்ளி ! 

K (s + I ) ( s - 1 ) 
G ( 3 ) 

S { s + 23 + 2 ) ( s - 1 ) 

K { s " -1 ) 
s { 3 * + s " - 2 ) 

K ( -a -1 ) 
Gja ) 

ல + jo ! --a -2 ) 


அலை விளைவு 


363 


இதன் கற்பவப் பகுதியைச் சுழியாக்க , 


2 


8-2 


அலை வெண் கற்பனை எண் ஆகிறது . எனவே எந்த மெய் 
அலைவெண்ணிற்கும் , கோண தூரப் படம் x- அச்சைக் கடக்க 
வில்லை என்று தெரிகிறது . 


கோண தாரப் படத்தைப் பின் வருமாறு வரையலாம் . 

- 270 ° 


0° 


- 1800 


ய : 


-907 


6.25 கோண தூரப் படம் 


K ( s + 1 ) 
s ( s + 2s + 2 ) 


K ( s + 3 ) 
( ஆ ) G ( s ) = 

ச ( s + 25 + 2 ) 

K ( ja + 3 ) 
G ( ja ) = 

GL 
fo ( - + j2o + 2 ) 


- 


G 


K / s + 9 
Mo [ (2-0 ) +46 ] 


20 
2 


A. 


tan - 1 


* tan - 1 


tan - 1 


a < 2 


3 


- 


tan - 1 


tan - 1 

- 1 


180 


tan - 1 


2 . 
-2 


12 


3 


0 


தொடக்கம் ! 

0+ எனில் 


G = 0 


- 


4 = -90 


364 


நவீன ஆள் குவைகள் 


முடிவு : 


0 எனில் 


G = 0 


4 = -1800 


x அச்சைக் கடக்கும் புள்ளி ! 

K ( s + 3 ) ( s - 3 ) 
G ( s ) = 

s (s + 2s + 2 ) ( s - 3 ) 
s ( s + 23 + 2 ) ( s - 3 ) = s ( se - s - 49-6 ) 

s ( s - 4 ) -S ( 6 + s ) 

K ( s -9 ) 
G ( s ) 

s ( s - 4 ) - S ( 6 + 3 ) 

K ( -0-9 ) 
G (js ) = 

-வ (- - 4 ) -jo (6- ) 


= 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க . 
6 - ல " = 0 அல்லது = 

16 


16 எனில் , G 


K 
4 


- 


-180° 


கோண 


தூரப் படத்தைப் 


இக் குறிப்புக்களில் இருந்து 
( படம் 6.26) பின்வருமாறு வரையலாம் . 

- 270 ° 


ய : 00 


-180 ° 


w = 6 


0 


ப 


--90 ° 


படம் 6.26 கோண தூரப் படம் 

K (s +3 ) 
S ( s " + 2s 42 ) 


அலை விளைவு 


365 


மாதிரி வினா 6.9 
கோண தூரப் படம் வரைக ! -- 

0.25 ( 144s ) 
( அ ) G ( s ) 

( 1 + 0.25S ) ( 1 + 0.1s 1 


( ஆ ) G ( s ) - 


K { s + 2 ) 
( s + 3 ) ( s - 1 ) 


( இ ) G ( s ) 


K ( s + 1 ) 
( 1 - 1) 


தீர்வு : 


( அ ) G ( s ) = 


0.25 ( 1 + 4s ) 
S ( 1 + 0.25S) ( 1 + 0.15 ) 


10 ( 1-- 4s ) 
S (S + 4 ) ( s + 10 ) 


G ( ja ) = 


10 ( 1 + jaw ) 
ல ( jo + 4 ) (jw + 10 ) 


- 


GLA 


- 


10 + 6 
V ( +16 ) ( ய + 100 ) 


4d 


* = tan- * 


-- 


2tan - 1 


- * 


tan 


tan - 1 


0 


10 


தொடக்கம் : 


w = 0+ எனில் G = 10 


டி 


180 ° 


முடிவு : 


= 0 எனில் G = \ 


* 


-2700 


3 , y அச்சுகளைக் கடக்கும் புள்ளிகள் ! 


G ( s ) 


10 ( 1 + 4s ) ( 1-4s ) 
S " ( s + 4) (s + 10 ) ( 1 - 4s ) 


366 


நவீன ஆள் குவைகள் 


s ( s- + 4 ) ( s + 10 ) ( 1 - 4s ) = s " ( s + 145 + 40 ) ( 1 - 49 ) 

= s2 ( - 4s - 55s - 146 s + 40 ) 

s ( 40 - 55s ) -- s ( 45 + 146 ) 

10 ( 1 - 16s ) 
G ( s ) == s ( 40--50 ) - s ( 45 " + 146 ) 

10 ( 1 + 16 வ ) 
G ( jw ) 

- 4 ( 40 + 504 ) | ja *( -- 40 " +146 ) 
இதன் மெய்ப் பகுதியைச் சுழியாக்க , ய கற்பனை எண்ணாக 
வருகிறது . எனவே கோண தூரப் படம் நிலை அச்சைக் கடக்க 
வில்லை . 


- 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 
- 40 + 145 0 அல்லது 

= 605 
6.05 எனில் G 0.08 

- - 180 ° 


- 


இக் குறிப்புக்களில் இருந்து பின்வரும் கோண தூரப் படம் 
கிடைக்கிறது . 

- 270 ° 


1 


- | -0.08 


-18 ) 


0 ° 


w = 0 + 


w = 6.03 


- 90 


0.25 ( 1 + 4s ) 
படம் 8.27 கோண தூரப் படம் 

s *( 1 + 0.25s ) ( 1 + 0.15 ) 

K (s + 2 ) 
{ ஆ ) G ( s ) = 

( s + 3) ( s - 1 ) 

K (ja + ) 
G (ja ) 

GLØ 
( jo +3 ) ( jn - 1 ) 


2 , 


KN + 4 
( 49) ( +1) 


அலை விளைவு 


367 


$ = tan - 1 


tan - 1 


2 


3 


180 


tan - 1 

- 1 


* ) 


தொடக்கம் ! 

2K 
0+ எனில் G = 

3 


> 


= -180 " 


முடிவு : 


எனில் G 


0 


-90 ° 


எனவே 


கோண 


தூரப்படத்தைக் 


கீழ்க்கண்டவாறு 


வரையலாம் , 


-- 


w : 0+ 


K s - 2 ) 
படம் 6.28 கோண தூரப் படம் 

( s + 3 ) ( s - 1 ) 


( இ ) G ( s ) 


K ( s + 1 ) 
( 1-9 ) 
Kjw + 1 ) 

= GLE 
( 1 - ju ) 


G ( jw ) 


K / M + 1 
MM + 1 


tan- * + tan 


유 


= 2 tan - 1 


368 


நவீன ஆள் குவைகள் 


தொடக்கம் : 

ய +0+ எனில் 


G = K 

0 


முடிவு ! 


= 0 எனில் G = K 

- 180 ° 
y- அச்சைக் கடக்கும் புள்ளி ! 
1 எனில் G 

- 90 ° 
இக் குறிப்புக்களில் இருந்து தெரிய . வரும் கோண தூரப் 
படத்தைக் கீழே காண்க : 

90 ° 


K 


k 


180 ° 


Kk | 
w = 0 + 


0 ° 


-270 ° 


படம் 6.29 கோண தூரப் படம் 

K ( s + 1 ) 

- ( s - 1 ) 
6.2.4 தோராய வீச்சு விகிதப் படம் ( Approximate magnitude 

plot ) 


K ( I + Ts ) 
G ( s ) = 

என்க , 
S ( I + aTs + T S ) 

K ( 1 + joT ) 
G (ja ) 

jo ( 1 + jaTu -TM ) 

K |1+ joTI 
G 

| jo | l + jaTw- T 
டெசிபல் G 

2010gG 
20 log G 20 log K + 20 log |1 + joT 

- 20 log | jal - 20 log | 1 + jaTv - w T | 


= 


-- 


அலை விளைவு 


369 


ச் சமன்பாட்டின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தோராய 
வீச்சு விகிதப் படம் வரைந்து பிறகு எல்லாவற்றையும் ஒன்றாய் 
இணைக்கையில் முழுமைத் தோராய வீச்சு விகிதப் படம் 
கிடைக்கும் . 


இத் தோராய வீச்சு விகிதப் படத்தில் x அச்சில் அலைவெண் 
வ - வும் ( மடந்கை அளவை ) y அச்சில் டெசிபல் G- யும் ( நேர் 
அளவை ) எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . 


இது போடே வீச்சு விகிதப் படம் ( Bode magnitude plot ) , 
மூலைப் படம் ( corner plot) ,ஈரணுகிப் படம் ( Asymptotic plot) 
என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது . 

இதில் வளை கோடுகளுக்குப் பதில் நேர்கோடுகள் வரையப் 
படுவதால் மூலைகள் உண்டாகின்றன . எனவே மூலைப்படம் என்ற 
பெயர் வந்தது . 


வரம்பிலியில் தொடு 


நேர்கோடுகள் வளைகோடுகளுக்கு 
கோடுகளாக ( tangents at infinity ) அமைவதால் ஈற்றணுகிப் 
படம் என்ற பெயரும் வழங்குகிறது . 


இனி வரை முறையைக் காண்போம் : 


20 log K 


du6 


log w 
படம் 6.30 போடே வீச்சுப் படம் 


( அ ) G ( s ) = K என்க . 

G ( ja ) = K 
G = K 


db G = 20 log K 


எல்லா அலைவெண்களுக்கும் G- யின் மதிப்பு 20 log K டெசி 
பலில் மாறாது நிற்கிறது . இதன் படம் ஒரு கிடைக்கோடு , 

24 


370 


நவீன ஆள் குவைகள் 


N 


( ஆ ) G ( s ) = 
பேரெண் ) என்க . 


( ஆயத்தில் உள்ள சுழியெண் அல்லது 


G ( ja ) 


(jam 


G 


N 


N 
db G 20 log o 

20N log o 
இது y = mx என்ற உருவில் உள்ளது . 
y 

db G 
logo 
20N 


- 


X = 


m 


அதாவது (h G. y- அச்சிலும் , log o , x- அச்சிலும் இருப்பின் 
வரை படம் ஆயத்தின் வழியே செல்லும் ஒரு நேர்கோடு ஆகும் . 


20N 


20N 


1 


و 
الله 


dG 


/ 


10 


o log w - 

1 
படம் 6.81 
போடே வீச்சுப் படம் G ( s ) = sN 


படம் 8.31 (அ ) 
போடே வீச்சுப் படம் G (s ) = sN 


இதன் சாய்வு 


db G , - db G , 
log w , - log w 
db G. - db G , 


/ 


log 


20 N - 0 

டெசிபல் * 
= 20N 
1-0 

பதிமம் 
* log o வில் பெயர்ச்சி 1 எனில் பத்து மடங்கு ஆகிறது . 
log w 

= 0 

10 ) 1 
log w I 

= 10 
log o = 22 ) 100 
log o = 33 ) o = 1000 


- 


- 


- 


371 


அலை விளைவு 


இவ்வாறு ஓர் அலைவெண்ணில் இருந்து அதைப்போல் 10 
மடங்கு ஆன ஓர் அலைவெண் வரை உள்ள அலை வரிசை ( frequeney 
band ) பதிமம் ( decade ) எனப்படும் . 


- 


துபோல் இருமம் ( octave) என்றோர் அலகும் உண்டு . 
1 ; 20 log o 

0 
ல = / ; 20 log o = 6 

4 ; 20 log o = 12 
8 ; 20 log o = 18 


- 


ம 


அதாவது , ஓர் அலைவெண்ணில் இருந்து அதைப் போல் இரு 
மடங்கான அலைவெண் வரையில் உள்ள அலை வரிசை இருமம் 
{ octave ) எனப்படும் . 


அலைவெண்களுக்கு 


இடையில் 


உள்ள 


ஏதாவது 


. 


log 


பதிமங்கள் ( decades ) 


- 


log 10 


ம 


log 


இருமங்கள் (octaves ) 


log 2 


1 பதிமம் 


3.33 


இருமம் 


டெசிபல் 
20 

பதிமம் 


20 டெசிபல் 
3.33 இருமம் 


டெசிபல் 
6 
இருமம் 


log w 


- 


0 எனில்ல = 


எனவே : ^ என்பதன் வீச்சு விகிதப் படம் 20 N டெசிபல் / 
பதிமம் சாய்வில் , ( 0 = 1 , db G = 0 ) என்ற புள்ளியின் வழியாகச் 
செல்லும் நேர்கோடு ஆகும் . 


. 


( இ ) G ( s ) = KSM என்க , 
Gijo )) 

K ( ja ) 


N 


- 


Row 


ib G 


- 


20N log w + 20 log K 


372 


நவீன ஆள் குவைகள் 
இது y = mx + C என்ற உருவில் உள்ளது . 

Bib G 
x ! log w 

20N டெசிபல் / பதிமம் 
C : 20 log K டெசிபல் 


. 


N 


அதாவது Ks" இன் வீச்சு விகிதப் படம் 20N டெசிபல் 
பதிமம் சாய்வில் ( 9-1 , G = 20 log K ) என்ற புள்ளி வழியாகச் 
செல்லும் நேர்கோடு ஆகும் . 
(( ஈ ) Gs ) = ( 1 + Ts ) N 

Gljs )) ( 1 + jo7 ) N 


- 


- 


- 


; 
AT ; 

1 
db G 20 log1 

0 

; w 41 
db G = 20 log ( oTIN 

20N log wT ; 
எனவே , இதுவும் சிறிய அலைவெண்சுளுக்கு ( 0 « 1 ) கிடை 


G 


20N 


+ 


படம் 8.32 போடே வீச்சுப் படம் G (s ) 


N 


{ { - + - TS ) 


) 


அச்சில் ( 0 டெசிபல் கோட்டில் ) படியும் நேர்கோடாகவும் , பெரிய 
அலைவெண்களுக்கு ( a > 1 ) 20N டெசிபல் / பதிமம் சாய்வில் 
log oT= 0 அல்லது ய என்ற புள்ளியின் வழியாகக் கிடை 

T 
அச்சைக் கடக்கும் நேர்கோடு ஆகவும் இருக்கிறது . 

1 
( 1+ Ts ) N என்ற உறுப்பின் வீச்சு விகிதப் படத்தில் . 

T 
என்ற அலைவெண்ணில் ஒரு மூலை ( corner ) உண்டாவதால் 


- 


373 
அலை விளைவு 
அதை மூலை அலைவெண் ( corner frequency ) 0 ; என்று அழைக் 
கிறோம் . 

1 뷰 
TT ) 


Wc 


- 


கால மாறிலிபின் தலைகீழ் மதிப்பே மூல அலைவெண் ஆகும் . 


குறிப்பு : மூலை அலைவெண்ணில் வழு : தோராய வீச்சு விகிதப் 
படத்தில் மூல அலைவெண்ணில் டெசிபல் பெருக்கம் ( decibel gain ) 
0 , ( சுழி ) ஆகும் . 


உண்மையான டெசிபல் பெருக்கம் : 
dh G = 2 ) N log | 1 + jwTI 

= 20N log | 1 + jl | 
= 20N log 23 

= 3N டெசிபல் ஆகும் . 
மூலை அலை வெண்ணிற்கு ( 6 ) ஓர் இருமம் முன்னாலும் ( 1 ) 
ஓர் இருமம் பின்னாலும் ( 206) 


வழு : N டெசிபல் ஆகும் , 


( ஈ ) G ( s ) ( 1 + aTs + T s ) என்க . 

G (jo ) = ( 1 + jouT ) - T ?. 
ய < 1 எனில் Go 1 
o 1 எனில் 

GcW T 


அதாவது , 

0 41 எனில் 


db G 

20 log 1 = 0 
db G = 20 log o T = 40 log wT 


1 


எனில் 


எனவே , ( 1 + aTs + T s ) என்ற உறுப்பின் தோராய வீச்சு 
விகிதப் படம் இரு நேர்கோ டுகளால் ஆனது என்று தெரிகிறது . 
சிறிய அலைவெண்களுக்கு ( 41 0 டெசிபலில் கிடை 
அச்சோடு இணைந்த நேர்கோடும் , பெரிய அலை வெண்களுக்கு 40 

11 
டெசிபல் / பதிமம் சாய்வில் ( ல 

dbG = 0 ) என்ற புள்ளியில் 
கிடை அச்சைக் கடக்கும் நேர் கோடும் ஆக இரு பிரிவுகள் . 


- 


374 


நவீன ஆள் குவைகள் 


40 டெசிபல் 


பதிமம் 


டெசிபல் 

பதிமம் 
படம் 6.33 போடே வீச்சுப் படம் G ( s ) 


1 + a Ts + T s 


குறிப்பு : இத் தோராய முறையில் ( 1 + aTs + T ? s ) , 
( 1 + T 3 ), ( 1 + Ts ) ஆகிய மூவகை உறுப்புக்களுக்கும் ஒரு 
வடிவை உடைய தோராய வீச்சு விகிதப் படங்களே கிடைப் 
பதைக் கவனிக்க , 


இவ்வாறு வேறுபட்ட உறுப்புக்களின் தோராய வீச்சு 
விகிதப் படங்களைத் தனித் தனியே ஒரே வரைதாளில் வரைந்து , 
இயல் முறையில் கூட்டினால் ( algebraic addition ) முழுமைத் 
தோராய வீச்சு விகிதப் படம் கிடைக்கிறது . 


இதன் வரை முறைக் குறிப்புக்களை அடுத்த பகுதியில் காண் 
போம் . 


6.2.5 : முழுமைத் தோராய வீச்சு விகிதப் படம் வரைமுறைக் 
குறிப்புக்கள் : ( Drawing the overall approximate magnitude 
plot - Working rules ) . 

1. கொடுத்துள்ள செலுத்துச் சார்பைக் கால மாறிலி 
உருவில் (time constant form) எழுதுக . மூல அலைவெண்களைத் 

1 
( ac ) தனியே குறித்துக் கொள்க . 

T 


2. KsN என்ற உறுப்பை முதலில் எழுதிக் கொள்க . இதன் 
சாய்வை ( Slope ) 20N டெசிபல் (பதிமம் எழுதுக : பிறது , பிற 
உறுப்புக்களையும் மூலை அலைவெண்களில் ஏறு வரிசையில் எழுதிக் 
கொண்டு , அவற்றின் சாய்வுகளையும் குறிக்க . 

3. நேர் கோடுகளின் தனித்தனிச் சாய்வுகளை அடுத்தடுத்துக் 
கூட்டி , முழுமை வீச்சுப் படச் சாய்வுகளைக் கணிக்க , 


அலை விளைவு 


375 


/ 


4. அலை வரிசை ! முதல் நேர்கோடு () முதல் முதலாம் 
மூலை அலைவெண் வரை ; இரண்டாம் நேர்கோடு முதலாம் மூலை 
முதல் இரண்டாம் மூலை வரை ; மூன்றாம் நேர்கோடு இரண்டாம் 
மூலை முதல் மூன்றாம் மூலை வரை...... இவ்வாறு தொடர்ந்து இறுதி 
நேர்கோடு கடைசி மூலையில் இருந்து வரம்பிலி வரை நீளும் . 

5. ஓர் அரை மடக்கை வரைதாளில் ( semilog sheet ) cbG 
நிலை அச்சிலும் ( நோ அளவை ) , ல கிடை அச்சிலும் ( மடக்கை 
அளவை ) எடுத்துக்கொண்டு மூலை அலை வெண்களைக் குறிக்க . 

6. முதல் நேர்கோட்டை ( KsN ) 20N டெசிபல் பதிமம் 
சாய்வில் ( = 1 , dbG = 20log K ) என்ற புள்ளி வழியாகச் செல்லு 
மாறு வரைக , இது முதல் மூலை அலைவெண் வரை நீளும் . 

முதல் மூலை அலைவெண் ac & 1 எனில் , முதல் நேர்கோடு 
1 - க்கு முன்பாகவே நின்று விடும் . அப்பொழுது அதன் நீட்சி 
( extension ) , w = 1 , dbG = 20 lag K ) என்ற புள்ளியின் வழியாகச் 
செல்லவேண்டும் . 

7 , முதல் நேர்கோட்டின் பின் முனையில் இருந்து , அடுத்த 
நேர்கோட்டை அதற்கு உரிய முழுச் சாய்வில் இரண்டாம் மூலை 
அலைவெண் வரை வரைக . 

இவ்வாறு கடைசி நேர்கோடு வரை 
வரைந்து முடிக்க . 

8. மூலை அலைவெண்களிலும் , முன்னும் , பின்னும் தேவைப் 
படின் 3N , N டெசிபல் வீச்சு விகிதத் திருத்தம் புரியவும் , 

குறிப்பு ! S- தனத்தின் வலது பாதியில் பேரெண்களே ( poles 
in the RHP ) இல்லாத செலுத்துச் சார்புகள் மீச்சிறு பருவச் செலுத் 
துச் சார்புகள் ( minimum phase transfer functions } என அழைக் 
கப்படும் . 

K ( +4 ) 
சான்று : G ( s ) 

இதன் பேரெண்கள் 

s ( s + } ) ( + 3 ) 
F = 0 , -1 , -2 . இவற்றில் எதுவும் நேர்க்குறி எண் ( positive 
number ) அல்ல . 


மாதிரி வினா 6.10 

கீழ்க்காணும் செலுத்துச் சார்பில் இருந்து தோராய போடே 
வீச்சு விகிதப் படத்தை வரைக . 

16 (s + 0.25 ) 
G ( s ) 

s ( s + 2) ( 3 + 0.5 + I ) 


376 


நவீன ஆள் குவைகள் 


தீர்வு : 


G (s ) 


16 ( s + 0.25 ) 
S (S + 2 ) ( S + 0.5S + I ) 

2 ( 1 + 4s ) 
s ( I + 0.5 :) ( 1 + 0.5s + s ) 


மூலை அலைவெண்கள் ! 


1 
4 


1 
0.3 


1 
1 


. 


அதாவது 0,25 , 1 , 2 , 

20 log K = 20 log 2 = 20x0.3 = 6 டெசிபல் 


உறுப்புக்களும் சாய்வுகளும் ! 


உறுப்பு 


தனிச் சாய்வு மொத்த சாய்வு அலை வரிசை 
டெசிபல் /பதிமம் டெசிபல் பதிமம் 

ரேடியன் 


நொடி 


2S - 1 


- 20 


- 20 


0-0.25 


+20 


0 


0.25-1 


( 1 + 4s ) 
( 1 + 0.55 + s ) - 1 


-- 40 


-- 40 


1 + 2 


( 1 + 0.5s ) -1 


-20 


-60 


2-0 


தோராய போடே வீச்சுப்படம் கீழே காட்டப்பட்டுள்ளது . 


ܡܟܐ 


-20 


20 


0 


- 40 


dis 


To do 


- 


10.1 


0.25 


ப 


10 


-20 


- 60 


படம் 6.34 போடே வீச்சுப் படம் 


G ( s ) 


( 16s + 0.73 ) 
s( s + 2 ) ( s + 0.5s + 1 ) 


அலை விளைவு 


377 


மாதிரி வினு 6.11 

400 ( 1 + 0.1 s ) 
G (s ) 

s ( 1 + 0.01 

S 


என்ற செலுத்துச் சார்பில் இருந்து போடே வீச்சு விகிதப் 
படம் , போடே பருவப் படம் ஆகியவற்றின் எளி வடிவங்களை 
வரைக . 


. 


தீர்வு ! 

400 ( 1 + 0.1 s ) 
G ( s ) s ( I + 0.01 S ) 

1 

1 
மூலை அலை வெண்கள் : 

0.1 0.01 

அதாவது 10 , 100 
20log K = 

= 20 log 400 
= 20 (log4 + log 100 ) 
= 20 ( 0.6 + 2 ) = 52 டெசிபல் 


உறுப்புக்களும் சாய்வுகளும் : 

தனிச் சாய்வு மொத்த சாய்வு அலை வரிசை 
உறுப்பு 

டெசிபல் / டெசிபல் / ரேடியன் 
பதிமம் பதிமம் 

நொடி 


4005-2 


- 40 


- 40 


0 + 10 


( 1 + 0.1 s ) 


+20 


- 20 


10-100 


( 1 + 0.01s ) -2 


- 40 


-60 


100 - ல 


0 


* = tan -1010-2tan -1 

0 


-2 tan -10.010 


3 


- 


- 


S 


0+ எனில் 4 = -180 ° 
0 எனில் - 270 ° 
1 எனில் * = -175.5 ° 
10 எனில் = -146 ° 
100 எனில் 

- --186 ° 


3 


- 


3 


இக் குறிப்புக்களில் இருந்து பின் வரும் போடே படங்கள் 
கிடைக்கின்றன . 


378 


நவீன ஆள் குவைகள் 


52 


--40 


-90 


க 


20 


1 


3 


த 


-180 . 


1000 


-60 


-2700 


படம் 6.35 போடே படம் 

400( 1 + 0.1s ) 
s ( 1 + 0.01 S ) 


G ( s ) 


- 


மாதிரி வினா 6.12 

கீழே கொடுக்கப் பட்டுள்ள தேதோராய போடே வீச்சுப் 
படத்தில் இருந்து செலுத்துச் சார்பை வருவிக்க . வழு மாறிலி 
களையும் கணிக்கவும் 


-20 


36 


-40 


de 6 . 


8 


- 


-40 


படம் 6.36 பேரடே வீச்சுப்படம் 

31.6 { 1 + 0.1258 ) 
G ( s ) 

s1 + 2s ) (1+ 0.0445 ) 


தீர்வு ! 

0 , 0 , K இவற்றைக் கணித்து 
சார்பை எழுதுவது எளிது . 


விட்டால் , செலுத்துச் 


* 


ய , எனில் dh G 


36 


4 எனில் 


db G 


0 


அலை விளைவு 


379 


0-36 


எனவே , சாய்வு ! 


|} 


-40 


டெசிபல் 
பதிமம் 


4 


log 


4 


.. log 


- 


0.9 


01 


log 8 


4 . 


- 


8 அல்லது ல , = 0.5 ரேடியன் / நொடி 


யின் மதிப்பைக் காண , o = 8 என் கையில் db G தெரிய 
வேண்டும் . 

4 எனில் db G 0 
ல = 8 எனில் db G = x என்க . 
x - 0 

-40 
8 
log 


-- 


41 


8 


40X 10x 4 


- 


= - 40x0.3 


= -12 டெசிபல் 


இனி , 
-21 - ( - 12 ) 


- 20 


log 


os 
8 


.. log * 


= 0.45 


log 2.82 


8x2.82 


எனவே , 4 , = 


- 


22.6 ரேடியன் / நொடி 


K பின் மதிப்பைக் காண , முதற்கோடு ( o = 1 , db G = 20 log K ) 
என்ற புள்ளியின் வழியாகச் செல்வதை நினைவிற் கொள்ளுகிறோம் . 

0.5 எனில் db G = 36 
1 எனில் db G = x என்க . 


-- 


X - 36 


-20 ( முதற்கோட்டின் சாய்வு ) 


1 


log 0.5 


380 


நவீன ஆள் குவைகள் 


1 
x = 36-20xlog 

0.5 
36-20x log 2 

36-6 = 30 டெசிபல் 
20 log K = 30 

30 
1.5 

log 31.6 
20 


பா 


log K 


எனவே K = 31.6 


சாய்வுகளும் உறுப்புக்களும் 


அலை வரிசை மொத்த சாய்வு தனிச் சாய்வு 
ரேடியன் 

டெசிபல் டெசிபல் / 
நொடி பதிமம் 

பதிமம் 


உறுப்பு 


0-0.5 


- 20 


-20 


31.6 s - 1 


0.5 + 8 


- 40 


1 


1 
1+ 

0.5 


-20 


8- + 22.6 


-20 


+20 


+ 


* ) 
( + 225 )" 


22.6-0 


- 49 


-20 


எனவே , 


செலுத்துச் சார்பு G (s ) 


31.6 ( 1 + 0.125 s ) 
S ( 1 + 2s ) (1 + 0.0442s ) 


Kp 


எல்லை 
S - 0 


G ( s ) = 0 


K , = 


எல்லை 
s + 0 


S G ( s ) = 31.6 


Ka 


எல்லை 
S - 0 


G (s ) 


அலை விளைவு 


381 


மாதிரி வினா 6.13 
ஒரு 

பின்னூட்டு ஆள்குவையின் பெட்டிப் படமும் , 
செலுத்துச் சார்புகள் G ,, G. , G , ஆகியவற்றின் தோராய வீச்சு 
விகிதப் படங்களும் கீழே காட்டப் பட்டுள்ளன . 


ஆள் குவையின் 8 , ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 
ஊட்டம் 10 ரேடியன் / நொடி எனில் கடைநிலை வழு என்ன ? 


20 log Gô 


45 . 


-20 


தே 


20 


GS 


* 0.8 

wa 

14 
படம் 6.38 போடே வீச்சுப் 
படங்கள் , G. , G ,, G , 


படம் 6.37 ஒரு பின்னூட்டு 

ஆள்குவை 


தீர்வு 1 


G. 


20 log K = 45.11 
ஃ . K = 180 
K 

20 log K = ) 
1 
0.8 


G , 


- 


1 


Gs 


T T 


-- 


1 
1/9 


கொடுத்துள்ள பெட்டிப் படத்தைச் சுருக்கி , ஒரு முழுப் 
பின்னூட்டு ஆள்குவை ஆக்கினால் 


GS 


G. . 


1 + G.G . 

1 
s ( 1 + 1.255) 

1 
+ 

$ ( 1 + 1,25 S / 


* 180 


9s 


382 


நவீன் ஆள் குவைகள் 


180 
S ( 1 + 1.25S) +95 

18 
( 1 + 0.125 s) 


( + 3 % 


- 


சிறப்பியற் சமன்பாடு 1 + G = 0 

18 
1+ 

= 0 
S ( 1 + 0.125s ) 
S ( 1 + 0.125s) +18 = 0 
s$ + 8s +144 = 0 


இதை s + 28ons + an = 0 என்ற பொது உருவுடன் ஒப்பிட , 


2 8an 


8 


on 


= 144 


எனவே on 


12 


8 
2X12 


1 
3 


od = 1 - 82 


= 12 


/ 1-5 ) 


11.3 ரேடியன் நொடி 


r = 101 


R 


* 


10 
S2 


ess 


எல்லை 
F + 0 


SR 
1 + G 


10 


எல்லை 


* 


I + G 
T 


10 
எல்லை 

SG 
S- () 


அலை விளைவு 


383 


10 
18 


5 


எனவே கடை நிலை வழு - ரேடியன் ஆகும் . 


மாதிரி வினா 6.14 , 

கொடுக்கப்பட்டுள்ள செலுத்துச் சார்புகளில் இருந்து கடை நிலை 
வழு மாறிலிகளைக் காண்க , 


20 


1 


2.0 


AGO 


1 


. 


120 


0.2 


-20 


படம் 8,39 
K , இன் மதிப்பு 


படம் 6.40 
K-- இன் மதிப்பு 


. 


தீர்வு ! 

கடைநிலை வழு மாறிலிகளைக் காண , முழுச் செலுத்துச் 
சார்பையும் வருவிக்கத் தேவை இல்லை . 


எவ் வகைக் குவையிலும் சுழியற்ற வரம்புடை எண்ணாக 
(fillite and non - zero number) ஒரே ஒரு வழு மாறிலிதான் 
இருக்கும் . 

வகை 0 குவையில் Kp = K 
வகை 1 குவையில் K , = K 

வகை 2 குவையில் K. = K 
என்பவையே அவை . 


தோராய வீச்சு விகிதப் படத்தில் முதற் கோட்டின் சாய்வு 
குவையின் வகையையும் = 1 என்ற அலைவெண்ணில் அதன் 
உயரம் 20 log K யின் மதிப்பையும் தருகின்றன . 

சாய்வு - (0 டெசில் 1 பதிமம் எனில் வகை " ) " 
சாய்வு - 20 

எனில் 

வகை 1 
சாய்வு - 40 

எனில் வகை 2 


384 


நவீன ஆள் குவைகள் 


( அ ) முதற்கோட்டின் சாய்வு ( ) டெசிபல் பதிமம் , எனவே 
குவை வசை 0 இதில் K. = K , K. = 0 , K. = 0 . 

o = 1 என்ற 
அலை வெண்ணில் 

முதற் கோட்டின் உயரம் 20 டெசிபல் 
. K = 10 . 

எனவே Kp = 10 , 


20 log K = 20 


( ஆ ) முதற் கோட்டின் சாய்வு - 40 

டெசிபல் பதிமம். 
எனவே குவை வகை 2. இதில் K , = 00 , K. = 0 , Ka = K. o = 1 
என்ற அலைவெண்ணில் முதற் கோட்டின் உயரம் X என்க . 

o = 0.2 எனில் db G 20 


எனில் 


do G 


x - 20 


log 


1 
0.2 


x = : 

20- 40 log 5 = 20-28 = -8 டெசிபல் 
20 log K = -8 
log K = -0.4 

-1 + 0.6 
1 

+ log 4 
101 


log 


- 


4 
log 

10 


எனவே K = 

4/10 . 


ஃ . K. 


4 
10 


6.3 குறை கற்று -செலுத்துச் சார்பும் நிறை சுற்று அலை விளைவும் ! 
( Open loop Transfer function and closed loop frequency 
response) . 
6.6.1 மாரு M , N வட்டங்கள் ( Constant M and Ncircles) , 

ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் குறைசுற்று செலுத் 
துச் சார்பு G ( s ) என்க , நிறைசுற்று செலுத்துச் சார்பு 

G { s } 
M ( s ) = 

17 GIS ) 
அதன் அலை விளைவு 

G (ja ) 
M jo } = 

1 + G ( ja ) 


அலை விளைவு 

383 
P , { x + jy ) என்பது G ( ja ) - வில் ஒரு புள்ளி என்க . அதாவது . 
அலைவெண் ம - வின் குறிப்பிட்ட ஒரு மதிப்பிற்கு உரிய G ( ja ) 
= x + jy என்று பொருள் . 

G ( jw ) 

x + jy 
M ( ja ) 

1 + G (ja ) 1 + x + jy 


- 
- 


எனவே , M = 


Mx + y 
M ( 1 + x ) " + ) 


= tan - 1 


tan - 1 


itx 


N = tan 8 , என்க . 


M இன் மதிப்பு மாறாவண்ணம் நகரும் G ( ja )வில் உள்ள 
P , ( x + jy ) எனும் புள்ளியின் நியமப் பாதை ஒரு வட்டம் ஆகும் , 

M இன் வேறுபட்ட மதிப்புக்களுக்கு ஒரு வட்டக் குடும்பமே 
கிடைக்கிறது . இவ் வட்டங்களை மாறா M வட்டங்கள் ( constant 
M circles ) என அழைக்கிறோம் . 

N இன் மதிப்பு மாறாவண்ணம் நகரும் G ( ja ) வில் உள்ள புள்ளி 
P , ( x + jy ) ஒன்றின் நியமப் பாதையும் ஒரு வட்டம் ஆகும் . 

N இன் பல்வேறு மதிப்புக்களுக்கு ஒரு வட்டக் குடும்பமே 
கிடைக்கிறது . இவ் வட்டங்களை மாறா- வட்டங்கள் ( constant 
N circles ) என அழைக்கிறோம் . 


6.3.2 மாரு- M , மாரு - வட்டங்களை வருவித்தல் ( Derivation of 

constant M and N circles ) 


மாரு . M வட்டங்கள் : 


M 


[ பகுதி 6.31 இல் இருந்து ) 


- 


x + y 
V ( I + x ) + y 
மாறிலி என்க . 


எனவே, 


M : 


x + y 
( 1 + x } + y 

1 
M 

( x +y ) 


(1 + x ) + y ) 


* 


25 


386 


நவீன ஆள் குவைகள் 


( 1 


* ) " + ( 1 - *-), + 2x 


-1 


x + y ! + 


2M 
M - 1 


M - 1 
Me 

+ y 
M : 


MM 
M -1 


x + 2 


x + 


M 
MA 


M ? 
?M -1 


( x + x- ) + ( y - 0 * - (WT 


இது ( x + a ) + ( y + b ) " = c என்ற வட்டச் சமன்பாட்டின் 
உருவில் இருக்கிறது . 

-M 
எனவே , P ,( x + jy ) இன் நியமப் பாதை 

M - 1 , 
என்ற மையமும் , 

M " -1 
வட்டம் என்பது ஒரு தெளிவு . 


( 
| என்ற ஆரமும் கொண்ட ஒரு 


Mal 


Ma1.1 


= 


1.3 


11. 
V.3 


1.5 

2 


x = -5 


படம் 6.41 : மாறா-M வட்டங்கள் 


அ வினவு 


387 


M இன் பல்வேறு மதிப்புக்களுக்கு , மாறா- M வட்டங்கள் 
கிடைக்கின்றன . ( படம் 6.41 ) 


மாறா- N வட்டங்கள் : 


8 = tan - 1 

* 


tan - 1 

- 1 


y 
1 + x 


[ பகுதி 6.3.1 இல் இருந்து ) 


N = tane 


y 


= tan tan - 1 


tan ( tan 


taa - 1 


1 + x 


) 


= மாறிலி, என்க . 


குறிப்பு ! tan ( tan - 1 A ) = A 

tun A - tan B 
tan ( A - B ) 

1 + tanA tanB 


எனவே , 


* - * 


N = 


1+ - 


y 
1 + x 

y 
1 + x 


y( 1 + x ) - xy 
x ( 1 + x) + y" 


= 7++ 


y 
x + y + x 


.. x + y + x = 


1 
N 


1 


1 


2N / + 


* + 2x } + ( + y - 2x ( 1 ) 

- ( 3 ) + ( 2 ) 
( x + 1 ) + (p - x ) - " * 


இது ( x +-a )" + ( y + b ) = c என்ற வட்டச் சமன்பாட்டின் 
உருவை ஒத்து உள்ளது . 


388 


நவீன ஆள் குவைகள் 


எனவே , P. ( x + jy ) என்பதன் நியமப் பாதை 


( - " -2x) 
என்ற மையமும் , +1 என்ற ஆரமும் கொண்ட 


ஒரு 


2N 
வட்டம் என்பது தெளிவு . 


நாம் 


20 


8. 


• 6 ; 


x = 1 
படம் 6.42 மாறா- N வட்டங்கள் 


N இன் பல்வேறு மதிப்புகளுக்கு , மாறா- N வட்டங்கள் 
கிடைக்கின்றன . (படம் 6-42 ) 


6.3.3 M , N வட்டங்களும் நிறை சுற்று அலை விளைவும் : ( M , N 
circles and closed loop frequency response ) 

மாறா M , N வட்டங்களின் உதவியால் , ஓர் ஆள்குவையின் 
G ( s ) என்னும் குறைசுற்று.செலுத்துச் சார்பில் இருந்து நிறை 
சுற்று அலை விளைவைக் கணிக்கலாம் . இதன் படிகள் வருமாறு ! 


1. M. N வட்டங்களும் , ஆள்குவையின் G( S )உம் கொடுக்கப் 
பட்டுள்ளன . G (s ) இன் அலை விளைவு G ( jO ) வை எழுதிக் கோண 
தூரப் படத்தைக் கண்ணாடித் தாளில் வரைக . 


2. இப் படத்தை , மாறா- M , N வட்டப் படங்களின் மீ 
ஆயப் புள்ளிகளும் , அச்சுக்களும் பொருந்துமாறு வைக்கவும் , 


389 


அலை விளைவு 


3. அலை வெண்களின் பல்வேறு மதிப்புக்களுக்கு , G ( ja ) வின் 
கோண தூரப் படமும் , மாறா- M வட்டங்களும் வெட்டும்புள்ளிகள் 
M இன் மதிப்புக்களைக் கொடுக்கின்றன . 

இதுபோல் , கோண தூரப் படமும் , மாறா- N வட்டங்களும் 
வெட்டும் புள்ளிகள் N = tan 8 வின் ( எனவே 8 ) மதிப்புக்களைத் 
தருகின்றன . 

4. இவற்றில் இருந்து M , 8 அல்லது M , ! 8 , 6 படங்களை 
வரைதல் இயலும் . இவை நிறைசுற்று அலை விளைவைத் தருகின்றன . 

5. G ( ja ) வின் கோண தூரப் படத்தை எந்த மாறா- M வட் 
டம் , வெட்டாமல் தொட்டுச் செல்கிறதோ , அவ் வட்டத்தின் 
M இன் மதிப்பே M , ஆகும் . தொடும் புள்ளிக்கு ஏற்ற அலைவெண் 
லவின் மதிப்பே ஆகும் . 

இவ்வாறு , ஆள்குவையின் குறைசுற்று செலுத்துச் சார்பில் 
இருந்து நேராகவே , நிறைசுற்று அலை விளைவைக் 
இயல்கிறது . 


கணித்தல் 


|| 


6.3.4 ஒத்திசை உச்சத்திற்கு ஏற்ற பெருக்கவெண் ; 
( K for a specefied Mp) 

ஆள்குவைகளின் ஆக்கப் பணியில் , குறிப்பிட்ட ஒத்திசை 
உச்சத்தைத் ( resonant peak ) தரக்கூடிய பெருக்கவெண்ணைக் 
( gain K ) காணல் அவசியம் ஆகிறது . மாறா- M வட்டங்களைக் 
கொண்டு இதைக் கணிக்கும் முறை கீழே தரப்படுகிறது . 


1. K = 1 எனக் கொண்டு G ( jw ) வின் கோண தூரப் படத்தை 


வரைக . 


- 


2. எதிர்க் குறி-கிடை அச்சுக்குக் ( negative real axis ) கீழே 

1 
sin - 11 

என்ற கோணத்தில் , ஆயப் புள்ளியில் இருந்து ஒரு 

M , 
நேர்கோடு வரைக . 
3. இந்த நேர்கோடு , G ( ja )வின் கோண 

தூரப் படம் 
இரண்டையும் தொட்டுச் செல்லுமாறு ஒரு மாறா- N வட்டம் 
வரைக , பிழை -திருத்த முறையிலேயே ( Trial and error method ) 
இதை வரைதல் இயலும் . 


4. 0 பாகையில் வரையப்படும் நேர்கோடு A. இதுவும் 
மாறா- M வட்டமும் தொடுபுள்ளி B. இதில் இருந்து கிடை அச்சுக்கு 
BD என்ற குத்துக் கோடு வரைக . 


390 


நவீன ஆள் குவைகள் 


5. கிடையச்சைக் குத்துக் கோடு வெட்டும் புள்ளி D. ஆயப் 
புள்ளியில் இருந்து இதன் தூரம் OD ஐ அளக்கவும் . OD- யின் 

1 
தலைகீழ் மதிப்பே , தேவையான பெருக்கவெண் ஆகும் . K = 

OD 


Mp 


C D 


0 


o 


3/66) 


A 


படம் 8.43 M.- க்கு உகந்த K- யின் மதிப்பு 


- 


நிறுவுதல் ! படம் 6.43 இல் இருந்து , 

BC 1 
sin 8 

OC Me 
OD ОВ 
ОВ oc 


cos 


- 


OB 
எனவே OD 

Oc | 
OB ? = 0C BC 
MY 

M 
M - 1 MM 


2 


- 


M ( M - 1 ) 
( M - 1 ) 


M 
M - 1 


M ) 
M - 1 


OD 


- 


M - 1 
G ( ja ) - வின் கோண தூரப் படம் K = 1 எனக் கொண்டு வரையப் 
பட்டுள்ளதால் , பெருக்க அலகு K ஆகும் . 


அலை விளைவு 


391 


அதாவது , உண்மையான G ( ja ) வின் படத்தில் , 
அளக்கப் பட்ட OD X K = 1 . 


எனவே , 


K = 


1 
OD 


6.3.5 நிக்கல்சு ஆதாரப் படம் ( Nichols chart ) . 

வீச்சு - பருவத் தளம் ( gain- phase plot ) என்பது , டெசிபல் 
வீச்சு விகிதத்தை நேர் அளவை நிலை அச்சிலும் ( linear scale 
y - axis ) , பருவப் பெயர்ச்சியை நேர் அளவைக் கிடை அச்சிலும் 
( linear scale x - axis ) கொண்ட தளம் ஆகும் . 


வீச்சு -பருவத் தளத்தில் வரையப்படும் மாறா- M , N நியமப் 
பாதைகளே (இவை வட்டங்களாக இரா ) ஒன்றாக நிக்கல்சு ஆதா 
ரப் படம் எனப் பெயர் பெறுகின்றன . 


வரைமுறை : 

வரைமுறை ! படி 1 


G % 


MI 


Me / 


படம் 6.44 நிக்கல்சு ஆதாரப் படம் 


392 


நவீன ஆள் குவைகள் 


வரைமுறை ! படி 2 


M₂ 


G 


Mg 


270 


--180 


-90 


படம் 6.45 நிக்கல்சு ஆதாரப் படம் 


ஆயப் புள்ளியில் இருந்து மாறா- M வட்டம் ஒன்றில் ஏதாவது 
ஒரு புள்ளிக்கு ஒரு திசைக் கோடு வரைக . அதன் நீளம் G .. 
பருவக் கோணம் 4, ஒரே பருவக் கோணத்திற்கு இரண்டு 
வெட்டுப் புள்ளிகளும் , எனவே இரண்டு நீளங்களும் G. , G , !. 


டெசிபல் நீளம் G. , பருவக் கோணம் , இவை வீச்சு - பருவத் 
தளத்தில் ஒரு புள்ளியைக் குறிக்கின்றன . இவ்வாறு , அதே மாறா 
M வட்டத்தில் பல புள்ளிகளை ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்துக் 
கொண்டு , மேற் கூறிய முறையில் வீச்சு - பருவத் தளப் புள்ளிகளைக் 
குறித்து , அவற்றை இணைத்து , மாறா- M நியமப் 
பாதையை 
வரையலாம் . 


மீதி உள்ள மாறா- M வட்டங்களும் , அவ்வாறே மாறா- N 
வட்டங்களும் இதே முறையில் வீச்சு- பருவத் தளத்திற்கு மாற்றப் 
படுகின்றன . இவ்வாறு கிடைப்பதே நிக்கல்சு ஆதாரப் படம் 
( படம் 6.46 ) 


+05 


24 


d. -c.S 


அலை விளைவு 


20 


1-122 


15 


16 


1.15 


rio 


12 


-2 


20° 


18) 


-3 


40% 


4 6 0 


படம் 6.46 நிக்கல்சு ஆதாரப்படம் 


-- -5 -6 


-4 


no 


-12 


-12 


-16 


13 


-20 


-24 


-24 -360-340-320-300 -280 -260 -240-220-200-180-160-140-120-100-80-60-40 


393 


394 

நவீன ஆள் குவைகள் 
நிக்கல்சு ஆதாரப்படப் பயன்கள் . 

1. G ( ja) வின் வீச்சு- பருவப் படத்தை ( gain - phase plot ) 
நிக்கல்சு ஆதாரப் படத்தின் மீது வைத்து , நிறை சுற்று அலை 
விலவை உடனே அறியலாம் . 


2 , Mp , op ! நிக்கல்சு படத்தின் மீது பொருந்த வைத்த 
G ( ja ) படம் எந்த மாற-M நியமப் பாதையை வெட்டாது தொடு 
கிறதோ , அதற்குரிய M தான் Mp . அதற்கு உரிய அலைவெண் - வே 


op ஆகும் . 


3. ஆள்குவையின் நிலையுறுதி , பெருக்க நிறைவெண் ( gain 
margin ) , பருவ நிறை வெண் (phase margin ) ஆகியவற்றையும் 
நிக்கல்சு படத்தின் உதவியால் அறியலாம் . இவை அடுத்த அத்தி 
யாயத்தில் விளக்கப்படும் . 


4. குறிப்பிட்ட M , க்கு ஏற்ற யின் மதிப்பை அறியவும் இது 
உதவுகிறது . 


மாதிரி வினா 6.15 

பின்வரும் கோண தூரப் படத்தில் இருந்து செலுத்துச் 
சார்பைக் கணிக்க . 


- 270° 


180 " 


ய = 5 


3Tdo 


ர 


+ 


--90 ° 


படம் 8.47 கோண தூரப் படம் 


தீர்வு : 

கோண தூரப்படத்தில் , = 0 + என்கையில் G ( ja ) = -3 - jo 
எனவே G = 0 , - 90 ° 

= 0 என்கையில் G = 0 , - 270 ° 


அலை விளைவு 


395 


எனவே G ( s) - இன் உருவம் வருமாறு ! 

K 
G ( s ) 

s ( s + a ) ( s + b ) 
s ( s + a ) ( s + b ) S (s + a + bs + ab ) 

( a + b ) s + s (ab + s ) 

K 
Glja ) 

- ( a + bs + jo ( ab - ) 


= 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 
ab - w s 0 

ஃ = ab 
K 

K 
.. Gx = 

ab ( a + b ) 


|-a + babu | 


கோண தூரப் படத்தில் இருந்து ல 


12 , Gx = 


2 
3 


91 


- 


எனவே ab = 2 

( 1 ) 
K /ab ( a + b } = 2/3 

K [ - ( a + bha -ja ( ab -0 ) 
G ( ja ) ( 
( a + b) a + a ( ab- ) 

- ( a + b ) a K 
இதன் மெய்ப் பகுதி Re G (ja ) = a [(a+ bla + ( ab- s )"] 


- 


0+ எனில் , 


Re G ( jw ) 


- ( a + b ) K 

( ab ) 


( 3 ) 


இதன் மதிப்பு -3 . எனவே , 
K ( a + b ) 

3 
a b 
( I ) இல் இருந்து , a b = 4 
ஃ ( 3 ) இல் இருந்து , K ( a + b ) 

K 
( 2 ) இல் இருந்து , 

( a + b ) 


12 


4 
3 . 


K2 


12X 


4 


4 . 
3 


16 


அல்லது K = 4 


396 


நவீன ஆள் குவைகள் 


எனவே a + b 


3 


a - 5 

M ( a + b ) - 4ab 

19-8 1 
கூட்டவும் , 2a = 4 

a = 2 , மேலும் b = 1 . 


எனவே , செலுத்துச் சார்பு 

4 
G (s ) 

s ( s + i ) ( s + 2 ) 


= 


குறிப்பு ! இவ்வாறு அலைவிளைவு சோதனையில் இருந்து , 
கோண தூரப் படத்தை வரைந்து , முக்கியப் புள்ளிகளின் இருப் 
பிடங்களின் துணை கொண்டு செலுத்துச் சார்பைக் காண முடி 
கிறது . போடே . படங்களின் வழியிலும் இத்தகைய செலுத்துச் 
சார்பைக் காணலாம் . இம் முறையை அடுத்த மாதிரி வினாவில் 
காண்க . 


மாதிரி வினா 6.16 
அலை விளைவு சோதனை ஒன்றின் முடிவுகள் கீழே ஓர் அட்டவணையில் 
கொடுக்கப் பட்டுள்ளன . போடே படங்களின் உதவியால் 
சோதனைக்கு உட்பட்ட குவையின் செலுத்துச் சார்பைத் தோராய 
மாகக் காண்க . 


0.1 


ரேடியன் 
நொடி . 


0.3 


0.6 


1.0 


1.3 


G 
டெசிபல் 


26 


16 


8.7 


5.08 


-2.4 


* 
பாகை 


-98.6 ° -115.2 ° 


-137.7 ° - 161.5 ° -175.4 ° 


1.6 


ரேடியன் 
நொடி 


2.0 


2.5 


3.0 


4.0 


G 
டெசிபல் 


- 5.8 


-10 


-14.6 


- 18.6 


_35.2 


. 


- 186.6 ° -198.5 ° -209.6 ° -218.0 ° -229.5 ° 


பாகை 


அலை விளவு 


397 


தீர்வு ! 

அலை விளைவின் போடே படம் கீழே காட்டப்பட்டுள்ளது . 


12 


ds6 


6 


0 


- 180° 


10.1 


3 


-20 ) 


படம் 6.48 அலை விளைவு சோதனையில் இருந்து போடே படம் 


பருவக் கோணம் -90 ° முதல் -270 ° வரை செல்வதாகக் 
கொள்ளலாம் . எனவே , G ( s ) இன் உருவம் பின்வருமாறு இருக்கும் . 

K 
G ( s ) 

s ( l + TS) ( 1 + TS ) 


வீச்சு விகிதப் படத்தை ஒரு மூலைப் படமாக மாற்றி அமைக்க 
வும் தோராயமாக - 20 , - 40 , -60 டெசியல் பதிமம் சாய்வு 
களில் மூன்று ஈற்றணுக்கள் ( asymptotes ) கிடைக்கின்றன . மூலை 
அலை வெண்கள் சுமாராக 1 , 2. மேலும் , w = 1 என்னும் அலை 
வெண்ணில் டெசிபல் வீச்சு லிகி தம் தோராயமாக 6 எனக் 
கொண்டால் , கிடைப்பது 20 log K= 6 அல்லது K= 2 . 


எனவே , G ( s ) = 


2 
s ( l + S ) (1 + 3 ) 


4 
S ( s + 1 ) ( s + 2 ) 


இதுவே தேவையான செலுத்துச் சார்பு . 


6.1 


பயிற்சி 6 
ஓர் அடிமைக் குவையின் அலை விளைவில் மீப்பெரிய வீச்சு 
விகிதம் 2.5 ; அது 8 சுழற்சி / நொடி ( cycles / second ) என் 
னும் அலைவெண்ணில் ஏற்பட்டால் , தடையூட்ட விகிதம் , 
இயற்கை அலைவெண் இவற்றின் மதிப்புக்களைக் காண்க 


398 


நவீன ஆள் குவைகள் 


6.2 


d " 6 . 


முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன்றின் வகைக்கெழுச் 
சமன்பாடு வருமாறு : 

de . 

= 100 (8- 8.) 
dt 

ஒத்திசை உச்சத்தையும் ( MA) , ஒத்திசை அலை 
வெண்ணையும் ( ம ) கணிக்க 


0 


+ 10 
dia 
இதன் 


I 


6.3 


- 


ஒரு முழுப் பின்னூட்டு இருபடி ஆள்குவையில் , M , = 13 , 
Up 8.2 

காட்டப்பட்டுள்ள 
ரேடியன் நொடி . கீழே 
( படம் 6.49 ) குவைக்கும் இதே கால விளைவும் , தடையூட்டு 
விகிதமும் , அலைவெண்ணும் இருக்க வேண்டும் எனில் , K , T 
ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காண்க - 


R 


100 


1+ IOS 


K 
1+ TS 


படம் 8.49 இருபடி ஆள்குவை 
100 

K 
1 + 105 

1 + Ts 


HE 


6.4 


- 


படம் 6.50) இல் உள்ள ஆள்குவையில் M , 
வேண்டும் எனில் K யின் மதிப்பு என்ன ? 


1.8 இருக்க 


R 


K 
$ ( I + 0.19 ) 


0.02S 
-0.02S 


படம் 6.50 Mp க்கு உரிய K இன் மதிப்பு 

K 

0.02 S 
G 

H = 
( 1 + 0.15 ) 1 + 0.02 S 


6.5 


- 


ஒரு குவையின் நிறைசுற்று செலுத்துச் சார்பு ( CR 
1 / 1 + 0 . 1S ) ( 1 + 0055 + 001s ) . இதன் ஒத்திசை உச்சம் , 
ஒத்திசை அலைவெண் ஆகியவற்றைக் கணிக்க . இதே அளவு 


அலை விளைவு 


399 


M., - உடைய ஓர் ஈரடுக்குக் குவையின் ( second order 
system ) இயற்கை அலை வெண் , தடையூட்டு விகிதம் இவற் 


றைக் கணிக்க . 


6.6 


ஓர் இருபடி அடிமைக் குவையின் அலை விளைவில் மீப் பெரிய 
வீச்சு விகிதம் 1.04 ; அது கிடைக்கும் அலைவெண் 1.06 
எனில் ஒருமைப் படிப் பெயர்ச்சி ஊட்ட உச்ச விலக்கத்தை 
யும் , இயற்கை அலைவெண்ணையும் கணிக்க . 


6.7 


ஓர் எளிய இருபடிக் குவையில் J = 10 , B = 100 , K = 100 ) 
( பொருந்திய அலகுகளில் ) எனில் ஒத்திசை உச்சம் , ஒத் 
திசை அலைவெண் இவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 


6.8 


ஒரு கட்டுப்பாட்டுக் குவையின் சிறப்பியற் சமன்பாட்டு 
மூலங்கள் வருமாறு 1 s = -2 + j 3. இக் குவையின் தடை 
யூட்டம் , இயற்கை அலைவெண் , ஒத்திசை உச்சம் , ஒத்திசை 
அலைவெண் ஆகியவற்றைக் கண்டு பிடிக்க . 


6.9 


ஒரு முழுப் பின்னூட்டு ஆள் - குவை ஒன்றின் குறை சுற்றுச் 

1 
செலுத்துச் சார்பு G ( s ) = 

1 + 2s 

குவையின் 
வரிசை அகலம் (bandwidth ) என்ன ? 


6.10 பின் வரும் சிக்கல் எண்களின் ( complex numbers ) கோணங் 

களை எழுதுக 1 
( அ ) 1 + jI ( இ ) -1 + j1 ( உ ) 1 +jw - a 
( அ ) 1 - j1 ( ஈ ) -1-1 ( ஊ ) + j ( 1- ) 


6.11 கீழே கொடுக்கப் பட்டுள்ள அலைவு எண் இணைகளுக்கு 
இடையே உள்ள பதிமங்களைக் ( decades ) கணிக்க ! 

2 , 0 , = 4 
3.5 , ல , = 80 


( அ ) , 


1 


6.12 கீழே கொடுக்கப் பட்டுள்ள அலைவு எண் இணைகளுக்கு 
இடையே உள்ள இருமங்களைக் ( octaves ) கணிக்க : 

10 , ய , = 100 
( ஆ ) ல , = 0.5 , 0 , = 3 


( அ ) 4 


400 


நவீன ஆவ குவைகள் 


6.13 கொடுக்கப் பட்டுள்ள செலுத்துச் சார்புகளில் இருந்து அலை 
விளைவுகளை எழுதிக் கோண தூரப் படங்களை வரைக ! 

50 
( அ ) G ( s ) = 

5 ( 1 + 0.1 s) ( 1 + 0.2 s ) 


( ஆ ) G ( s ) = 

(1-0.2s ) 


6.14 அலை விளைவு கோண தூரப் படங்கள் வரைக ! 

10 
( அ ) G ( s ) = 

S ( 1 + 0.2 S ) (5-1 ) 

5 (1-0.55 ) 
( ஆ ) G ( s ) 

s ( 1 + 0.1 s ) (1-0.255) 
6.15 கீழ்க் காணும் செலுத்துச் சார்புகளின் கோண தூரப் படங் 

கள் எதிர்க் கிடை அச்சைக் ( negative x - axis ) கடக் 
கின்றனவா இல்லையா என்று காண்க . கடக்கும் எனில் 
அதற்கு உரிய அலை வெண் , வீச்சு விகிதம் ஆகியவற்றைக் 
கணிக்க . 


// 


1 


K ( s + 5 ) 
( அ ) G ( 3 ) = 

S (S + 1 ) ( s + 3 ) 

K ( S + 1 ) 
( ஆ ) G ( s ) 

s ( s + 3) (s + 5 ) 
6.16 கொடுக்கப் பட்டுள்ள செலுத்துச் சார்புகளில் இருந்து 

அலை விளைவுகளை எழுதி , போடே வீச்சு விகிதப் படங்களை 
வரைக ! 

90 (s + 4 ) 
( அ ) G ( s ) 

s ( s + 0.5 ) ( s + 22.7) 

4X10 ° ( 3 + 20 ) 
( ஆ ) G ( s ) = 

s ( s + 2000 ) 


6.17 போடே வீச்சு விகிதப் படம் வரைக ! 

100 s 
( அ ) G ( s ) = 

( 1 + 2.5s ) ( 1 + s ) ( I + 0.2s ) 

( s + 1 ) ( s + 40 ) 
( ஆ ) G ( s ) = 

( s " +14 S + 40 ) 
( குறிப்பு : இருபடிக் கோவைகளை , மெய்க் காரணிகளாகப் பிரிக்க 

இயலும் எனில் , பிரித்து விடவேண்டும் . ) 


அலை விளைவு 


401 


6.18 கீழே கொடுக்கப் பட்டுள்ள அலை விளைவு மூலைப் படத்தில் 

( corner plot ) இருந்து , செலுத்துச் சார்பை வருவிக்க . 
மேலும் , 0 = 8 என்னும் புள்ளியில் , வீச்சு விகிதத்தில் 
செய்ய வேண்டிய திருத்தம் எவ்வளவு என்று எழுதுக ! 


20 


40 


1 


6 
له 


| 
| 


0 


5 


116 


3 


-10 


படம் 6.51 அலை விளைவு மூலப் படம் 


6.19 செலுத்துச் சார்பைக் கணிக்க : 
மொத்தச் சாய்வு" 

அலைவெண் எல்லைகள் 
( overall slope ) 

( range of frequency) 
டெசிபல் / பதிமம் 
20 

2 << 4 
60 
வேக வழு மாறிலி K , = 200 


o < 2 


- 


40 


ல 4 


6.20 


K 
s ( s + 10 ) 


ஒரு முழுப் பின்னூட்டு ஆள் குவையில் G ( s ) 
M , = 1.4 எனில் K இன் மதிப்பு என்ன ? 


26 . 


7. நிலையுறுதி 

( Stability ) 


7.1 நிலையுறுதியும் இரவுத்து விதியும் : (Stability - Rauth s criterion ) 

7.1.1 நிலையுறுதி வரையறை : ( stability definition ) 


அமைதியாக இருக்கும் குவை ஒன்றில் இடர் ஊட்டத்தால் 
( disturbance ) தோன்றும் இடைநிலை விளைவு ( transient response ) 
காலட் போக்கில் முழுதும் அழிந்து விடுமானால் குவை “ முழு 
நிலையுறுதி ( absolute stability ) உடையது என்றும் , இடைநிலை 
விளைவு முழுதும் அழியாமல் வரம்புக்கு உட்பட்டு ( bounded ) 
நின்று விட்டால் , வரம் புடை நிலையுறுதி ” ( limited stability ) 
உடையது என்றும் கூறுவர் . 


நிலையுறுதிக்கு இரு வரையறைகள் கூறலாம் . ஈற்றணுகி 
நிலையுறுதி ( Asymptotic stability ) : 


அமைதியாக இருக்கும் குவை ஒன்றின் அதிர்ச்சி விளைவு 
( impulse response ) , காலம் வரப் பிலியை நோக்கிச் செல்கையில் 
முழுதும் அழியுமானால் , குவை ஈற்றணுசி நிலையுறுதி உடையது 
( asymptotically stable . ) 

எல்லை 
நிலையுறுதிக்கு : 

( 1 ) + 0 
வ ( 1 ) : அதிர்ச்சி விளைவு . 

( 2 ) வரம்புடை ஊட்ட ஈட்ட நிலையுறுதி ( Bounded input 
bounded output stability ) : 


வரம்புடை ஊட்டத்தால் 

குவையில் தோன்றும் 
ஈட்டமும் வரம்புடையதாக இருப்பின் குவை 
உடையது . 


நிலையுறுதி 


நிலையுறுதி 


403 


இவை இரண்டில் , ஈற்றணுகி நிலையுறுதி இறுக்கமும் , 
வரம்புடை ஊட்ட ஈட்ட நிலையுறுதி தளர்ச்சியும் உடையன 
என்பது தெளிவு . 


7.1.2 நிலையுறுதியும் சிறப்பியல் 

சமன்பாட்டு மூலங்களும் : 
( Stability and the roots of the characteristic equation ) 

நேர் உறவு ஆள் குவைகளில் ( linear control systems ) நிலை 
யுறுதி என்பது குவையின் தன்மையைப் பொருத்ததே அன்றி , 
ஊட்டத்தைப் பொருத்தது அல்ல . 


குவையின் விளைவை நிர்ணயிப்பவை , அதன் சிறப்பியற் சமன் 
பாட்டு மூலங்களே என முன் அத்தியாயங்களில் அறிந்தோம் . 


மூலங்கள் ( i ) நேர் மெய்யெண்களாக ( positive & real ) இருந் 
தால் காலத்தால் வளரும் அடுக்கு சார்பு விளைவும் (increasing 
exponential response ) 


( ii ) எதிர் மெய்யெண்களாக ( negative & real ) இருந்தால் 
காலத்தால் தேய்ந்து மறையும் அடுக்குச் சார்பு விளைவும் 
( decaying exponential response ) 


( iii ) கற்பனை எண்களாக (imaginary ) இருந்தால் , தொடர் 
அலைவு விளைவும் ( continuous oscillatory response ) 


( iv ) நேரெண் 

மெய்ப்பகுதி சிக்கலெண்களாக ( complex 
numbers with positive real parts ) இருந்தால் காலத்தால் வளரும் 
அலைவுகளை உடைய விளைவும் 


( v ) எதிரெண் மெய்ப் பகுதி சிச்சுலெண்களாக ( complex 
numbers with negative real parts ) இருந்தால் காலத்தால் 
தேய்ந்து மறையும் அலைவுகளை 
கிடைக்கின்றன . 


உடைய 


விளைவும் , 


இவற்றுள் ( i ) , ( iii ) , ( iv ) மூன்றும் நிலையுறுதி இல்லாமையை 
யும் ; ( ii ) , (v) இரண்டும் முழு நிலையுறுதியையும் காட்டுகின்றன . 
முதல் வகையில் ( i ) , ( iv ) முற்றும் நிலையுறுதி அற்ற குவைகள் , 
(iii ) தொடர் அலைவுக்குவை ஆகும் . 

எனவே , சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்களுக்கும் குவையின் 
நிலையுறுதிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று தெரிகிறது . 


404 


நவீன ஆள் குவைகள் 


ஒரு குவை நிலையுறுதி உடையதாக இருக்கத் தேவையான 
தும் , போதுமானதும் ஆன தகுதி அக் குவையின் சிறப்பியற் சமன் 
பாட்டு மூலங்கள் அவ்வளவும் எதிர் எண் மெய்ப்பகுதி மூலங் 
களாக ( roots with negative real parts ) இருத்தல் வேண்டும் . 

இனி , S- தளத்தில் மூலங்களின் இடங்களுக்கும் , குவையின் 
நிலையுறுதிக்கும் உள்ள தொடர்பைக் காண்போம் . 
1. நிலையுறுதி உடைய எல்லா மூலங்களும் 

S- தளத்தின் 
குவை : 

இடது பாதியில் இருக்கும் . 
( stable system ) 
2. நிலையுறுதி அற்ற ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு 
குவை : 

மேற்பட்ட மூலங்கள் S- தளத்தின் 
( unstable system ) வலது பாதியில் இருக்கும் . 

அல்லது 
பன்மை மூலங்கள் ( multiple roots ) 
ஆயப் புள்ளியிலோ . கற்பனை அச் 

சிலோ இருக்கும் . 
3. வரம்புடை 

நிலை 

ஏதாவது ஒரே ஒரு சிக்கல் மூல 
யுறுதிக் குவை : இணை கற்பனை அச்சிலும் ( அல்லது 
( limitedly stable ஒரே ஒரு மூலம் ஆயப் புள்ளியிலும் ) 
System ) 

மற்ற எல்லா மூலங்களும் S- தளத் 

தின் இடது பாதியிலும் இருக்கும் . 
4. கட்டுப் பாட்டு நிலை குவையின் சுற்றுப் பெருக்க எண் 
யுறுதிக் தலை : 

( loop gain constant ) போன்ற ஏதா 
( conditinally stable வது ஒரு துணை அலகின் (parameter ) 
system ) 

கறிப்பிட்ட மதிப்பு வரிசைக்கே 
(range of values ) எல்லா மூலங் 
களும் F- தளத்தின் இடது பாதியில் 

இருக்கும் . 
முழு நிலையுறுதிக்கும் , நிலையுறுதி முற்றும் அற்ற நிலைக்கும் 
இடைப் பட்டது தொடர் அலைவு நிலை , 

அலைவு நிலை . எல்லா மூலங்களும் 
கற்பனை அச்சில் இருப்பின் இது நிகழும் . 


மாதிரி வின 7.1 
கீழ்க் காணும் மூலங்களையும் , சிறப்பியற் சமன்பாடுகளையும் 

குவைகள் நிலையுறுதி உடையவையா அல்லவா என்று 
எழுதுக ! 


உடைய 


405 


அலை விளைவு 


. 


மூலங்கள் : 

1. -1 , -2 , -3 + j2 , - 3 -j2 
2. -1 , +1 , - 3 , - 2 + j2 , -2 - j2 
3 , -2 , -3 , ) 
4. -1 , -2 , -3 + j2 , -3 - j2 , 0,0 
5. -2 , - 3 , +j2 , + j2 , - j . -j2 , - 3 + j4 , - 3 - j4 
6. -2 , -3 , + j3 , - j3 


சிறப்பியற் சமன்பாடுகள் ! 

7. s + 4s - 6 = 0 
8. S + 6 + 1is + 6 = 0 
9. se + s + 2s + 24 = 0 
10. s + 758 + 17s + 17s +6 = 0 


தீர்வு ! 

1 , எல்லா மூலங்களும் F- தளத்தின் இடது பகுதியில் 
உள்ளன . எனவே , குவை முழு நிலையுறுதி உடையது . 


2. ஒரு மூலம் ( s = +1 ) S-தளத்தின் வலது பாதியில் உள்ளது . 
எனவே , குவை நிலையுறுதி அற்றது . 


3. ஒரு மூலம் ( s = 0 ) ஆயப் புள்ளியிலும் , மற்ற எல்லா 
மூலங்களும் S தளத்தின் இடது பகுதியிலும் உள்ளன . எனவே 
குலை வரம்புடை நிலையுறுதி பெற்றது . 


4. ஆயப் புள்ளி பில் s = 0, 0 என்ற பன்மை மூலங்கள் இருப்ப 
தால் , குவை நிலையுறுதி அற்றது . 


5. கற்பனை அச்சில் = + j2 , + j2 என்ற பன்மை மூலங்கள் 
இருப்பதால் , குவை நிலையுறுதி அற்றது . 


6. கற்பனை அச்சில் s = + j3 என்ற ஒரே ஒரு கற்பனை மூல 
இணையும் , பிற மூலங்கள் - தளத்தின் இடது பாதியிலும் உள்ள 
தால் குவை வரம்புடை நிலையுறுதி பெற்றது . 


406 


நவீன ஆள் குவைகள் 


7. * + ds - 6 = 0 
குறிப்பு ! s + by + c = 0 எனில் 

h 

b 
2 

2 


S 


- 


+ 


S 


- 


-2 + / 2 - ( - 6 ) 

/ ) 
= -2 + 3.16 

5.16 , + 1.16 
ஒரு மூலம் 3 - தளத்தின் வலது பாதியில் உள்ளது . எனவே , 
குவை நிலையுறுதி அற்றது . 
8. $ 8 + 6s + 11s + 6 = 0 

குறிப்பு ! s = -1 , --2 , -3 போன்ற சோதனை மூலங்களைக் 
( trial roots ) கொண்டு , தொகு முறை வகுத்தல் ( synthetic divi 
sion ) முறையில் சரி பார்க்கலாம் . -1 , -2 , -3 இவை மீதம் 
இன்றி வருத்தால் மூலங்கள் ஆகின்றன . 

இங்கு , S == -1 , என்க . 


தொகு முறை வகுத்தல் : 
1 

6 


11 


6 


1x - 1 5x - 1 6x - 1 
1 5 

6 10 மீதி 
ஈவு s + 5s + 6 
அல்லது ( s + 2 ) ( s + 3 ) 
எனவே சிறப்பியற் சமன்பாடு ! ( s + 1 ) ( s + 2 ) ( s + 3 ) = 0 
இதன் மூலங்கள் . s = -1 , -2 , - 3 . 

எல்லா மூலங்களும் - தளத்தின் இடது பாதியில் உள்ளன . 
எனவே குவை முழு நிலையுறுதி உடையது . 
9. ஓ s + s2 + 2s + 24 = 0 

--1 , -2 , - 3 என்ற சோதனை மூலங்களைப் பிரதியிட , 

1 1 2 24 


1 


0 
2 


L22 மீதி 


நிலையுறுதி 


407 


-2 


1 


1 


2 


24 


-2 


2 


4 


L 16 மீதி 


-3 


1 


2 


24 


|- 


-24 


- 


3 
2 


6 
8 


0 மீதி 


- 


மீதி சுழி ஆவதால் S = -3 என்பது . ஒரு மூலம் ஆகிறது .. 
ஈவு S --2s + 8 . 

( s + 3 ) ( s - 2s + 8 ) = 0 


இதன் மூலங்கள் = -3 

= 1 + 41--8 
அதாவது S = 

$ = 1+ jv7. 


இரண்டு மூலங்கள் நேரெண் மெய்ப் பகுதி ( positive real 
part ) உடையனவாய் இருத்தலால் குவை நிலையுறுதி உடையது 
அல்ல . 


10. * + 7s8 + 17s + 17s + 6 = 0 

-1 என்க . 
1 1 7 17 


17 


6 


-6 


- 


1 
6 


6 
11 


--11 

6 


LO 


எனவே , சிறப்பியற் சமன்பாடு 

( s + 1 ) (s8 + 6s + 11s + 6 ) 
--1 | 1 6 . 11 


6 


- 


1 
5 


5 
6 


6 
10 


1 


எனவே ( +1 ) ( s + 1 ) (s + 5s + 6) 


அதாவது , 

( s + 1 ) ( s + 2 ) ( s + 3 ) = 0 


408 


நவீன ஆள் குவைகள் 


மூலங்கள் . S = -1 , -1 , - 2 , - 3 


எல்லா மூலங்களும் --தளத்தின் இடது பாதியில் உள்ளன . 
எனவே குவை முழு நிலையுறுதி உடையது . 


7.1.3 இரவுத்து நிலையுறுதி விதி ( Routh s stability criterion ) 

ஆள் குவைகளின் சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்களைக் 
கொண்டே , அவற்றின் நிலையுறுதியை அறிய முடிகிறது . ஆனால் 
இம் முறை எளிய குவைகளுக்கே பொருந்தும் . பெரிய சிக்கலான 
குவைகளின் 

சிறப்பியற் சமன்பாடுகளின் அடுக்கு ( degree ) 
மூன்றுக்கு மேற் போவதால் , அவற்றின் மூலங்களைக் காண்பது 


எளிதன்று . 


உண்மையில் , நிலையுறுதியைக் கணிக்க , 

மூலங்களின் 
மதிப்புக்கள் தேவையில்லை . அவை நேர்க் குறி உடையனவா 
அல்லது எதிர்க் குறி உடையனவா என்று தெரிந்தால் போதும் . 
தை அறிய உதவுவது இரவுத்து விதி . 


ஓர் எளிய இயற்கணித முறையில் , நேர் உறவு ஆள்குவைச் 
சிறப்பியற் சமன்பாட்டினுடைய நேர் எண் மெய்ப் பகுதி மூலங் 
களின் எண்ணிக்கையைத் தருவது • இரவுத்து விதி , 


தற் புனைவுகள் : 

1. ஓர் ஆட்குவை நேர் உறவு வகையினது ; 


2. அதன் சிறப்பியற் சமன்பாடு மெய் எண்களையே உறுப்புக் 
கெழுக்களாகக் ( coefficients of terms ) கொண்ட இயற் கணிதப் 
பல அடுக்குக் கோவையால் ஆனது என்க , 


ஆள் 


இரவுத்து விதி ! ( Routh s criterion ) மேற்கண்ட 
குவையின் நிலையுறுதிக்குத் தேவையானதும் , போதுமானதும் ஆன 
தததி - " இரவுத்து அணி " யின் ( Routh s array ) முதல் தூணில் 
( column ) உள்ள எண்கள் சுழி ஆகாமலும் , ஒரே குறியீட்டை 
உடையனவாகவும் இருத்தல் வேண்டும் . 


மேலும் , எவ்வளவு குறியீட்டு மாறுதல்கள் உள்ளனவோ , 
அவ்வளவு நேரெண் மெய்ப் பகுதி மூலங்கள் சிறப்பியற் சமன் 
பாட்டில் இருக்கும் . 


இரவுத்து அணி ( Routli s array ) 

இனி , இரவுத்து அணி என்பது என்ன என்று காண்போம் . 


நிலையுறுதி 

409 
கொடுத்துள்ள குவையின் சிறப்பியற் சமன்பாடு 
an sr + an- , sr - 1 + an , sr - + ... + ...... a , s + a , 

= 0 என்க . 


இதன் உறுப்புக் கெழுக்களை முறையாக வைத்து அவற்றில் 
இருந்து கணிக்கப் படுவதே இரவுத்து அணியாகும் . இதை 
எழுதும் முறை வருமாறு ! 

படி 11 உறுப்புக் கெழுக்களை இரு வரிசைகளாகப் பின்வரு 
மாறு எழுதுக . 


S * 


an 


an - 2 


an - 4 


... 


sh - 1 


an- , а , 


an - s 


படி : 2 மூன்றாவது வரிசையை ( sn ) முதல் இரண்டு வரிசை 
களில் இருந்து பின் வருமாறு பெறுக . 


an 


an - 3 


an - 4 


. 


Sn 


an - 1 


an - s 


an- s 


பி r - 2 


bn - 1 


ba 


bn 


an - 1.an - s - ax.an- 


இங்கு , - 


an - 1 


an-u.an-i-an.an . 


ba- = 


an - 1 


படி 3 : நான்காவது வரிசையை ( sn - 3 ) இரண்டு , மூன்றாம் 
வரிசைகளில் இருந்து இவ்வாறு எழுதுக ! 


sr - 8 


Cn - 1 


Cn - 3 


Cn - 5 


b.-- தே ..,- 1 --- 


இங்கு , ( n - 1 


bna, 


bn - y.an- s-- an -y.bn - s 


Cn - S 


bn - 11 


படி 4 : இதே முறையில் ( n + 1 )வது வரிசை ( S ° ) வரை 
எழுதிச் செல்க . கடைசி இரு வரிசைகளிலும் ( s , s ) ஒரே ஒரு 
உறுப்புத்தான் இருக்கும் . இவ்வாறு கிடைப்பதே இரவுத்து அணி 


ஆகும் . 


410 


நவீன ஆள் குவைகள் 


குறிப்பு : இரவுத்து அணியை எழுதுகையில் எந்த வரிசையில் 
உள்ள உறுப்புக்களையும் ஒரு நேரெண்ணால் ( positive number ) 
பெருக்கினாலோ , வகுத்தாலோ , குறியீடுகள் ( signs ) பாதிக்கப் 
படமாட்டா . 


மாதிரி விற 7.2 

இரவுத்து விதியைக் கொண்டு பின்வரும் சிறப்பியற் சமன் 
பாட்டை உடைய ஆள் குவையின் நிலையுறுதியைக் காண்க . 

s + 7s8 + 17 - + 17s + 16 = 0 


தீர்வு ! 

இரவுத்து அணி ! 
s4 1 17 

7 17 


16 


18 


S? 


( XI17IXI") (1x16-1 ) 

316 ) 


- 


14.58 


= 6 


s 


( 14.58X17-7x6 

14.58 
14.12 


- 


SO 


(14.12 


14.1236-14.58X0 

14,12 
= 6 


16 


சச 


இதையே மீண்டும் எழுத , 

1 

17 
7 

17 
14.58 

6 
14.12 
6 


so 


இதில் முதல் தூண் உறுப்புக்களின் குறியீடுகள் ! 


+++++ 


நிலையுறுதி 


411 


குறியீட்டு மாறுதலே இல்லை . எனவே , சிறப்பியற் சமன் 
பாட்டில் நேர் எண் மெய்ப் பகுதி மூலங்களே இல்லை . குவை 
முழு நிலையுறுதி உடையது . 

குறிப்பு ( 1 ) : மூலங்களின் இடக் குறிப்பும் , எண்ணிக்கையும் ! 

சிறப்பியற் சமன்பாட்டில் இருந்து ரெளத்து அணியை எழுதி , 
அதில் இருந்து நேரெண் மெய்ப் பகுதி மூலங்களின் எண்ணிக் 
கையை அறியலாம் . 

சிறப்பியற் சமன்பாட்டில் க்குப் பதில் -S எனப்பொருத்த , 
ஒரு புதிய சமன்பாடு கிடைக்கிறது . இதன் ரௌத் அணியை 
எழுதி , அதில் இருந்து எதிரெண் மெய்ப்பகுதி மூலங்களின் 
எண்ணிக்கையை அறியலாம் . 

மூலங்களின் மொத்த எண்ணிக்கையில் இருந்து , இவற்றின் 
கூட்டுத் தொகையைக் கழித்து விட , கற்பனை அச்சில் உள்ள 
மூலங்களின் எண்ணிக்கை கிடைக்கிறது 


மாதிரி வினா 7.3 

கீழ்க்கணும் சமன்பாட்டில் S- தளத்தின் வலதுபாதி , இடது 
பாதி , கற்பனை அச்சு ஆகியவற்றின் உள்ள மூலங்களின் எண்ணிக் 
கையை எழுதுக . 

F + 3s + 4s + 6s * + 15 s * + 213 +10 = 0 . 


10 


* 3 


தீர்வு ! 
S - சமன் பாட்டின் இரவுத்து அணி 

1 

4 15 
( 3 ) ( 6 ) ( 21 ) 
1 2 

7 
( 2 ) ( 8 ) ( 10 ) 
1 4 

5 
( -2 ) ( 2 ) 


பிச 


1 


--- 


F4 


எம் 


+2 


+5 


( 5 ) 
1 


( 5 } 

1 


1 


2 


ஓர் உறுப்பு வரி 
சைகளை வகுக்கத் 
தேவை இல்லை 


1 


412 

நவீன ஆள் குவைகள் 
முதல் தூண் உறுப்புக்களின் குறியீட்டு வரிசை 

+ 
+ 
+ ) 1 


- 


1 


+ 


இதில் இரண்டு குறியீட்டு மாற்றங்கள் ( ++ - , - ++ ) 
உள்ளன . எனவே , இரண்டு மூலங்கள் S- தளத்தின் வலது பாதியில் 
உள்ளன , 


கொடுத்துள்ள சமன்பாட்டில் s = - S என்று பிரதியிடப் பின் 
வரும் புதிய சமன்பாடு கிடைக்கிறது . 

se- 3s + 4 s - 6 s8 + 15 s " -21s + 10 = 0 


- 


88 


சி 


+3| 


இதன் இரவுத்து அணியை அடுத்து எழுதுவோம் ! 

1 

4 . 15 10 
( -3 ) ( -6 ) ( -21 ) 
-1 -2 
( 2) ( 8 ) 

( 10 ) 
1 4 5 
( 2 ) ( -2 ) 


- 


+2 


వా 


* 


+2 


------ 


s2 


( S ) 
1 


( 5 ) 
1 


+5 


s 


- 2 


S ° 


1 


--- 


இதில் முதல் தூண் குறியீட்டு வரிசை : 


+ ) 1 


+ ) 1 


+ ) 1 


+ 1 


நிலையுறுதி 


413 


குறியீட்டு மாற்றங்கள் 4 . எனவே கொடுத்துள்ள சமன் 
பாட்டில் 4 மூலங்கள் - தளத்தின் இடது பாதியில் உள்ளன . 

மூலங்களின் மொத்த எண்ணிக்கை 6 
-தள வலது பாதி மூதங்கள் 2 

-தள இடது பாதி மூலங்கள் 4 
.. கற்பனை அச்சு மூலங்கள் O 


குறிப்பு ( 2 ) 1 சிக்கல் பிரிவு 11 சுழி முதலெண் ( zero term in 
the first column ) 

இரவுத்து அணியை எழுதும் பொழுது ஒரு சிக்கல் தோன்ற 
லாம் , ஏதாவது ஒரு வரிசையில் முதல் உறுப்பு மாத்திரம் சுழி 
ஆதலே இது . இவ்வாறு நேர்ந்தால் இரவுத்து அணியை முற்றும் 
எழுதப் பின்வரும் முறைகளுள் ஏதாவது ஒன்றைக் கையாளலாம் . 
இது மூலங்களின் இருப்பிடங்களை அறிய உதவும் . 

1. 0 என்ற முதல் உறுப்புக்குப் பதில் மிகச் சிறிய நேரெண் 
அல்லது எதிரெண் ஒன்றை ( +0.01 , + E ) எழுதி , அணி அமைப் 
பைத் தொடரலாம் . பிறகு , குறியீட்டு மாற்றங்களில் இருந்து , 
மூலங்களின் இருப்பிடம் அறியலாம் . 

1 

என்று பிரதியிட்டு வரும் புதிய சமன்பாட்டின் 
இரவுத்து அணியை எழுத , இதிற் சுழி முதலெண் வராது . 

3. கொடுத்துள்ள சமன்பாட்டை { s + a ) ( a ! ஒரு நேரெண் ) 
ஆல் பெருக்கி வரும் புதிய சமன்பாட்டிற்கு இரவுத்து அணியை 
எழுதலாம் . இதிலும் சுழி முதலெண் வராது , 


- 


மாதிரி வினு 7.4 

S + 2s + 386 + 6 + 6 + 8 = 0 என்ற சமன்பாட்டில் நேரெண் 
மெய்ப் பகுதி மூலங்களின் எண்ணிக்கையை வருவிக்க , 
தீர்வு ! 
இரவுத்து அணி , வழி 1 : 

1 3 

6 
( 2 ) { 6 } ( 8 ) 

+2 
1 

3 
( 2) 
2 


414 


நவீன ஆள் குவைகள் 


(35 = 2) 


4 


2 


21 


- 


4E 
2 


2 


E 


42 


4 


குறியீட்டு வரிசை 


+ 
+ 
+ 
| 


+ ) 1 


+ 


குறியீட்டு மாற்றங்கள் 2. எனவே , இரண்டு நேரெண் 
மெய்ப்பகுதி மூலங்கள் ( roots with positive real parts ) உள்ளன . 


அல்லது 


சச 


1 


3 


6 


1 


3 


4 


+2 


பின் 


2 





(== ) = 2 


4 


4E 
2 


2 


- 


2 


பிso 


4 


குறியீட்டு வரிசை 


+ ) 1 


+++++ 


+11 


நிலையுறுதி 


415 


குறியீட்டு மாற்றங்கள் இரண்டு . எனவே , இரண்டு நேர் 
எண் மெய்ப் பகுதி மூலங்கள் உள்ளன . 


குறிப்பு ! இரவுத்து அணியில் ஏதாவது ஒரு வரிசையில் முதல் 
எண் மட்டும் சுழி ஆனால் , குவை நிலை உறுதி அற்றது என உடனே 
அறியலாம் , 

ஏனெனில் சுழி எண்ணுக்குப் பதிலாக + E , --E 
எதைப் பிரதியிட்டாலும் குறியீட்டு மாற்றம் ஏற்படுகிறது . 
குறியீட்டு மாற்றம் நிலை உறுதி இன்மையைக் குறிக்கும் . 


1 


வழி 2 : 


என்க . 


t 


எனவே , 


( + ) + 2 (+ ) + 3 ( H ) + 6( 1 ) 

+ 6 ( H ) + : - 


0 


8u + 6u + 6u8 + 3u + 2u + 1 = 0 


என்ற சமன்பாடு கிடைக்கிறது . இதன் ரௌத் அணி ; 


* 8 


( 8 ) 
1 


( 6 ) 
0.15 


( 2 ) 
025 


+ 6 


( 1 ) 
0.167 


+0.25 


( 6 ) ( 3 ) 
1 

0.5 
(0.25 ) ( 0.083 ) 

1 0.332 
(0.168 ) ( 0.167 ) 

1 


* 0.168 


-0.668 


u 


1 


முதல் தூண் குறியீட்டு வரிசை + 


++++ 


+ ) 1 


+ ) 1 


416 


நவீன ஆள் குவைகள் 


குறியீட்டு மாற்றங்கள் 2. எனவே இரண்டு நேரெண் மெய்ப் 
பகுதி மூலங்கள் உள்ளன . 


வழி 31 கொடுத்துள்ள சமன்பாட்டை ( s + 1 ) ஆல் பெருக்க , 

F + 3s + 5 s + 9se +12 s2 + 14s + 8 = 0 
என்ற சமன்பாடு கிடைக்கிறது . 


இரவுத்து அணி 


18 


1 


5 


12 


8 


96 


( 3) 
1 


( 9 ) 
4 


+3 


( 14 ) 
4.67 


( 7.33 ) 
3.67 


+2 


( 8 ) 
4 


+0.67 


( 2 ) - 

1 
( -0.67 ) 

-1 
( 4.67 ) 

1 
0.14 
0.86 


(( 0.67 ) 

1 
( 4 ) 
0.86 


+4.67 


to 


முதல் தூண் குறியீட்டு வரிசை 


+++| 


+ ) 1 


++ 


குறியீட்டு மாற்றங்கள் 2. எனவே இரண்டு நேரெண் மெய்ப் 
பகுதி மூலங்கள் உள்ளன . 


குறிப்பு 3 : சிக்கல் பிரிவு 21 முழுச் சுழி வரிசை ( All zero Tow ) : 

இரவுத்து அணியை எழுதும் பொழுது எதிர்ப் படக் கூடிய 
பிறிதொரு சிக்கல் , ஏதாவது ஒரு வரிசையில் எல்லா உறுப்புக் 
களும் சுழி ஆதல் ஆகும் . [ ஓர் - உறுப்பு வரிசையில் முதல் உறுப்பு 
சுழி ஆதல் இவ்வகையைச் சேர்ந்ததே . ) முழுச் சுழி வரிசை 
ஆயப் புள்ளிக்குச் சம தூரம் உள்ள மூலங்களின் இருப்பைக் 
குறிக்கிறது . 


நிலையுறுதி 


417 


இத்தகைய சூழலைக் கையாளும் முறை வருமாறு 


sk வரிசை முழுதும் சுழி ஆகிறது என்க . இதற்கு முன் உள்ள 
sk + 1 வரிசையில் இருந்து ஒரு துணைச் சமன்பாட்டை எழுது 
கிறோம் . முன் வரிசை உறுப்புக்கள் C ,, c ....... c ) எனில் , துணைச் 
சமன்பாடு c , sk++ c , sk - 1 + ...... + c = 0 . 


இதன் வகைக் கெழுவை ( derivative ) எழுதுவோம் . 

( k + l ] c , sk + { k - 1 } c , sk - + ... = 0 . இது புதிய sk வரிசை 
யின் உறுப்புக்களைத் தருகிறது . 


( k + l ] c ,, ( k - 1} ," " 


இதன் பின் சாதாரணமாக இரவுத்து அணியைத் தொடர 


லாம் . 


துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் , கொடுத்துள்ள சிறப்பியல் 
சமன்பாட்டின் மூலங்களாகவும் இருக்கும் , முழுச் சுழி வரிசை 
ஆயத்திற்குச் சம தூரமுள்ள மூலங்களின் இருப்பைக் குறிக்கிறது . 
இம் மூலங்கள் இரட்டைகளாகவோ ( pairs )) நான்கின் 
கூட்டாகவோ ( quadrate ) { + j 3 , + 2 + j 5 ] வருவதால் , இயல் 
பாக ( k + 1 ) இரட்டைப் படை எண்ணாகவும் , ஒற்றைப்படை 
எண்ணாகவும் இருக்கும் . 


மாதிரி வின 7.5 
ஓர் ஆள் குவையின் சிறப்பியல் சமன்பாடு 

s + 3s + 10s + 30s + 24s + 72 = 0 


என்பதாகும் . இதன் நிலையுறுதியைக் காண்க . ஆள் குவையில் 
தொடர் அலைவுகளுக்குச் சாத்தியக் கூறுகள் உண்டா ? உண்டு 
எனில் அவ் அலைவெண் யாது ? 


இரவுத்து அணி 

1 10 24 
( 3 ) ( 30 ) ( 72 ) 
1 10 24 


* 3 


ஒம் 


0 


0 


0 


27 


418 


நவீன ஆள் குவைகள் 


இது ஒரு முழுச் சுழி வரிசை 


துணைச் சமன்பாடு 

s * + 10 s + 24 = 0 


இதன் வகைக்கெழு 

438 + 20 s = 0 


புதிய வரிசை 

( 4 ) ( 20 ) 
1 5 


* 4 


இரவுத்து அணியைத் தொடர்ந்து எழுத , 
1 

10 24 


1 


10 


24 


1 


5 


( 5 ) 
1 


( 24 ) 
48 


+ 5 


s1 


0.2 


4.8 


முதல் தூண் குறியீட்டு வரிசை 


++++ 


- 


+ 


இதில் குறியீட்டு மாற்றங்களே இல்லை . எனவே , நேரெண் 
மெய்ப் பகுதி மூபங்கள் இல்லை . 


முழுச் சுழி வரிசை காட்டும் மூலங்கள் ; 


s + 10s + 24 = ) 


s = -5 + // 25-24 = -6 or -4 


.. 


S 


- 


+ 6, + j.2 


419 


நிலையுறுதி 


16 , 


இவை = o = 2 என்ற அலை வெண்சளில் தொடர் 
அலைவுகளைத் குறிக்கின்றன . எனவே , ஆள்குவை வரம்புடை 
நிலையுறுதி உடையதாகிறது . 


குறிப்பு ( 4 ) ! கையாளுதற்கு அரிய உறுப்புக் கெழுக்கள் ! 

an s " + an- sr - 1 + ... + a , = 0 
என்ற சிறப்பியல் சமன் பாட்டில் a .......... என்ற எண்களில் பல 
மிகப் பெரியனவையாக இருக்கலாம் . அப்பொழுது இரவுத்து 
அணியை எழுதுவது மிகக் கடினமாகிறது . 


அத்தகைய தருணங்களில் பின்வரும் வழியைக் கையாளலாம் . 


சமன்பாட்டை ( -ஆல் வகுத்து , S = ku என்று பிரதியிட , 

as 

= 0 
an kn n + "an- 1 kn - 1 un - 1 + ... + 

b 
b 


என்ற புதிய சமன்பாடு கிடைக்கிறது . 


சிறிய 


எண்ணாக 


- 


இதில் - 1 அல்லது வேறு ஒரு 
இருக்குமாறு b- ஐ தேர்ந்தெடுக்கலாம் . 


an 


kn 

= 1 அல்லது வேறு ஒரு சிறிய எண்ணாக இருக்குமாறு 


k- ஐ தேர்ந்தெடுக்கலாம் . 


பிறகு ப -சமன்பாட்டிற்கு உரிய இரவுத்து அணியை எழுதி 
அதில் இருந்து கொடுத்துள்ள குவையின் நிலையுறுதி காணலாம் . 


மாதிரி வின 7.6 

கொடுத்துள்ள சிறப்பியல் சமன்பாடு , நிலையுறுதி உடைய 
ஆள் குவை ஒன்றைக் குறிக்குமா என ஆய்க : 


+ 3.6x106 38 + 7.63x101 " s + 2.12x1017s + 3.56x1041 = 0 


தீர்வு : 

கொடுத்துள்ள சமன்பாட்டை b- ஆல் வகுத்து , s = ku எனப் 
பிரதியிட , 

3.56x101 
முதற்கெழு 

கடைக்கெழு 
b 

b 


420 


நவீன ஆள் குவைகள் 


3.56x1021 

b 


= 35.6 எனில் , b = 10 ", 


k 
b 


= 1 எனில் 


k = 102 ° அல்லது k = 10 


எனவே , 
( 10 ) +u 

1020 


+ 


3.6x106 ( 10 ) 

1020 


us + 


7.63x10 ( 10 ) 

10 


2.12X1017 ( 10 ) 


+ 


3.56x1021 

1030 


S + 


1020 


0 


அதாவது , 

u +36 us + 763 u + 212 u +35.6 = 0 


35.6 


* 36 


இரவுத்து அணி 1 

1 763 
( 36 ) ( 212 ) 

1 5.9 
( 757.1 ) ( 35.6 ) 

1 0.047 
5.85 


* 757.1 


0.047 


முதல் தூண் குறியீட்டு வரிசை 


++++ 


+ 


குறியிட்டு மாற்றங்களே இல்லை . எனவே , நேரெண் மெய்ப் 
பகுதி மூலங்களும் இல்லை . குவை நிலையுறுதி உடையது . 


குறிப்பு : 5K யின் நிலையுறுதி வரம்புகள் : 


சுற்றுப் பெருக்க எண் K- இன் குறிப்பிட்ட ஒரு மதிப்பு வரி 
சைக்கே , நிலை உறுதி உடைய குவைகள் , கட்டுப்பாட்டு நிலை 


421 


நிலையுறுதி 


யுறுதி உடையன ( Conditionally stable systems ) ஆகும் . இத் 
தகைய குவைகளில் 

K. யின் நிலையுறுதி வரம்புகளைக் காண 
இரவுத்து விதி உதவுகிறது . இதை ஓர் எடுத்துக் காட்டால் 
விளக்குவோம் . 


மாதிரி வினா 7.7 

ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் படத்தைக் கீழே காண்க . 
இதில் K- இன் நிலையுறுதி வரம்புகளை இரவுதது அணியின் உதவி 
யால் நிறுவுக . 


R + 


C 


S ( I + o.is ) ( + 0.6s ) 


படம் 7.1 ஒருமுழுப் பின்னூட்டு ஆள்குவை 
தீர்வு : 
சிறப்பியல் சமன்பாடு , 

1 + GH = 0 

K 
அதாவது 1+ s { 1 + 0.1s )( 1 + 0.6s) 

= 0 
3 , s ( 1 + 0.1s ) ( 1 + 0.6s ) + K = 0 
... ( 1 + 0.75 + 0.06s ) + K = 0 | 

0.0658 + 0.73 + s + K = 0 

68 + 70s + 100s + 100 K = 0 


இரவுத்து அணி : 

6 


100 


73 


70 


100K 


s1 


7000-600K 

70 


S• 100K 


கவனிக்க 

நேர் மெய்ப் பகுதி மூலங்களின் எண்ணிக்கையை அறியக் 
குறியீட்டு மாற்றங்களைப் பற்றிய செய்தியே போதுமானது. 
எனவே , இரவுத்து அணியை எழுதுகையில் நேரெண்களால் வரி 


422 


நவீன ஆள் குவைகள் 


சைகளை வசதிக்காக வகுத்துத் தோராய மதிப்புக்களை எழுதினால் 
போதும் , 


மாறாகக் K- யின் மதிப்பைக் காணும் கணக்குகளில் , தோராய 
மதிப்பின்றி , உண்மையான எண்களையே எழுதுதல் நலம் . 


ஆள்குவை நிலையுறுதி உடையதாக இருக்க , முதல் தூணில் 
குறியீட்டு மாறுதல்கள் கூடாது . அதாவது எல்லா எண்களும் 
நேரெண்களாக இருத்தல் வேண்டும் . 


எனவே , 


7000- 600K 

> 0 
70 


அல்லது 


K < 


70 
6 


100 K 


> 0 


அல்லது 


K > 0 


அதாவது , ஈ - யின் நிலையுறுதி வரம்புகள் 0 < K < 7 


குறிப்பு 61 பெருக்க நிறைவெண் ( Gain margin ) : 


மேற்கண்ட எடுத்துக் காட்டில் K- யின் மதிப்பு , 


என்க . 


குவை நிலையுறுதி உடையதாக இருக்கிறது . K = 1,2,5,10 என 
இருந்தாலும் குவை நிலையுறுதி பெற்றிருக்கும் . 

70 
K = என்கையில் நிலையுறுதி மாறு நிலையில் இருக்கும் . 

6 . 


70 
K > 

6 


எனில் நிலையுறுதி அற்றுவிடும் . 


1 
, 

61 

பெருக்க 
எண்ணின் மதிப்பை , 70 மடங்கு உயர்த்தினாலும் நிலையுறுதி குகலை 
வது இல்லை . அதற்கு ( 70 க்கு ) மேல் அதிகப் படுத்தினால் நிலையுறுதி 
அற்றுப் போகிறது . 

“ 70 பெருக்க 

நிறைவெண் 
( Gain margin ) எனப்படுகிறது . 
பெருக்க நிறைவெண் Gm == 

விளிம்பு நிலையுறுதியைத் தரும் பெருக்க எண் Km 
ஆள்குவையின் உண்மையான பெருக்க எண் K 


நிலையுறுதி 


423 


மாதிரி வினா 7.8 
ஒரு முழுப் பின்னூட்டு ஆள் குவையின் குறைசுற்று செலுத் 

8 
சார்பு GS ) = 

s ( s + 1 )( S + 4 ) 


இக் குவையின் பெருக்க நிறைவெண்ணை இரவுத்து வீதியின் 
உதவியால் கணிக்க . 


தீர்வு : 

சிறப்பியல் சமன் பாடு , 1+ G = 0 


அதாவது 1+ 


K 
S ( S + 1 ) ( s + 4 ) 


= 0 ; K = 8 . 


எனவே , 

s ( s + 1 ) ( s + 4 ) + K = 0 
se + 5s + 4s + K = 0 


அணி : 


பச 


1 


4 


5 


K 


20 - K 
51 


K 


20 - K 
நிலையுறுதி பெற , 

5 


> 0 அல்லது 


அல்லது K < 20 


K > 0 


அதாவது 0 < K < 20 . 


எனவே , விளிம்பு நிலையுறுதிக்கு ஏற்ற பெருக்க வெண் K = 20 
உண்மையான பெருக்க வெண் K 8 

Km 
ஆக , பெருக்க நிறைவெண் Gm 

K 


- 


20 
8 


2.5 


424 


நவீன ஆள் குவைகள் 


7.1.4 ஹர்விட்சிள் திலையுறுதி விதி ( Hurwitz stability criterion) 

ஹர்விட்சு விதி , இரவுத்து விதி ஆகியவற்றின் அடிப்படை 
ஒன்றே . தனித் தனியாகக் கண்டுபிடிக்கப்பட்ட இவ் இரு இயற் 
கணித விதிகளும் உருவில் தான் வேறுபட்டவை . 


ஹர்விட்சு விதி : 
ஓர் ஆள் குவையின் சிறப்பியல் சமன்பாடு 
ans + an - 1 

+ an 

sn- + + as + a . 


Fn - 1 


= 


0 


என்க . a , a , ..... எல்லாம் மெய் மாறிலிகள் ( real - constants ) 
ஆக இருக்கட்டும் 


இவ் ஆள் குவை நிலையுறுதி பெற்றிருக்க , 

( 1 ) எல்லா உறுப்புக் கெழுக்களும் சுழி ஆகாமலும் , ஒரே 
குறியீடு உடையனவாகவும் இருத்தல் வேண்டும் . 


( 2 ) ஹர்விட்சு தீர் அணி ( Hurwitz determinants) யாவும் 
நேர்க் குறியீடு உடையனவாக இருத்தல் வேண்டும் . 


ஹர்விட்சு தீர் அணி 


D , 


a | 


a. 


0 


0 


0 0 0 0 


D , 


8 . 


aa 


a , 


as 


0 0 0 


0 , 


D. 


as 


a. 


4 . 


a . 


0 


.. 


D , 


ar 


as 


as 


as 


aa 


a . 


a . 


... 


... 


D .. 


aan - 1 


aan 


இங்கு D , 


| a , | , 


D , 


| " 


a , 


a .. 


a . 


a , 


a , a , 0 


DS 


as a , 1. 


a , 4 , as 


. 


நிலையுறுதி 


4251 


இவைகளில் , an + i , .. an - j = 0 . சான்றாசு ஒரு 4 படிச் சமன் 
பாட்டில் as , as , 7 , எல்லாம் சுழி ஆகும் . 


மாதிரி வினா 7.9 

ஹர்விட்சு விதியைக் கொண்டு பின்வரும் சிறப்பியல் சமன் 
பாட்டை உடைய ஆள் குவையின் நிலையுறுதியைக் காண்க . 


s + 3 + 6s + 9 + 12 


தீர்வு : 

D , 


9 ) 


12 


0 


0 


0 ) 


D , 


3 . 


6 


9 


12 


0 0 


D. 


0 


1 


3 


6 


9 


12 


O 


D. 


0 


0 


1 


3 6 


D, = 9 


D , = 





9 12 
3 6 . 


| 


= 9x6-3x12 = 18 


De 


9 120 


3 69 


0 13 


= 9 ( 18-9) -12 ( 9-0 ) = -27 


D. 


9 12 0 0 


3 6 9 12 


0 1 36 


0 0 01 


9 [ 6 (3-0) - 9 (1-0) +12 (0-0] ] = -27 


D., D , என்ற இரு தீர் அணிகளும் எதிர்க் குறியீடு உடை 
யவையாக இருப்பதால் குவையில் நிலையுறுதி இல்லை . 


426 


நவீன ஆள் குவைகள் 


7.1.5 இரவுத்து ஹர்விட்சு விதிகளின் நிறை குறைகள் ! 

நிறை : 

1. சிறப்பியல் சமன்பாட்டைத் தீர்க்காமலேயே , நேரெண் 
மெய்ப் பகுதி மூலங்களின் இருப்பை அறிய இவ் விதிகள் உதவு 
கின்றன . 

2 , பெருக்க எண்ணின் எந்த வரம்புகளுக்குள் ஆள்குவை 
நிலையுறுதி உடையதாக இருக்கும் என அறிய உதவுகின்றன . 

3. பெருக்க நிறைவெண்ணைக் கணிக்கப் பயன் படுகின்றன. 


4. மூலப் பாதை ( root locus ) வரைகையில் , அது கற்பனை 
அச்சைக் கடக்கும் புள்ளியை அறிய உதவுகின்றன . 


குறை ! 

1. ஆள் குவையின் சிறப்பியல் சமன்பாடு , மெய்யெண் 
உறுப்புக் கெழுக்களை உடைய இயற் கணிதச் சமன்பாடாக 
இருந்தால் தான் இவ் விதிகளைப் பயன் படுத்தல் இயலும் . 

2. ஆள் குவையின் ஆக்கப் பணிக்குத் தேவையான வழி 
முறைகளை இவ் விதிகளால் எளிதில் கணித்தல் இயலாது . இதற்கு 
மூலங்களின் மதிப்புக்கள் தேவைப் படுகின்றன . 


S 


மாதிரி வினு 7.10 
ஒரு முழுப் 
முழுப் பின்னூட்டு ஆள் 

ள் குவையின் குறைசுற்று 

K 
செலுத்துச் சார்பு G ( s ) 

S ( 1 + Ts ) 
இக்குவைகளின் சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் யாவும் 
= -a என்ற நேர் கோட்டிற்கு இடது புறத்தில் இருக்க விரும்பு 
கிறோம் . ஏனெனில் இது , நிலையுறுதி உடைய குவையைத் 
தருவதோடு , குறிப்பிட்ட ஒரு தடையூட்ட விகிதக் கீழ் வரம் 
பிற்கும் வழி செய்கிறது . 

இரவுத்து ஹர்விட்சு முறையைப் பயன்படுத்தி , ஒரு மூலமும் 
s = -4 என்ற நேர் கோட்டிற்கு வலப் புறம் இருக்கக் கூடாது 
எனில் K. ( இவற்றின் மதிப்புக்கள் என்ன என்று கணிக்கவும் . 

இரவுத்து - ஹர்விட்சு விதி 5 - தள வலது பாதியில் உள்ள 
மூலங்களின் எண்ணிக்கையையே தருகிறது . 

இங்கு s = --4 என்ற நேர் கோட்டிற்கு வலப்புறம் உள்ள 
மூலங்களின் எண்ணிக்கை தேவைப்படுகிறது . 


நிறுயுறுதி 

427 
இதற்கு இரவுத்து ஹ்ர்விட்சு விதியைப் பயன்படுத்த ஆயப் 
புள்ளியை S = 0 இல் இருந்து இடப்புறமாக நகர்த்தி = - a க்கு 
மாற்றவேண்டும் . 

அதாவது S = s - a என்று G ( 3) இல் பிரதியிட வேண்டும் . 
அப்பொழுது , 

K 
G ( s - a) 

( s - a ) ( l + TS- a ) 


சிறப்பியற் சமன்பாடு 1 + G ( s - a ) = 0 


- 


K 
1 + 

0 
( s - a ) ( l + Ts - Ta ) 
( s - a ) ( 1 + Ts - Ta ) + K = 0 
Ts + (1-2Ta ) s - a ( 1 - Ta ) + K = 0 


இரவுத்து அணி 
S T -a ( 1 - Ta ) + K 

+ ( 1-2 Ta ) 
- a ( 1 - Ta ) + K 


நிலையுறுதிக்கு 


T > 0 


1-2 Ta > 0 


அல்லது | T < 


1 
2a 


K - a ( 1- Ta ) > 0 


அல்வது K > a ( 1 -- Ta ) 


எனவே K > a 


( 1 


1 
2a 


.a 


) 


அல்லது 


K > 

2 


1 


எனவே , K > > , T < எனக் கொண்டால் , விரும்பிய 

2a 
வண்ணம் , சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் 3 = -a என்னும் 
நேர்கோட்டிற்கு இடது புறமே இருக்கும் . 


428 


நவீன ஆள் குவைகள் 


7.2 நைக்விச்டு நிலையுறுதி விதி ! ( Nyquist Stability Criterion ) 

7.2.1 நைக்விஸ்ட் விதி அறிமுகம் ! 


நைக்விச்டு விதி என்பது ஓர் ஆள்குவையின் நிலையுறுதியைக் 
காண உதவும் ஒரு வரைபட உத்தி (technique ) ஆகும் . 


சுற்றுச் செலுத்துச் சார்பு GH இன் நேர்க் குறியீட்டுப் 
பேரெண்களின் எண்ணிக்கை ( number of positive pole ) , GH இன் 
கோண தூரப் படம் ( --1,0 ) என்னும் புள்ளியை வலம் வரும் 
எண்ணிக்கை இவற்றின் கூடுதல் சுழி ஆனால் குவை நிலையுறுதி 
டையது என்பதே நைக்விச்டு விதியின் சாரம் . 


இவ் விதியை நிறுவப் பின் வரும் விளக்கங்கள் பெரிதும் 
உதவும் . 


ஓர் ஆள்குவையின் நிலையுறுதிக்கு , அதன் சிறப்பியற் சமன் 
பாட்டு மூலங்கள் : -தள வலது பாதியில் இருத்தல் கூடாது . 


2 
ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையில் G = 

s (s + 3 ) 


என்க . 


1 + GH = 


1+ 

s ( s + 3 


s ( s + 3 ) +2 

s ( s + 3 ) 


(s + 1 ) { s +2 ) 

s ( s + 3 ) 


ஆகிறது . 


இதன் சிறப்பியற் சமன்பாடு s + 3 + 2 = 0 
GH இன் பேரெண்கள் 

s = 0 , - 3 
1 + GH இன் பேரெண்கள் s = 0 , -3 
சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் s = -1 , -2 
1+ GHஇன் சுழியெண்கள் $ = -1 , -2 


எனவே , 


1 + GH இன் பேரெண்கள் = GHஇன் பேரெண்கள் 


1 + GH இன் சுழியெண்கள் = சிறப்பியற் சமன்பாட்டு மூலங் 
கள் என அறிகிறோம் , 


429 


நிலையுறுதி 


மேலும் , ஓர் ஆள்குவையின் நிலையுறுதிக்கு அதனுடைய 
1 + GH இன் சுழியெண்கள் 5 - தள வலது பாதியில் இருத்தல் 
கூடாது என்பது தெளிவு . 


7.2.2 ஒரு துணைத் தேற்றமும் , நைக்விச்டு பாதையும் . 

துணைத் தேற்றம் ! 


இனி ஒரு துணைத் தேற்றத்தை ( lemma ) நிறுவுவோம் . 


தேற்றம் ! 

F ( s ) என்ற 5 -இன் சார்பில் , Z சுழி எண்களும் P பேரெண் 
களும் C என்னும் ஏதாவது ஒரு சுற்றுப்பாதையின் உள் இருப்ப 
தாகக் கொள்க . 

S- என்பது ஒரு சிக்கல் மாறி ( Complex variable ) . - தளத் 
தில் அதற்குப் பல மதிப்புக்களைக் கொடுத்தால் , F ( s ) தளத்தில் 
F ( s ) அவற்றிற்கு ஏற்ற மதிப்புக்களைப் பெறுகிறது . 

5 - இன் மதிப்புக்கள் C என்னும் சுற்றுப் பாதையில் அமைந் 
தால் , F ( s ) இன் மதிப்புக்களும் F ( s ) தளத்தில் ஒரு பொருத்த 
மான சுற்றுப் பாதையில் அமையும் . 

ஏதாவது ஒரு புள்ளி 3 யில் நகர்ந்து ஒரு வலஞ் சுழிச் 
சுற்றை முடித்துத் தொடக்க நிலைக்கே வந்தால் , F ( s ) இலும் 
இதற்கு ஏற்ற ஒரு புள்ளி நகர்ந்து ஆயப் புள்ளியை N தடவைகள் 
வலமாகச் சுற்றி வரும் . 


அங்கு 


N = Z - P 


ஆக இருக்கும் . 


நிறுவுதல் ! 


S - 72 


S 


8.3 


F ( s ) = 


K ( s - z ) ( s - Z ) 
( s - P ) ( s- P ) ... 


710 


என்க , 


A-S 


S-P2 


- தளத்தில் C என்னும் சுற்றுப் 
பாதையும் , F < s ) இன் சில சுழி 
யெண்களும் , பேரெண்களும் காட் 
டப்பட்டுள்ளன . 

( படம் 7.2 ). 


* 
படம் 7.2 சுற்றுப்பாதை C 
21 , 221 சுழி எண்கள் 
PI . P.1 பேரெண்கள் 


430 


நவீன ஆள் குவைகள் 


( s- z , ) , (s- P ) ... போன்ற உறுப்புக்கள் , அந்த அந்த மாறு 
நிலைப் புளளிகளை ( Critical Points ) S-உடன் இணைக்கும் நேர் 
கோடுகளால் காட்டப் பட்டுள்ளன . 


S எனும் புள்ளி, C யின் மேல் ஒரு முறை வலம் வருகையில் , 
( s - z , ) , ( s -P ) போன்ற உள் - புள்ளிகளை .உடன் இணைக்கும் 
திசைக்கோடு ; ளின் பருவப் பெயற்சி 21 ரேடியன்கள் ஆகும் . 
( s- z , ) , ( s - P , ) போன்ற வெளிப் புள்ளிகளை ஏ - உடன் இணைக் 
கும் திசைக்கோடு ளின் பருவப் பெயற்சி சுழி ஆகும் . 


( யின் உள் இருக்கும் Z சுழியெண்களால் ஏற்படும் மொத்தப் 
பெயர்ச்சி 22Z ரேடியன்கள் . 


எயின் உள் இருக்கும் P பேரெண்களால் ஏற்படும் மொத்தப் 
பெயர்ச்சி 21P ரேடியன்கள் . 


மீதி உள்ள சுழிப் பேரெண்களின் மொத்தப் பெயர்ச்சி சுழி 
ஆகும் . 


எனவே , F ( s ) இன் மொத்த பருவப் பெயர்ச்சி 21Z - 20P 
அல்லது ( Z - P ) 21 ரேடியன்கள் . ஒரு சுற்றுக்கு 21 ரேடியன்கள் 
ஆதலால் , F (s ) ஆயப் புள்ளியை 

Z - P தடவைகள் 
சுற்றி இருக்கும் . அதாவது 

N = Z - P 


வலமாக 


நைக்விச்டு பாதை : 

அடுத்து நைக்விச்டு பாதை ( Nyquist path ) என்றால் என்ன 
என்று பார்ப்போம் . 


மேற்கண்ட தேற்றத்தில் F (s ) = 1 + GH என்க . மேலும் , C 
என்னும் சுற்றுப் பாதை - தளத்தின் வலது பாதி முழுவதையும் 
தன்னுள் அடக்குவதாக இருக்கட்டும் . 


அப்பொழுது Z என்பது 1 + GH இன் சுழி யெண்களில் , -தள 
பாதியில் 

உள்ளவைகளின் எண்ணிக்கையைத் தரும் . 
இதனால் ஆள்குவையின் நிலையுறுதியை அறிய இயலும் . 


வலது 


இவ்வாறு நிலையுறுதி காண்பதற்காகப் பெரிதாக்கப் பட்ட 
F- தள சுற்றுப் பாதையே நைக்விச்டு பாதை என அழைக்கப்படு 
கிறது . இதன் படத்தை ( படம் 7.3 ) அடுத்த பக்கத்தில் காண்க . 


நிலையுறுதி 


431 


இதன் பகுதிகள் ! 


பகுதி ABI 

S = jo முதவ் = j ல வரை 
நிலையச்சில் , 


+ j B 


. 


R- + s 


பகுதி BCD 

= + j0 முதல் = - j0 வரை . 
ஆரம் R - O உடைய அரை வட் 
டத்தில் , 


D 


பகுதி DAI 

s = -j ல முதல் $ = jo வரை , 
நிலையச்சில் . 


புடம் 7.3 நைக்விச்டு 
பாதை சுழி வகைக்குவை 


ஒரு முக்கியக் குறிப்பு : மேற் கண்ட துணைத் தேற்றத்தின் 
உண்மைக்கு , சுற்றுப் பாதை C , F ( s ) இன் சுழியெண் , பேரெண் 
எதன் வழியாகவும் செல்லக் கூடாது . எனவே படம் 7.3 இல் 
காட்டப் பட்டுள்ள நைக்விச்டு பாதை 

வகை 0 

குவை 
களுக்கே பொருந்தும் . வகை 1 , 2 , ... குவைகளில் ஆயப் புள்ளி 
யில் உள்ள பேரெண்ணை சுற்றுப் பாதை தொடாது சென்றால் 
தான் நிலையுறுதி காண இத் தேற்றத்தைப் பயன்படுத்தல் இய 
லும் . எனவே , சுற்றுப் பாதை கீழ்க் கண்டவாறு மாற்றி உரையப் 
படுகிறது . 


இதன் பகுதிகள் ! 


பகுதி ABI 


+ io 

B 


F = j0 * முதல் S = + jo வரை , 
நிலையச்சில் , 


C 


- 


பகுதி BCD : 

+ jo முதல் - jo 
வரை . வலமாக ஆரம் R - w 
உள்ள அரை வட்டத்தில் , 


R 


பகுதி DE ! 


- 


j0 முதல் = 
வரை , நிலையச்சில் . 


படம் 7.4 நைக்விச்டு பாதை 

ர.வகைக் குவை (n # 0 ) 


432 

நவீன ஆள் குவைகள் 
பகுதி EFA : 

jo- முதல் S = j0 * வரை , இடமாக ஆரம் - 0 உள்ள 
அரை வட்டத்தில் 


7.2.3 நைக்விச்டு நிலையுறுதி விதி ( Nyquist stability criterion ) 

நைக்விச்டு விதி 1 


ஒரு பின்னூட்டு ஆள்குவையின் நிலையுறுதிக்கு , அதன் சுற்று - 
செலுத்துச் சார்பு GH இன் நேர்க் குறியீட்டுப் பேரெண்களின் 
எண்ணிக்கை , GH இன் கோண தூரப் படம் ( -1,0 ) என்னும் 
புள்ளியை வலமாகச் சுற்றும் சுற்றுக்களின் எண்ணிக்கை , இவற் 
றின் கூடுதல் சுழியாக வேண்டும் . 


நிறுவுதல் 1 குவையின் 1+ GH ஐ எடுத்துக் கொள்க . 


Z ! 1+ GH இன் நேர்க் குறியீட்டுச் சுழியெண்கள் 
P ! 1+ GH இன் நேர்க் குறியீட்டுப் பேரெண்கள் 
N1 1+ GH இன் கோண தூரப்படம் ஆயப் புள்ளியை வல 

மாகச் சுற்றும் சுற்றுகள் , என்க . 


S என்னும் மாறி நைக்விச்டு பாதையில் வலமாக வரும் 
பொழுது , அதற்கு ஏற்ப வரையப் படுவதே 1+ GH இன் கோண 
தூரப் படம் என்க . இது நைக்விச்டு படம் எனப்படுகிறது . 
எனவே , துணைத் தேற்றத்தின் படி , 

N = Z - P 


அல்லது N + P = Z. 


குவையின் நிலையுறுதிக்கு , 1 + GH இன் சுழியெண்கள் 1- தள 
வலது பாதியில் இருத்தல் கூடாது . அதாவது Z = 0 . 


எனவே N + P 

= 0 . 


மேலும் 1 + GH இன் நைக்விச்டு படம் ( 0,0 ) ஐ வலமாகச் 
சுற்றும் சுற்றுக்கள் எனில் N , GH இன் நைக்விச்டு படம் - 1,0 ) ஐ 
வலமாகச் சுற்றும் சுற்றுக்களும் N ஆகும் . 


1 + GH இன் நேர்க் குறியீட்டுப் பேரெண்கள் P எனில் , GH 
இன் நேர்க் குறியீட்டுப் பேரெண்களும் P ஆகும் , 


நிலையுறுதி 


433 


N + F 


-- 


ஆகவே , 


என்பதை விரிக்க . 


ஓர் ஆள்குவையின் நிலையுறுதிக்கு , குலையின் சுற்று - செலுத் 
துச் சார்பின் ( GK ) நேர்க் குறியீட்டுப் பேரெண்களின் எண் 
ணிக்கை, GIL இன் நைக்லிச்டு படம் ( -1,01 ) என்னும் புள்ளியை 
வலமாகச் சுற்றும் சுற்றுக்களின் எண்ணிக்கை இவற்றின் கூடுதல் 
சுழி ஆக வேண்டும் என்பது தெளிவு . 


துவே நைக்விச்டு நிலையுறுதி விதி ஆகும் . 


குறிப்பு : குறைசுற்று நிலையுறுதி ( open {aop stable ) ஆள் 
குலைகள் 


ஓர் ஆள்குவை நிலையுறுதி உடையதாய் இருக்க அதன் முழுச் 
செலுத்துச் சார்பில் நேர்க் குறியீட்டுப் பேரெண்கள் ( positive 
poles in the overal } transfer function ) இருக்கக் கூடாது . 

( ஏனெனில் முழுச் செலுத்தச் சார்யின் பேரெண்கள் = 1 + GH 
இன் கழியென்கள் = சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் ) 

பின் லூட்டு இல்லாத ( ஒரு குறை சுற்றுக் ) குவையில் G யின் 
பகுதியே ( Denominator ) சிறப்பியற் 
தால் , அதன் நிலையுறுதிக்கு , அக்குறை சுற்று- செலுத்துச் சார்பில் 
நேர்க் குறியீட்டுப் பேரெண்கள் இருக்கக் கூடாது . அதாவது 
P = 0 . 


சமன்பாட்டைத் தருல 


எனவே , குறை சுற்று நிலையுறுதி 
ஆள்குவைகளில் 

P = 0 , அவற்றின் 


உடைய பின்னூட்டு 
நிலையுறுதிக்கு நைக்லிச்டு 


விதி 


என ஆகிறது . 


- 


அதாவது , 


குறைசுற்ற நிலையுறுதி உடைய பின்னூட்டு ஆள்குவையின் 
நிலையுறுதிக்கு , அதன் குறைசுற்று செலுத்துச் சார்பின் நைக்விடு 
படம் { --5,0 } என்ற புள்ளியை உள் அடக்கக் கூடாது . அதாவது 
{ ~ 1,3 } என்ற புள்ளி முழுதும் உள்ளே - இல்லாது வெளியே 
இருக்க வேண்டும் , 

28 


434 


நவீன ஆள் குவைகள் 


7.2.4 நைக்விச்டு விதியால் நிறுயுறுதி காணல் 

நிலையுறுதி காண வேண்டிய பின்னூட்டு ஆள்குவையின் 
சுற்றுச் செலுத்துச் சார்பு கொடுக்கப் பட்டுள்ளது என்க . 


( 1 ) G மட்டும் கொடுக்கப் பட்டால் , H = 1 என்று கொள்க . 
GH ஐ எழுதி , அதன் நேர்க் குறியீட்டுப் பேரெண்களின் எண் 
ணிக்கை P என்ன என்று அறிக . 


( 2 ) GH ( s ) - இல் S = jw என்று பிரதியிட்டு வரும் GH ( j ல ) - இல் 
இருந்து வீச்சு விகிதம் GH , பருவப் பெயர்ச்சி - இவற்றை 
எழுதுக . 


( 3 ) o = 0 + , 

0 = 0+ , = 0 என்ற மதிப்புக்களுக்கு , GH , இவற் 
றைக் கணித்து GH-இன் கோண தூரப் படம் ( எளி வடிவம் ) 
வரைக . 


( 4 ) P = 0 எனில் , ( -1,0 ) என்ற புள்ளிக்கு வலது புறத்தி 
லேயே GH- இன் கோண தூரப் படம் அமைந்தால் , குவை நிலை 
யுறுதி உடையது ஆகும் . 


எனில் 


முழு நைக்விச்டு படமும் வரைதல் 


( 5 ) P + O 
வேண்டும் . 


( i ) GH- இன் கோண தூரப்படம் , நைக்விச்டு பாதையில் 
S = jo + முதல் S = j0 வரை உள்ள பகுதி AB யின் மாற்றுப் படம் 
(mapping) ஆகும் . 


( ii ) மெய் அச்சை ஆடியாகக் கொண்ட அதன் பிம்பமே 
( Mirror image with respect to the real axis ) s = -j ல முதல் 
S = j0 வரை உள்ள பகுதி CD யின் மாற்றுப் படம் ஆகும் . 


1 


( iii) பொதுவாக --0 என்கையில் GH x 


என்க . 


sm 


எனவே நைக்விச்டு பாதையில் 5 = jw முதல் s = - jw வரை ஆரம் 
R -- 0 உடைய வலஞ்சுழி அரை வட்டத்தின் ( பகுதி BCD ) மாற் 
றப்படம் , ஆயம் r் 0 உடைய m இடஞ்சுழி வட்டங்கள் ஆகும் . 
( சுழி ஆரம் உள்ள இவ் அரை வட்டங்களை எளிமை கருதி ஒரு 
புள்ளியாகவே குறித்து விடுதல் வழக்கம் ) . 

குறிப்பு : வகை 0 குவைகளின் மேற் கண்ட மூன்று படி 
களில் நைக்விச்டு படம் முற்றுப் பெற்று விடுகிறது . 


நிலையுறுதி 


435 


வகை N குவைகளில் ( N = 1 , 2 ,.... ) படி 4 ஒன்று 


ஆனால் , 
உண்டு . 


1 


( iv) பொதுவாக -0 என்கையில் GH C 


என்க . 


sh 


எனவே , நைக்விச்டு பாதையின் = j0 முதல் 5 = 0 * வரை 
ஆரம் r - 0 உடைய இடஞ்சுழி அரைவட்டத்தின் ( பகுதி EFA ) 
மாற்றுப்படம் ஆரம் R - 0 உடைய n வலஞ்சுழி அரைவட்டங்கள் 
ஆகும் . இவ்வாறு நைக்விச்டு படம் முற்றுப் பெறுகிறது . 

( 6 ) S- இன் மதிப்பு அதிகம் ஆகும் திசையில் அம்புக் குறி 
இட்டு , ( -1,0) என்ற மாறுநிலைப் புள்ளியின் இடத்தைக் குறித்து , 
அப்புள்ளியை GH இன் நைக்விச்டு படம் வலஞ் சுழியாகச் 
சுற்றும் நிகர சுற்றுக்களைக் ( Net encirclements ) கணக்கிடுக . 


இதற்கு ( -1,0) புள்ளியில் இருந்து GH படத்தின் ஏதாவது 
ஒரு புள்ளிக்கு ஒரு ஆரக் கோடு வரைக . அக்கோட்டின் முனையை 
GH- இன் மீது , அம்புக் குறியின் திசையிலேயே நகர்த்திச் செல்க . 
மீண்டும் 

தொடக்கப் புள்ளிக்கே வரும் வரை ஆரக்கோடு 
எவ்வளவு நிகர வலஞ் சுழிச் சுற்றுக்களைத் தருமோ அதுவே N 


ஆகும் . 


N + P = 0 எனில் ஆள்குவை நிலையுறுதி உடையது . 


7.2.5 சார்பு நிலையுறுதி ( Relative stability ) 

சார்பு நிலையுறுதி என்பது நிலையுறுதியின் தரத்தைக் குறிக் 
கிறது . அதாவது , ஓர் ஆள்குவை நிலையுறுதி பெற்றிருந்தால் 
அதை இழக்கா வண்ணம் குவையின் பெருக்க எண்ணை யோ ( K), 
பருவப் பெயர்ச்சியையோ ( 4 ) எவ்வளவு அதிகப் படுத்தலாம் , 
நிலையுறுதி இல்லாவிடில் இத் துணை அலகுகளை ( parameters ) 
எந்த அளவு குறைத்து நிலையுறுதியை நிறுவலாம் என்பன பற்றிப் 
பேசுவதே சார்பு நிலையுறுதி ஆகும் . 

ஓர் ஆள்குவையின் சார்பு நிலையுறுதியை அறிய உதவும் 
அலகுகள் இரண்டு. அவையே பெருக்க நிறை வெண் ( gain margin ), 
பருவ நிறைவெண் ( phase margin ) என்பன . 
பெருக்க நிறைவெண் ( gain margin ) ! 

ஆள்குவையின் நிலைப் பெருக்க எண்ணை ( static gain ) எவ் 
வளவு மடங்கு அதிகம் ஆக்கினால் , அது விளிம்பு நிலையுறுதியில் 


436 


நவீன ஆள் குவைகள் 


( marginal stability ) இருக்குமோ , அந்த மடங்கு எண்ணே 
“ பெருக்க நிறைவெண் எனப்படும் . 

அப்பொழுது பருவப் 
பெயர்ச்சி மாறிலி ஆகும் . 


GH- இன் நைக்விச்டு படம் ( -1,0 ) புள்ளிக்கு வலது புறம் 
சென்றால் குவை நிலையுறுதி உடையது ! இடது புறம் சென்றால் 
நிலையுறுதி அற்றது ; புள்ளியின் வழியே சென்றால் விளிம்பு நிலை 
யுறுதி உடையது . 


எனவே , விளிம்பு நிலையுறுதிக்கு , * = -180 ° என்கையில் , 
GH = 1 ஆக வேண்டும் . 


- 


- 


பொதுவாக , 

- 180° எனில் GH GH % என்க . GH = 1 
எனில் விளிம்பு நிலையுறுதி கிடைக்கும் . உண்மையான மதிப்பு 

1 

ஆல் பெருக்க GH = 1 ஆகிறது . 


GHX. இதை GHS 


1 


எனவே , பெருக்க நிறைவெண் 

( gain margin ) 


Gm 


= 


GHA 


1 


Gm 


2010g 


GHS 


டெசிபல் 


- 


20 log GH : டெசிபல் 


பருவ நிறைவெண் ( phase margin ) 1 

நிலைப் பொடிக் எண் மாறிலியாக இருக்கையில் , பருவப் 
பெயர்ச்சி எவ்வளவு மாறினால் ஆள் குவை விளிம்பு நிலையுறுதியில் 
இருக்குமோ , அந்த மாற்றுக் கோணமே பருவ நிறைவெண் 
( phase margin ) ஆகும் . 


ஆரம் GH = 

1 எனக் கொண்டு , ஆயத்தை மையமாகக் 
கொண்டு ஒரு வில் வரைக , அது GH ( s ) படத்தை வெட்டும் 
இடத்தில் உள்ள பருவப் பெயர்ச்சி எவ்வளவு என்று கணிக்க . 
இப்பொழுது GH ஐ மாற்றாமல் பருவக் கோணத்தை m என்ற 
அளவு மாற்றவும் GH ( s ) படம் ( -1,0 ) புள்ளியின் வழிச் செல் 
கிறது . அதாவது குவை விளிம்பு நிலையுறுதியை அடைகிறது . * n 
என்பதே பருவ நிறைவெண் ஆகும் . 


pm = 


180 


= - 180+ 360 


+ 180 ° 


437 


நிலையுறுதி 


எனவே , 

பருவ நிறைவெண் 
(phase margin ) 


sm 


180 ° + 


என்றும் 


* குறிப்பு ! $ = 210 ° என்க . இதை - 150° 
எழுதலாம் . நேர் அச்சில் ( real axis ) இருந்து வலமாக அளந்தால் 
GH- இன் கோணம் - 150 ° என்றே வரும் . எனவே , பருவ நிறை 
வெண் = 180+ ( -150 ° } = 30.0 


CH 


1 . 


Gm 


- 


GHX 


sm = 180+ 


|{ GH ( jus) 
படம் 7.5 - Gm , m காணல் : 


கோண தூரப் படம் ( நைக்விச்டு படம் ) 


| 


7.3 செவ்வகப் படங்களும் நிலையுறுதியும் ( Rectangular plots 
and Stability ) 
7.3.1 சில வரையறைகள் ! 
போடே படம் { Bode diagram ) ! 

போடே வீச்சு விகிதப் படத்தில் அலைவெண் . ( மடக்கை 
அளவையில் ) . - அச்சிலும், டெசிபல் வீச்சு விகிதம் db G (நேர் 
அளவையில் ) y- அச்சிலும் கொள்ளப்படுகின்றன.. 

போடே பருவப் பெயர்ச்சிப் படத்தில் அலைவெண் . 
( மடக்கை அளவையில் ) X- அச்சிலும் , பருவப் பெயர்ச்சிப் பாகை 
( நேர் அளவையில் ) y- அச்சிலும் கொள்ளப் படுகின்றன. 

இவ் இரண்டு படங்களுக்கும் x- அச்சில் அலைவெண் பொது 
வாக இருப்பதால் , இவற்றை ஒன்றன் மேல் ஒன்று பொருத்த 
இயலும் . இவ்வாறு பொருத்தும் பொழுது x- அச்சுக்கு நேராக 
-டெசிபல் அளவும் , - 180 ° அளவும் இருக்குமாறு பொருத்தினால் , 
நிலையுறுதிக் 

கணிப்பிற்கு வசதியாக , இருக்கும் . இத்தகைய 
படமே - போடே படம் 

எனப்படுகிறது . 


2 


438 


நவீன ஆள் குவைகள் 


எனவே , வீச்சு விகிதப் படம் , பருவப் பெயர்ச்சிப் படம் 
இரண்டையும் 0 டெசிபல் கோடும் , --- 180 ° பருவப் பெயர்ச்சிக் 
கோணத்தின் கோடும் பொருந்துமாறு ஒன்றன் மேல் ஒன்று 
வைத்து வரையப் படுவது போடே படம் ( Bode diagram ) . 


பெருக்கக் கடப்பு ( gain cross - over ) என்பது வீச்சு விகிதப் 
படம் கிடை அச்சைக் ( -180 ° கோடு ) கடக்கும் அலைவெண் 
ஆகும் . 


பருவக் கடப்பு { phase cross - over ) என்பது 

பருவப் 
பெயர்ச்சிப் படம் கிடை அச்சைக் ( 0 டெசிபல் கோடு ) கடக்கும் 
அலைவெண் ஆகும் . 


7.3.2 போடே படத்தில் இருந்து நிலையுறுதி காணல் 


நைக்விச்டு விதியில் இருந்து நாம் அறிவது என்ன ? GH- இன் 
கோண தூரப் படத்தில் , GHx < 1 எனில் குவை நிலையுறுதி 
உடையது . அதாவது , 4 = -180 ° என்கையில் , GH < 1 . 


GH < 1 என்பதை GH ( 20 log 1 டெசிபல் 

GH < 0 டெசிபல் 


. 


அல்லது 


என எழுதலாம் . இதன் பொருள் : 


பருவக் கடப்பு அலைவெண்ணில் ( phase cross - over fre 
quency ) , பருவப் பெயர்ச்சி = - 180 ° , அங்கு , டெசிபல் வீச்சு 
விகிதம் 0 - க்குக் கீழே ( அதாவது எதிர்க் குறியீட்டு எண் ஆக ) 
இருப்பின் குவை நிலையுறுதி உடையது . 


இவ்வாறு , போடே படத்தைப் பார்த்த அளவிலேயே 
குவை நிலையுறுதி உடையதா , அற்றதா என்று கூறலாம் , 


பருவக் கடப்பு அலை வெண்ணில் , டெசிபல் வீச்சு விகிதம் 
எதிர்க் குறியீடு உடையதாயின் குவை நிலையுறுதி உடையது ; 
நேர்க் குறியீடு உடையதாயின் குவை நிலையுறுதி அற்றது . 


மேலும் , பருவக் கடப்பு அலைவெண்ணில் இருந்து , வீச்சு 
விகிதப் படத்திற்கு வரையப்படும் குத்துக் கோடு பெருக்க நிறை 
வெண்ணை டெசிபலில் தருகிறது . ( ஏனெனில் , பருவக் கடப்பில் 
* = - 180 ° . எனவே GII = GHx. குத்துக் கோட்டின் நீளம் 

- 20 1og GH ,. இதுவே பெருக்க நிறைவெண் . ) 


நிலையுறுதி 


439 


இருந்து , 


பெருக்கக் கடப்பு அலை வெண்ணில் 

பருவப் 
பெயர்ச்சிப் படத்திற்கு வரையப்படும் குத்துக் கோடு பருவ நிறை 
வெண்ணைப் பாகையில் தருகிறது . 


( ஏனெனில் , பெருக்கக் கடப்பில் , டெசிபல் GH = 0 அல்லது 
GH = 1. இதற்கு உரிய பருவப் பெயர்ச்சி . குத்துக் கோட் 
டின் நீளம் = * - 180 = 180 + . இதுவே பருவ நிறைவெண் . ] 


1 


ந 


0O alle 


-180 


Gm 


படம் 7.6 Gm Am காணல் போடே படம் 


7.3.3 நிக்கல்சு படமும் நிலையுறுதியும் ! ( Nichols plot and 
stability) 

டெசிபல் வீச்சு விகிதத்தை நோ அளவையில் y- அச்சிலும் , 
பருவப் பெயர்ச்சிக் கோணத்தை நேர் அளவையில் x- அச்சிலும் 
கொண்டு , 0 டெசிபலும் 

- 180 ° யும் ஆயப் புள்ளியில் அமையு 
மாறு வரைவதே நிக்கல்சு படமாகும் . 

+ 
dla 


ods 
-18 


Gm 


GHju ) 


T 


Gm , tm காணல் டெசிபல் வீச்சு - பருவப்படம் 

படம் 7.7 நிக்கல்சு படம் 


குவையின் நிலையுறுதி ! GH ( s ) - இன் நிக்கல்சு படம் 
y- அச்சை , ஆயப் புள்ளிக்குக் கீழே கடந்தால் , குவை நிலையுறுதி 


440 


நவீன ஆள் குவைகள் 


உடையது என்று பொருள் . எவ்வாறு எனில் , y- அச்சில் , == -180 ° . 
அங்கு GH < 0 டெசிபல் எனில் GH < 1 என்று நிலையுறுதி 
யின் தேவை நிறைவு செய்யப் படுகிறது . 


பெருக்க நிறை வெண் : ஆயப் புள்ளியில் இருந்து y- அச்சில் 
GH ( s ) படத்திற்கு உள்ள தூரம் பெருக்க நிறைவெண்ணை டெசி 
பலில் தருகிறது . ஏனெனில் அங்கு 4 = - 180 ° . எனவே 
GH = GHx. தூரம் - 20 log GH ; அல்லது Gm - ஐ தருகிறது . 


பருவ நிறைவெண் : ஆயப் புள்ளியில் இருந்து - அச்சில் 
GH ( s ) படத்திற்கு உள்ள தூரம் பருவ நிறைவெண்ணை பாகை 
யில் ( in degrees ) தருகிறது . ஏனெனில் , x- அச்சில் GH = 0 
டெசிபல் அல்லது GH == 1 , இதற்கு உரிய பருவப் பெயர்ச்சி . 
ஆயப் புள்ளியில் இருந்து GH ( S ) இன் தூரம் - 180 ஐ 

தரு 
கிறது . இதுவே பருவ நிறைவெண் ஆகும் . 


7.3.4 பருவ நிறைவெண்ணும் தடையூட்ட விகிதமும் : ( Phase 
margin and Damping ratio ) 

ஒரு இருபடி முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் பருவ நிறை 
வெண்ணு கும் , தடையூட்ட விகிதத்திற்கும் உள்ள உறவை 
இங்கு நிறுவுவோம் . 


GH ( s ) = 


s ( s + 28 on ) 


GH ( ja ) = 


ju (ja +280 ) 


GH 


- 


எல ( + 48 லா 


2 


- 


90° 


tan - 11 


280 


பருவ நிறைவெண் காண , GH = 1 என்க . 


மா 


- 


1 


எனவே , 

ல ( + 48 லா ) 
o + 4 8 லய - = 0 


2 8 + 1/4 8 • or + on 


1 . 


வ எதிர்க் குறியீட்டு எண்ணாக இருத்தல் இயலாது . 


441 


நிலையுறுதி 


- 28 " + / 48 வா + on 


= [ / 48 + 1 


28 ] 


* = [ / 48 +1-28 ) 


1 


} 


-90° 


tan - 1 

- 1 


28 [ / 48 +1-28 ) 


பருவ நிறைவெண் 

sm = 180 ° ++ 


= [ / 48 + 1-28 ) 


= 180 ° -90 ° -tan - 1 


- 


28 


- 


. 


90 ° - tan - 1 [V/48* + 1-28 ) 


28 


- 


tan - 1 28 


[ J4 + 2 ) 


148 + I - 28 


0.8 


0.6 


11 


S 


0.2 


200 


ho 


60 . 


sm 


படம் 7.8 தடையூட்டு விகிதம் - பருவ நிறைவு எண் 

டை உறவு ( pom Vs 8 ) 


442 


நவீன ஆள் குவைகள் 


இச் சமன்பாடு தடையூட்டு விகிதம் 8 , பருவ நிறைவெண் 
sm இவற்றிடையே உள்ள உறவைத் தருகிறது . இதை வரை 
படமாக வரைந்து , அதன் எளி வடிவமாக ஒரு நேர் கோட்டைக் 
கொண்டால் , அதில் இருந்து , 


8 = 0.01 cm 


என்ற உறவு கிடைக்கிறது . 

கிடைக்கிறது . 8 < 0.7 எனில் இச் சமன்பாடு 
ஓரளவு சரியான மதிப்புக்களைத் தருகிறது . 


சான்று 4m = 40 ° என்க . 

0.01 X 40 = 04. இதன் சரியான மதிப்பு 0 36 


7.3.5 காலத் தாழ்வுக் குவைகளின் நிலையுறுதி ( Stability of 
Systems with time delays ) . 

காலத் தாழ்வு ( time delay ) என்பது ஆள்குவை அமைப்புக் 
களில் அநேகமாகத் தவிர்க்க இயலாத ஒரு அம்சம் ஆகி விடுகிறது . 
எந்தத் தொடர் செயலிலும் கட்டுப்படுத்த வேண்டிய வெப்ப 
நிலையோ , அழுத்தமோ , உலோகப் பருமனோ 

பருமனோ அளக்கப்படும் 
நேரத்திற்கும் , வழு கணிக்கப்பட்டு திருத்தும் செயலைத் தூண்டும் 
நேரத்திற்கும் இடையே சிறிது காலத் தாழ்வு இருக்கும் . இதனை 


தூரம் d 
காலத் தாழ்வு T = 

வேகம் 
என்ற சமன்பாட்டால் குறிக்கலாம் . இத் தகைய காலத் தாழ் 
வின் செலுத்துச் சார்பு e 

-ST 

ஆகும் . 


-- ST 
இதன் விளைவு என்ன ? e யின் அலைவிளைவு jaT 
1 - L - T . இது குவையின் வீச்சு விகிதத்தை ஒன்றும் செய்வ 
தில்லை , ஆனால் - எ T என்ற பருவத் தாழ்வைத் ( phase lag ) 
தோற்றுவிக்கிறது . இதனால் குவையின் நிலையுறுதித் தரம் 
குறைகிறது . 


இதை ஈடு செய்ய குவையின் நிலைச் சுற்றுப் பெருக்க 
வெண்ணைக் ( static loop gain ) குறைக்க வேண்டும் . 

இதை எவ் 
வளவு குறைக்க வேண்டும் என்று போடே படங்களைக் கொண்டு 
எளிதிற் கணிக்கலாம் . 


நிலையுறுதி 

443 
காலத் தாழ்வு இல்லாத குவையின் சுற்றுச் செலுத்துச் 
சார்பில் இருந்து விகித வீச்சுப் படம் , பருவப் பெயர்ச்சிப் படம் 
இவற்றை வரைந்து பருவ நிறைவெண்ணைக் காணலாம் . 


பிறகு , காலத் தாழ்வினால் விளையும் - OT என்ற பருவத் 
தாழ்வைக் கொண்டு , பருவப் பெயர்ச்சிப் படத்தை மட்டும் 
மாற்றி வரையலாம் . இப் புதிய படத்தைக் கொண்டு பழைய 
அளவே பருவ நிறைவெண் இருக்க, வீச்சு விகிதப் படத்தில் 
K எவ்வளவு மாற வேண்டும் என்று கணக்கிடலாம் . 


-ST 

என்னும் செலுத்துச் சார்பை உடைய காலத்தாழ்வு , 
நைக்விச்டு பாதையுள் புதிதாக சுழி எண்ணையோ , பேரெண் 
ணையோ புகுத்தாதலால் , நைக்விச்டு நிலையுறுதி விதியை , காலத் 
தாழ்வு ஆள்குவைகளுக்கும் பயன் படுத்தலாம் . 


காலத் தாழ்வு , வீச்சு விகித்ததை மாற்றாது , பருவப் பெயர்ச் 
சியை மட்டிலும் மாற்றுவதால் , போடே முறையைக் கையாளு 
வதே எளிதாகும் .. 


மாதிரி வினா 7.11 


சில முழுப் பின்னூட்டு ஆள் குவைகளின் குறை சுற்று அலை 
விளைவுப் படங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன . 

முழு நைக்விச்டு 
படங்களை வரைந்து 

வரைந்து இக் குவைகள் நிலையுறுதி உடையனவா 
அல்லவா என்று நிறுவுக . குவை வகைகளையும் எழுதுக . 


--- 


tos 


P = 0 


படம் 7.10 கோண தூரப் 


டம் 


படம் 7.9 கோண தூரப் படம் 


444 


நவீன ஆள் குவைகள் 


A } = as to 


P = 0 
படம் 7.11 கோண தூரப் படம் 


தீர்வு ! 


( அ ) குவை வகை - 1 , ஏனெனில் + 0+ என்கையில் 
* = - 90 ° ஆக இருக்கிறது . இது S - 1 என்ற GH- இன் உறுப்பைக் 
குறிக்கிறது . எனவே குவை வகை - 1 . 

P = 0 
ய- 07 

N 2 


Z = N + P = 2 


1 


நைக்விச்டு விதியின் படி , 
இது S- தள வலது பாதியில் 
1+ GH- இன் 2 சுழியெண்கள் 
அல்லது சிறப்பியல் சமன்பாட் 
டின் 

2 மூலங்களைக் குறிக் 
படம் 7.12 நைக்வி ச்டு படம் கிறது . எனவே , குவை நிலை 

யுறுதி அற்றது . 
( ஆ ) குலை வகை -2 : ஏனெனில் - 0+ என்கையில் 
- 180 ° ஆ = இருக்கிறது . இது - என்ற GH- இன் உறுப் 
பைக் குறிக்கிறது . எனவே குவை வகை -2 . 


- 


P = 0 


N 


2 


Z = N + P = 2 


கே 


யா 


wa + 


சிறப்பியல் 

சமன்பாட்டில் 
S- தள வலது பாதி மூலங்கள் 2 . 
எனவே குவை நிலையுறுதி அற்றது . 


படம் 7.13 நைக்விச்டு படம் 


நிலையுறுதி 


445 


குறிப்பு : இது ஒரு கட்டுப்பாட்டு நிலையுறுதிக் 

குவை 
( conditionally stable system) , ( -1 , 0 ) என்னும் புள்ளி நைக் 
விட்டு படத்தில் A என்னும் இடத்தில் அமைந்து இருந்தால் , 
N = 1 

1 0 
.. Z = N + P = 0 

சிறப்பியல் சமன்பாட்டில் S- தள வலது பாதி மூலங்களே 
இல்லை . எனவே , குவை நிலையுறுதி உடையதாகிறது . 

( இ ) குவை வகை -0 . ஏனெனில் ம +0+ எனில் , = 0 ° . இது 
GH- இல் S ° என்ற உறுப்பைக் குறிக்கிறது . எனவே வகை 0 . 


P = 0 


N = 1-1 


Z = N + P = 0 


லல 


சிறப்பியல் சமன்பாட்டில் 
S- தள வலது பாதி மூலங்களே 
இல்லை , 

எனவே , குவை நிலை 
யுறுதி உடையது . 


படம் 7.14 நைக்விச்டு படம் 


குறிப்பு ; ( - 1 , 0 ) என்ற புள்ளி P.) என்னும் பகுதியில் 
அமைந்தால் N = 1 + 1 = ? . குவை நிலை புறுதி அற்றதாகும்.. 


மாதிரி வின. 7.12 

கீழே உள்ள படங்களில் சில ஆள்குவைகளின் GH ( ja ) கோண 
தூரப் படங்களைக் காண் , ஒவ்வொன்றிலும் முழ நைக்விச்டு 
படத்தை வரைக ; GH இன் -தள வலது பாதியில் உள்ள பேரெண் 
களைக் காண்க ; குவையின் முழுமை நிலையுறுதியைக் கணிக்க . 


( அ) 


3 


- 


Hort 


படம் 7.15 கோண தூரப் படம் 


GH ( s ) 


- 10 ( 1 + 0.3s ) ( 1 + 0.5s ) ( 1 + 5s ) 
( 1-0.1s ) ( 1 + 0.25 ) ( I - 0.3s ) ( 1 + 0.01s ) 


446 


நவீன ஆள் குவைகள் 


Walot 


WEN 


GH ( s ) 


2 ( 1 + 55 + 9s + 7.5s ) 

s * ( 1 - 4s ) ( 1 + 0.018 ) 


படம் 7.16 கோணதூரப்படம் 


( இ ) 


w = ot 


GH ( s ) = 

10 ( 1 + s + s ) 
( 1 + 0.5s ) ( 1- (0.0s ) ( 1-0.2s ) 


படம் 7.17 கோண தூரப்படம் 


தீர்வு ! 

( அ ) முழு நைக்விச்டு படம் 


w = 0 + 


w + 0 எனில் GH ( s ) 


10 


ST 


• = 0+ எனில் = -270 ° 
o = 0 எனில் - = : - 180 ° 
o = 0 எனில் = -90 ° 


எனவே 


o = 0- முதல் 0+ 
வரை ஒரு வலஞ் சுழி அரை 
வட்டத்தால் படம் 

நிறைவு 
செய்யப்படுகிறது . 


படம் 7.18 நைக்விச்டு படம் 


நிலையுறுதி 


447 


பேரெண்கள் : GH ( s)-இன் பேரெண்களுள் 3 நேர்க் குறியீடு 
உடையன . எனவே S- தள வலது பாதியில் உள்ள பேரெண்கள் 
P = 3 . 

நைக்விச்டு படத்தில் இருந்து N = - 3 . 
.. Z = N + P = - 3+ 3 = 0 . 
எனவே , குவை நிலையுறுதி உடையது . 
( ஆ ) முழு நைக்விச்டு படம் 

2 
ல -0 எனில் GH (s ) 


S8 


es 


எனவே 


எனவே = 0- முதல் = 0 + 
வரை மூன்று வலஞ்சுழி அரை வட் 
டங்களால் நைக்விச்டு படம் நிறைவு 
செய்யப்படுகிறது . 

பேரெண்கள் : GH ( s ) - இன் 
பேரெண்களுள் ஒன்று நேர்க் குறியீடு 

o+ 
உடையது . 

S- தள வலது 
பாதிப் பேரெண்களின் எண்ணிக்கை படம் 7.19 நைக்விச்டு படம் 
P = 1 . 
நிலையுறுதி : நைக்விச்டு படத்தில் இருந்து , 

2 + 1 ) 1 
• 7 = N + P = -1 + 1 = 0 . 
எனவே குவை நிலையுறுதி உடையது . 

10 
( இ ) முழு நைக்விச்டு படம் ! 

--0 எனில் GH ( s ) 
எனவே 

o = 0 * ஆகிய இரு புள்ளிகளும் ஒன்றாய்ப் 
படிந்து விடுகின்றன . 

பேரெண்கள் : GH ( s )- இன் 
பேரெண்களுள் இரண்டு நேர்க் 
குறியீடு உடையன . எனவே , 
P = 2 . 


N = 


- 


- 


0 . 


யால 


ம 


நிலையுறுதி நைக்விச்டு படத் 
தில் இருந்து , 
N = - 2 . 

Z == N + P = - 2 + 2 = 0 
எனவே , குவை நிலையுறுதி 
உடையது . 


படம் 7.20 நைக்விச்டு படம் 


448 


நவீன ஆள் குவைகள் 


= 


மாதிரி வினா 7.13 

கீழே கொடுக்கப் பட்டுள்ள சுற்றுச் செலுத்துச் சார்புகளை 
உடைய பின்னூட்டு ஆள்குவைகளின் நிலையுறுதியை ஆய்க. 

0.25 ( 1 +-4s ) 
( அ) GH ( S ) 

s ( 1 + 0.25s ) ( 1 + 0.1s ) 

K ( s + 2 ) 
( ஆ ) GH ( s ) 

( s + 3 ) {5--1 ) 

K ( 1 + s ) 
( இ ) GH ( s ) 

( 1 - s ) 
தீர்வு ! 

இக்குவைகளின் GH( ja ) கோண தூரப் படங்கள் வினா 6.9 
இல் வருவிக்கப் பட்டன. அவற்றை அப்படியே இங்கு பயன் 
படுத்துவோம் . 

0.25 ( 1 + 4s ) 
( அ ) GH ( S ) = 

S ( 4 + 0.25S ) ( 1 + 0.15 ) 


P = 0 


N = 0 


wao + 


Z = N + P = 0 
எனவே 

குவை 
டையது . 


நிலையுறுதி 


படம் 7.22 நைக்விச்டு படம் 


( ஆ ) GH ( s ) 


K ( +2 ) 
( s + 3 )(s - 1 ) 


P = 1 


> 1 எனில் , 
3 

( -1,0 ) சுற்றினுள் 
இருக்கிறது . 

.. N = -1 

Z = N+ P = -1 + 1 = 0 
எனவே , 

நிலையுறுதி 
உடையது . 


குவை 


படம் 7.23 நைக்விச்டு படம் 


நிலையுறுதி 


449 


2K 

< 1 எனில் , N = 0 
3 
Z = N + P = 0 + 1 = 1 
எனவே குவை நிலையுறுதி உடையது அல்ல . 


2K 
3 


1 எனில் , N- ஐ கணிக்க இயலாது 


பது . 


குவை விளிம்பு நிலையுறுதி உடையது . 

அதாவது 
K > 1.51 நிலையுறுதி உள்ளது . 
K = 1.5 : விளிம்பு நிலையுறுதி உள்ளது . 
K < 1.51 நிலையுறுதி அற்றது . 


K ( 1 + s ) 
( இ ) GH ( s ) = 

( 1 - S) 
இதன் நைக்விச்டு படம் கீழே உள்ளது . 


w = 6olk 


Kw = ot 


படம் 7.23 நைக்விச்டு படம் 


K ( 1 + s ) 

1 - S 


P = 1 


( i ) K > 1 எனில் 


N = -1 


Z = N + P = -1 + 1 = 0 
குவை நிலையுறுதி உள்டயது . 


29 


450 


நவீன ஆள் குவைகள் 


(ii ) K < 1 எனில் 

N = 0 


Z = N + P = 0 + 1 = 1 

குவை நிலையுறுதி அற்றது . 
( iii ) K = 1 எனில் 


N கணிக்க இயலாதது . 
குவை விளிம்பு நிலையுறுதி உடையது . 


மாதிரி வினா 7.14 

ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் குறைசுற்று செலுத் 
துச் சார்பு . 

K 
G ( s ) = 

S ( 1 + 0.19 ) ( 1 + 0.001s) 
ஒருமை ஏற்ற ஊட்டத்தினால் ( unit ramp input ) ஏற்படும் 
கடைநிலை வழு 0.1 க்குக் குறைவாக இருக்க வேண்டும் எனில் 
K யின் மதிப்பு என்ன ? K யின் இந்த மதிப்பிற்கு உரிய பெருக்க 
நிறைவெண் , பருவ நிறைவெண் ஆகியவற்றின் மதிப்புக்களைக் 
கணிக்க . 


தீர்வு ! 


ess - 


எல்லை 
S - 0 


S. R ( s ) 
1 + G (s ) H (s ) 
1 


இங்கு R ( 3 ) = - 


H ( s ) = 1 


- 


K 


ஃ ess 


G ( s) = 
S ( 1 + 0.1s) ( 1 + 0.001s ) 

1 
எல்லை 

SP 
F - 0 

1 + G ( s ) H (s ) 

1 
எல்லை SG( s ) H ( s ) 


. 


* 


11 
K 


நிலையுறுதி 


451 


ess = . 


* < 0.1 லனில் K > 10 


K = 10 என்று கொள்வோம் . 


Gis) 


10 
s ( I + 0.1s ) ( 1 + 0.001s) 


பெருக்க நிறைவெண் ! 
s( 1 + 0.18) ( 1 + 0.001s ) s ( 1 + 0.101s + 0.00018 ) 

0.101s + 1 + 0.0001s " ) 

10 
Gijw ) 

-0.1010 + jo ( 1 -0.00010 ) 


இதில் கற்பனைப் பகுதியைச் சுழி ஆக்க , 
( ! -0.0001 w ) = 0 ஃல = 10 ; 0 = 100 
10 

1 
-0.101X10 + 0 101 


Gx 


1 


- 


பெருக்க நிறைவெண் Gm = 


G * 


101 


பருவ நிறைவெண் ! 

10 
( 1 + 10 - ல ) ( I + 10- . )) 


= 1 , என்க . 


/ 


எனவே , 

w * ( 1 + 10 " ல " j ( 1 + 10- ம ) 100 : 
இதைப் பிழைத் திருத்த முறையில் தீர்ப்போம் . 

60 எனில் இடது புறம் - 96 
62 எனில் இடது புறம் - 100.5 
61.8 எனில் இடது புறம் - 100 


O 


-- 


எனவே , G = 1 என்கையில் . " = 61.8 அல்லது = 7.85 

-90 ° --- tan - 1015 - tan -10.0010 

- tan -10.785 -tan -10,00785 
= -128.6 ° 


-- 


90 


452 


நவீன ஆள் குவைகள் 


பருவ நிறைவெண் sm 


= 180 ° + 

180° - 1286° 


51.4 ° 


குறிப்பு : இம் முடிவுகளை போடே படங்களின் உதவியாலும் 
வருவிக்கலாம் . 


மாதிரி வினா 7.15 
ஒரு முழுப் பின்னூட்டு ஆள் குவையில் 

K 
G ( s ) 

F ( 1 + 0.13 ) ( 1 + s ) 


20 டெசிபல் இருக்குமாறு 


( அ ) பெருக்க நிறைவெண் Gm 
K- யின் மதிப்பைக் காண்க . 


- 


( ஆ ) பருவ நிறைவெண் pm 
மதிப்பைக் காண்க . 


60 ° இருக்குமாறு K- யின் 


*(1+ 0.fh (1+ ) 


தீர்வு : 

K 
G ( s ) 

s ( 1 + 0.1s ) ( 1 + S ) 
( அ ) பெருக்க நிறைவெண் ! 
s ( 1 + 0.1s ) ( 1 + s ) s ( 1 + 1.1s + 0.15 ") 

= 1.1s + s ( 1 + 0.15 " ) 

K 
G ( ja ) 

-1.10 + j ல (1-0.10" ) 


3 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழி ஆக்க , 
1-0.10 = 0 அல்லது = 10 ; = 3.16 

K 

K 
-1.1X10 + 0 11 


/ 


1 


Gm 


G * 


11 
K 


Gm = 20 டெசிபல் 


= 10 


11 
K 


10 


.. 


K = 1.1 


நிலையுறுதி 


453 


( ஆ ) பருவ நிறைவெண் : 

60 


180 ° + 
- 120 


- 


செலுத்துச் சார்பில் இருந்து , 

* = -90 - tan -10.10 tan - lo 
. -90° - tan- 10.14 taniw ** 

-120 ° 
tan - 10.10 + tan - aw = 30 ° 
0.5 

என்க . இடது புறம் 2.89 ° + 26.6 ° 
= 0.51 என்க , இடது புறம் 

டது புறம் - 2.90 + 27.0 ° 
o = 0.511 என்க . இடது புறம் = 2.9 ° + 27.09 ° = 


29.490 
29.90 
30.00 


எனவே G = 1 எனில் , 0 

o = 0.511 . 

K 
Mo ( 1 + 0.10 ) ( 1 + 0 ) 


1 


K = ( +0.010 ) ( + ) 

40.261X1.00261x1.261 


N0.3305 


0.575 


- 


எனவே Gm 

20 டெசிபல் எனில் K = 1.1 
m = 60° எனில் 

K = 0.575 


மாதிரி வினு 7.16 

K 
ஓர் அடிமைக் குவையில் GH ( s ) 

ST ( I + ST ) 
இதில் K- யின் மதிப்பு pm = ; 45 ° இருக்குமாறு திருத்தி அமைக்கப் 
படுகிறது . இதற்குத் தகுந்த பெருக்க நிறைவெண் Gm என்ன ? 


தீர்வு : 


m = 180+ 


= 450 


.. 


. 


-135 


454 


நவீன ஆள் குவைகள் 


கொடுத்துள்ள செலுத்துச் சார்பில் இருந்து , 

4 = -90 ° - 2tan - loT = -135 ° 
.. 2tan - 1 oT = 45 ° 


இதில் இருந்து எ T = 0.415 


அதாவது GH = 1 என் கையில் வா 0.415 . 

K 

= 1 
T ( I + T ) 


GH 


- 


ஃ K == T ( 1 + T " ) 

0.415x1.172 0.486 

0.486 
GH(s ) = 

ST ( l + ST ) 
ST ( 1 + sT ) ST ( 1 + 2sT+ s T ) 

2s T" + ST ( 1 + s T ) 

0.486 
i . GH ( jw ) 

- 20 " T + joT ( I - T ) 


- 


- 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 
( 1 - T ) = 0 . GT = 1 

0.486 
ஃ . GHX 

-2X1 + j0 
0.486 

= 0.243 
2 


| 


- 


- 


1 


பெருக்க நிறைவெண் Gm 


Gx 


1 
0.243 


4.11 


எனவே பருவ நிறைவெண் sms 


5 


45 ° எனில் அதற்குத் தகுந்த 


பெருக்க நிறைவெண் 


Gm 


4.11 


நிலையுறுதி 


455 


மாதிரி வினு 7.17 


ஒரு பின்னூட்டு ஆள் குவையின் சிறப்பியற் சமன்பாடு ! 

S + 5 Ks + ( 2K + 3 ) S + 10 = 0 


நைக்விச்டு விதியின் துணை கொண்டு . -யின் எந்த மதிப்புக் 
களுக்கு குவை நிலையுறுதி உடையதாய் இருக்கும் என்று கணிக்க . 
இரவுத்து விதிபைக் கொண்டு இதனைச் சரி பார்க்க . 


தீர்வு 


சிறப்பியற் சமன் பாடு 

F + 5 Ks + ( 2K + 3 ) s + 10 = 0 


அதாவது , 5 (s + 5KS + 2K + 3 ) + 10 = 0 

10 
1 + 

s (s2 + 5Ks + 2K + 3 ) 


இதை 1 + GH ( s ) = 0 என்ற பொது உருவுடன் ஒப்பிட , 

10 
GH ( s , = 

s (s + 5 Ks + 2 K + 3 ) 

10 
5Ks -- S ( 2K + 3 + s ) 

10 
GH ( ja ) 

-5Ka + ja ( 2K + 3-0 ) 


M 


- 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 
2K + 3- = 0 

a = 2K + 3 


எனவே GH : 


10 
- 5K ( 2K + 3) + jo 

2 
K ( 2K + 3) 


K akt 


-க 


குவையின் நிலையுறுதிக்கு GH : < 1 

2 

< 1 

K ( 2K + 3 ) 
2K + 3K -20 


456 


நவீன ஆள் குவைகள் 


அதாவது , ( K + 2 ) ( 2K - 1 ) > 0 


எனவே K > 0,5 
இனி , இரவுத்து விதியைக் கொண்டு இதைச் சரி பார்ப்போம் . 
சிறப்பியற் சமன்பாடு ! 

F8 + 5Ks2 + ( 2K + 3 ) s + 10 = 0 
இதில் இருந்து பின் வரும் இரவுத்து அணியை எழுதலாம் . 
இரவுத்து அணி : 
1 

2K + 3 
5K 

10 
5K ( 2K + 3 ) -10 

5K 


S8 


s 


10 


குவையின் நிலையுறுதிக்கு , 

5K > 0 .. K > 0 

5K ( 2K + 3 ) -10 > 0 
ஃ . 2K + 3K - 2 

( K + 2 ) ( 2K - 1 ) > 0 
எனவே K > 0.5 

நைக்விச்டு முறையிலும் இதே முடிவே வந்தது . 
மாதிரி வினா 7.18 


ஒரு பின்னூட்டு வேக ஒழுங்கமை பொறியின் படத்தைக் 
கீழே காண்க . 


Rg Rm 


Rc 


4 


Leer 


J 


e kalahok , K2 40 ( kg 

தே Tes 

w 
Lq Rq 


et 


B 


et 


படம் 7.24 ஒரு நேர்மின் வேக - ஒழுங்கமை குவை 


457 


நிலையுறுதி 


1.06 ஓம் 


- 


7 


இதில் 
K , = 12 ஒல்ட் வோல்ட் Kg = 18.5 ஓல்ட் ஆம்ப்பியர் 
R = 80 ஓம் 

Ra R + Rm / = 0.012 ஓம் 
Lc = 8 ஹென்ரி 
Rq 

K ; = 38.2 நியூட்டன் - மீட்டர் 

ஆம்ப்பியர் 

120 
La 0.318 ஹென்ரி K 

ஓல்ட் ரேடியன் 

நொடி ) 

3 . 
K.K , = 2862 ( ஒல்ட் 

ஓல்ட் ரேடியன் 
ஆம்பியர் ) 

நொடி ) 
R = 7.75 ஓம் 

J = 6000 கிலோ கிராம் - 

மீட்டர் 
L = 24.4 ஹென்ரி 

B = 0 
இதன் நிலையுறுதியை ஆய்க . 


Kn 


T 


தீர்வு : 

கொடுத்துள்ள குவையின் மாறிய செயற் சமன்பாடுகள் 
வருமாறு 

E = E - E ; 
Ea = KE 
Ea = [ R + Les ) 1 . 
E , = K IA 
Eq = [ Rq + Las ) 14 
E = K ,IA 
E = ( Rr + LFS ) If 
Eg = Kelf 
Eg = Ralat Es 
E = KB 
T = K la 
T = JS 


E = K . A 


458 


நவீன ஆள் குவைகள் 


இவற்றில் இருந்து கிடைப்பன ! 
வழுக் கணிப்பி 
E = E , - K.A 
பெருக்கி : 
E. 
E 


Ka 


ஆம்பிளிடைன் : 
Ef 

K , K , 
Ea ( R + Lcs ) ( Ra + Las ) 
மின் ஆக்கி : 
E : Kg 
Ef ( Rr + Lis ) 
மின் இயக்கி ! 


* 


Eg Ra . -. jss + KhA 

K 
( R.Js + KK,) 

Ω 
K 

K. 
ஃ .. 

E. ( KK + RaJs ) 


--- 


- 


எனவே , குவையின் குறைசுற்று செலுத்துச் சார்பு 
Ω 

KaK , K.K.K , 
G 

E ( R + Lcs )( R + Lis )( R + Lrs)(KK, + RaJs ) 
மேலும் , 

Ec 
H 


Kn 


K.K , K , KgK.Kn 
ஃ . GH ( s ) 

( Re + L ( s ) ( R + Lis ) { Rr + L [S ) (KK: + RaJs ) 
12X2862x18.5x38.2X3 

X 
( 80 + 8s ) ( 1.06 + 0.318s ) (7.75 + 24.4s ) 


க 


1 


120 


x 38-2 + 0.012 x 0000s ) 


--- 


24.2 
( 1 + 0.1.5 ) ( 1 + 0.3s ) ( I + 3.15s ) ( 1 + 0055 ) 


நிலையுறுதி 


459 


து ஒரு வகை 0 குவை . இதன் நைக்வீச்டு படம் கீழே 
வருவிக்கப் படுகிறது , 
w-+ 0 + என்கையில் GH = 24.2 

* 0 ° 


வ -0 என்கையில் 


GH 


- 


360 ° 


- 


x- அச்சைக் கடக்கும் புள்ளி : 
( 1 + 0 , 1s ) 1 + 0,36 }{ 1 + 3.155 ) ( 1 + 0.055 ) 
= ( 1 + 0.4s + 0.03s * )( 1 + 3.2s + 0.1575s ) 
= ( 1 + 1.4675s + 47.25x10 - s" ) + s ( 3.6 + 0.159s ) 

24.2 
ஃ GH { ja ) 

( 1-1.4675 +0.9047258 ) + ja ( 3.6-0.1590 ) 
இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க , 

( 3.6 - 0.159 } = 0 


- 


- 


எனவே ய 


36 

22.62 
0.159 ) 

24.2 
1-1.4675X24,2 + 0.004725X22.62" + j0 
0.778 . 


GH : = 


- 


நைக்விச்டு படம் ! 


( 0.18 


for + 


படம் 7.25 நைக்விச்டு படம் 


குவையின் நைக்விச்டு படத்தில் இருந்து N = 0 எனத் தெரி 
கிறது . செலுத்துச் சார்பு GH ( s) இல் இருந்து P = 0 . 


460 


நவீன ஆள் குவைகள் 


/ 


எனவே , Z = N+ P = 0+ 0 = 0 . 
குவை நிலையுறுதி உடையது . இதன் பெருக்க நிறைவெண் 

1 

1.285 . 
GHx 


Gm 


* 


மாதிரி வினு 7.19 

ஒரு முழுப் பின்னூட்டு ஆள் குவையில் , குறை சுற்று அலை 
விளைவு மூலைப் படத்தின் சாய்வுகள் வருமாறு : 
-20 டெசிபல் / பதிமம் 

ல < 1 
- 40 

1 < < 4 
-60 

4 < 0 < w 


இக் குவையின் பெருக்க நிறைவெண் 2. இதன் குறை சுற்று 
ஒருமை அதிர்ச்சி விளைவைக் கணிக்க . 


1 


தீர்வு : 

மொத்தச் தனிச் சாய்வு 
அலை வரிசை 

சாய்வு டெசிபல் / 
டெசிபல் / பதிமம் 

பதிமம் 
0 < 0 < 1 - 20 

-20 


உறுப்பு 


K 
S ) 


1 < w < 4 


-40 


- 20 


1 
( 1 + s ) 

1 
( 1 ++ S) 


4 < w < w 


- 60 


- 20 


- 


K 
எனவே , G ( s ) = 

S ( 1 + s) ( 1 + 0,25s ) 
s ( 1 + S )( 1 + 0.25s ) s1 + 1.25s + 0.255 ) 

1.25 s * --S ( 1 + 0.25s " ) 

K 
ஃஃ G { ja ) 

- 1.250 + jo ( 1 -0.250 ) 
இதன் கற்பனைப் பகுதியைச் சுழியாக்க 
( 1-0.25ல ) = 0 

4 

K 
ஃ . 

K 
5 


-- 


x 


- 1.25X4 + jo 


நிலையுறுதி 


461 


1 

K 
பெருக்க நிறைவெண் 

Gm 

Gx 5 
Gm = 2 ( கொடுக்கப் பட்டுள்ளது ) ஃ K = 2.5 . 

2.5 
ஃ . G ( s ) 

S ( 1 + s )( 1 + 0.25s ) 


- 


குறிப்பு ! போடே படத்தில் இருந்து K யின் மதிப்பை அறிதல் ! 

கொடுத்துள்ள பெருக்க நிறைவெண் Gm = 2 

அதாவது Gm = 20 1og 2 டெசிபல் = 6 டெசிபல் . G ( ja ) .வின் 
போடே படம் வரைந்து , அதில் பருவக் கடப்பு அலைவெண்ணில் 
0 டெசிபல் கோட்டிற்கும் , வீச்சு விகிதப் படத்திற்கும் உள்ள 
செங்தத்துத் தூரத்தை அளந்தால் கிடைப்பது டெசிபல் பெருக்க 
நிறைவெண் . 

ஆனால் , இங்கு போடே படம் வரைய K- யின் மதிப்பு தெரி 
யாது . எனவே ( 0 = 1 , db G = 20 log K } என்ற புள்ளியின் வழி 
முதல் ஈற்றணுகிக் கோடு ( low frequency asymptote ) வரைய 
இயலாது . 

எனவே , வீச்சு விகிதப் படத்தை முழுதாக 20 log K டெசிபல் 
கீழ்ப் புறம் நகர்த்தி , முதற் கோடு , ( a = 1 , bd G = 0 ) என்னும் 
புள்ளியின் வழிச் செல்லுமாறு வீச்சு விகிதப் படத்தை வரைந்து 
விடலாம் . 

K 
மேலும் , G ( jn ) 

ja ( I + jo } ( 1 + 0.25 jo ) 
쁨 tan - 1 

tan - 1 
0 

1 


0.250 


- 


tan - 1 


1 


t 


dG 


10.1 


o al 


-180 ° 


( 20logK + Gm ) 


படம் 7,26 போடே படத்தின் துணையால் N- யின் மதிப்பைக் காணல் 


462 


நவீன ஆல் குவைகள் 


= 0 + எனில் 


w = 1 எனில் 
6 = 2 எனில் 
6 = 4 எனில் 


s = -90 ° 
* = - 1497 

180 
- = -211 ° 
= -2700 


- 


0 எனில் 


இம் மதிப்புக்களில் இருந்து பருவப் பெயர்ச்சிப் படத்தை , 
-180 ° மெய் அச்சில் பொருந்துமாறு வரையலாம் . 


வீச்சு விகிதப் படத்தின் கீழ் முகப் பெயர்ச்சியால் , பருவக் 
கடப்பு அலை வெண்ணில் , கிடைக்கும் தூரம் 20 log K + டெசி 
பல் Gm ஆகும் . தூரத்தின் டெசிபல் அளவும் , டெசிபல் Gm- உம் 
தெரியும் ஆதலால் 20 1og K- ஐக் கணித்து அதில் இருந்து K- பின் 
மதிப்பை எழுதலாம் . இதில் இருந்து கிடைப்பது K = 2.5 


2.5 


எனவே G ( s ) = 


S ( 1 + s ) ( 1 + 0.25 s ) 


C ( s) 
E ( S) 


10 
அதாவது G ( s ) 

s ( s + 1 ) ( s + 4 ) 
e ( 1 ) = 8 ( 1 ) 
E ( s ) = 1 

10 
C ( 3 ) = 
3 ( s + 1 ) ( s + 4 ) 

10 
எனவே C ( s ) 

s ( s + 1 ) ( s + 4 ) 
A 

B 
+ 

S + 1 
இங்கு 


E (S ) 


C 
S + 4 


என்க . 


, 


A : 


= 2,5 


S = 0 


B = 


| : 

| lo 4 
C ( s ) = 25 - 


10 
(s + 1) (s + 4 ) 

10 
S ( S + 4 ) 

10 
S ( +1) | ( s + 4 ) = 0 

1 
- 3.33 


C = 


10 
12 ) 


- 


0.833 


1 


+0.833 


+4 


நிலையுறுதி 


463 


இதன் எதிர் இலாப்லாசு மாற்றம் காண , 

C ( 1 ) = 2.5-3.33e - t + 0.833 - 1 


மாதிரி வின 7.20 
ஒரு முழுப் பின்னூட்டு ஆள் 

ஆள் குவையின் குறை சுற்று 
செலுத்துச் சார்பு G ( s ) = 

S ( 1 + 0.1 s ) ( 1+ ) 


இதில் ( அ ) பெருக்க நிறை வெண் Gm = 20 டெசிபல் இருக்கு 
மாறு ( ஆ ) பருவ நிறைவெண் 4m = 60 ° இருக்குமாறு , K யின் 
மதிப்புக்களைப் போடே படங்களின் துணை கொண்டு கணிக்க . 


தீர்வு : 


G ( s ) = 


K 
S ( I + 0.1s) ( 1 + s ) 


0 . 


வீச்சு விகிதப்படம் : 

1 1 
மூலை அலைவெண்கள் ய . ! 

1 அதாவது ஏறுவரிசை 
யில் , 1 , 10. K- யின் மதிப்புத் தெரியாது . பொதுவாக முதற்கோடு 

1 என்ற அலைவெண்ணில் 2010gK டெசிபல் உயரத்தில் இருக் 
பாறு வீச்சு விகிதப் படம் வரையப்படும் . இங்கு படத்தை முழுது 
மாக 201og , K டெசிபல் கீழ்ப் புறம் நகர்த்தி வரைகிறோம் . 
இதனால் 4 = 1 என்ற அலைவெண்ணில் முதற் கோட்டின் உயரம் 
டெசிபல் ( இது K = 1 என்ற தற்புனைவுக்குச் சமம் ஆகும் ) . 


சாய்வுகளும் அலை வரிசைகளும் ! 


உறுப்பு 


தனிச் சாய்வு 
டெசிபல் / பதிமம் 


மொத்தச் சாய்வு அலை வரிசை 
டெசிபல் பதிமம் ரேடியன் நொடி 


K 


식 


- 20 


-20 


0 < s < 1 


-- 


S 


1 
1 + S 


-20 


- 40 


1 < w < 10 


1 
1 + 0.15 


. - 20 


-60 


10 < sco 


இக் குறிப்புக்களில் இருந்து வீச்சு விகிதப் படம் வரையப் 
படுகிறது . 


464 


நவீன ஆள் குவைகள் 


பருவப் பெயர்ச்சிப் படம் ! 


= 


Ja(l+o.They(1+ ) 


K 
G ( ja ) jo [ 1 + 0.1j ல ) 

( 1 + js ) 

0.14 
- = -tan - 18 

-tan - 1 

– tan- 
1 


-90 ° - tan - 10.10 -tan - lo 


- 


0.1 
1 
2 


- 


3 
3 
3 
3 
3 
3 


எனில் 
எனில் 
எனில் 
எனில் 
எனில் 


- 


- -90 ° 

- 96 ° 

-140° 
** -165 ° 

-178 ° 
- 180 ° 
-220 ° 
-270 ° 


- 


110 எனில் 
10 


எனில் 
எனில் 


0 


இவற்றைக் கொண்டு பருவப் பெயர்ச்சிப் படத்தை , - 180 ° மெய் 
அச்சில் படியுமாறு வரையலாம் . 


t 


G 


- 


1 


derG 


த 


10.1 


10 


- 180 . 


( 20lgk + Gm ) 


படம் 7.27 போடே படத்திலிருந்து K- யின் மதிப்பைக் காணல் 


பெருக்க நிறைவெண்ணுக்கு உரிய K காணல் : 

போடே படத்தில் பருவக் கடப்பு அலைவெண்ணில் 
0 டெசிபல் கோட்டுக்கும் , வீச்சு விகிதப் படத்திற்கும் உள்ள மீச் 
சிறிய தூரம் = 20 10gio + ( - Gm ). இதை அளந்தால் - 20 டெசிபல் 
கிடைக்கிறது . Gm = 20 டெசிபல் . 


. - 20 டெசிபல் = 201og K - 20 டெசிபல் 


அதாவது 20 log , K = 0 அல்லது K = 1 


நிலையுறுதி 


465 


பருவ நிறைவெண்ணுக்கு உரிய K காணல் 

பெருக்கக் கடப்பு அலைவெண்ணில் , - 180 ° கோட்டில் இருந்து 
பருவப் பெயர்ச்சிப் படத்தின் மீச் சிறிய தூரம் பருவ நிறை 
வெண்ணைத் தருகிறது . இது 60 ° இருக்குமாறு உள்ள அலை 
வெண்ணைக் காண்க . இதுவே பெருக்கக் கடப்பு 

எண்ணாக 
இருத்தல் வேண்டும் . எனவே இப் புள்ளியில் இருந்து , வீச்சு 
விகிதப் படத்திற்குள்ள மீச் சிறிய தூரமே 20 log K ஆகும் . 
( இது கீழ்முகப் பெயர்ச்சியின் விளைவு ) . படத்தில் இத் தூரம் 
20 log K = -6 டெசிபல் , எனவே K = 0.5 


எனவே , G. 


- 


20 டெசிபல் எனில் K = 1 


= 60 ° எனில் 


K = 0.5 


இவை தோராய மதிப்புகளே . சரியான மதிப்புகள் K = 1.1 . 
K = 0.575 என்று மாதிரி 7,15 - இல் கணக்கிடப்பட்டுள்ளன . 


பயிற்சி 7 
7.1 பின் வரும் சிறப்பியற் சமன்பாடுகளில் இருந்து , குவை 
களின் நிலையுறுதியைக் காண்க . 

( அ } s * + 5s * + 13s " + 195 + 10 = 0 
( ஆ) s + s + 2s + 2s + 37 + 15 
( இ } s + 2s + 45 + 45++ 3se + 2s + s + 1 = 0 

( ஈ ) s " + 118 + 90s* + 10505 " + 1.2x 10 s + 10 * = 0 
7.2 கீழே உள்ள 

குவைகளின் சிறப்பியற் சமன்பாடுகளில் 
இருந்து , அக் குவைகளில் நிலையுறுதிக்கான K- யின் மதிப்பு 
களைக் சணிக்க , மேலும் , அவை தூய அலைவாக்கிகளாக 
இயங்குகையில் அலைவெண் என்ன என்றும் எழுதுக . 

( அ ) se + 4s + 3s + K = 0 
( ஆ ) s + 5s + 8 + 6s + K = 0 


7.3 ஒரு வானூர்தி புரள்வதைத் ( roll) தடுக்கும் ஆள்குவையின் 

பெட்டிப் படம் பின்னர்க் கொடுக்கப்பட்டுள்ளது . குவை 
நிலையுறுதி உடையதா என்று கண்டு பிடிக்க . 

1.72 
G. 1000 G , 

s ( 1 + 0.329s ) ( 1 + 0.0255 ) 
30 


466 


நவீன ஆள் குவைகள் 


* + 


2 


C 


G 


62 


He 


3 


4 


HA 


படம் 7.28 வானூர்தி புரள்வதைத் தடுக்கும் ஆள்குவை 
1. முன் பெருக்கி , ? . வானூர்தி , 3. மாற்றி , 4. வேக ஜைரோ . 


7.4 இரு தோண தூரப் படங்கள் 

காட்டப்பட்டுள்ளன . 
( படங்கள் 7.29 , 7.30 ) . இவை குறிக்கும் இரு வகு எளிய 
செலுத்துச் சார்புகளை எழுதுக . குவைகளின் நிலையுறுதியை 
ஆய்க . 


( அ ) 


K 


படம் 7.29 
( சுழிவகைக் குவை ) 


படம் 7.30 
( இரண்டாம் வகைக் குவை ) 


7.5 கொடுக்கப் பட்டுள்ள கோண தூரப் படங்களில் இருந்து 
நைக்விச்டு படம் வரைந்து நிலையுறுதியை ஆய்க . 

wa07 


- 


W = co 


-- 


P = 2 


படம் 7.32 
வகை 3 


வகை 2 


நிலையுறுதி 


467 


1.6 ஒரு 


பின்னூட்டு ஆள்குவையும் , அதன் குறை சுற்றுச் 
செலுத்துச் சார்பின் முழுப் படமும் கொடுக்கப்பட் 
டுள்ளன . 


6 


* 


6 


பாடம் 7.83 ( அ ) 


படம் 7.34 ( ஆ ) 


( அ ) H = 1 , எனில் நிலையுறுதியை ஆய்க , 
( ஆ ) H = 1 + 4s , எனில் நிலையுறுதி இருக்குமா ? 


7.7 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் குறைசுற்றுச் 

K { s + 3 ) 
செலுத்துச் சார்பு G ( s ) 

S ( s + 25+ 2 ) 
தன் நிலையுறுதியை நைக்விச்டு விதியின் துணையால் ஆய்க . 
இரவுத் முறையில் சரிபார்க்க . 


7.8 கொடுக்கப்பட்டுள்ள குறை சுற்றுச் செலுத்துச் சார்புகளில் 

இருந்து , அலை விளைவுப் படங்களை வரைந்து , பருவ நிறை 
வெண் , பெருக்க நிறைவெண் இவைகளைக் கணிக்க ! 

3 
( அ } G ( s ) 

1 ( s + 1 } { s + 2 } 

8 
( ஆ ) G [ s } = 

s { s + 1 } ( s + 4 ) 


7.9 பின்வரும் சுற்றுச் செலுத்துச் சார்புகளை உடைய குவை 
களின் நிலையுறுதியை ,, நைக்விச்டு படங்களை 

வரைந்து 


ஆய்க ! 


-- 


( அ ) G ( s ) H ( s ) 


-2 
( s - 1 ) ( 45 + 1 } 


- 


( ஆ ) G ( s ) H [ s } 


468 


நவீன ஆள் குவைகள் 


7.10 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையின் குறை சுற்றுச் 
செலுத்துச் சார்பு வருமாறு 

K 
G ( s ) = 

( 1 + s ) 
( அ ) நிலையுறுதி அற்றுப் போகாமல் K- யின் மீப் பெரிய 

மதிப்பைக் காண்க . 
( ஆ ) K = 4 எனில் , குவையின் பெருக்க நிறைவெண் , 

பருவ நிறைவெண் ஆகியவற்றின் மதிப்புகளைக் 
கணிக்க , 


1 


i 


8 
. 


மூலப் பாதை 
((Root Locus ) 


8.1 மூலப்பாதை வரைதல் 
8.1.1 மூலப்பாதை அறிமுகம் 

ஓர் அலை வாங்கியின் திருப்பக் கட்டுப்பாட்டுக்கு உரிய ஆள் 
குவையின் பெட்டிப் படத்தைக் கீழே காண்க . 

3 

4 

. 


1 


e 


+ 


K2 


Kg 


J + BS 


படம் 8.1 அலைவாங்கி ஆள்குவையின் பெட்டிப்படம் 
11. மின் பிரித்தி ; 2. மின் பெருக்கி ; 3. மின் இயக்கி ; 4. மின் அலைவாங்கி 


தில் K = 1 , K , = K. K. = 1 , J= 1 , B = 4 என்க . 


எனவே , G ( s ) 


K , K.K. 
s ( Js + B ) 


அதாவது G ( s ) 


- 


K 
s { s +4) 


இக் குவையின் சிறப்பியற் சமன்பாடு 1+ G ( s ) = 0 


அதாவது s2 + 4s + K = 0 


இதன் மூலங்கள் S = -2+ 4 - K 


| 


470 


நவீன ஆள் குவைகள் 


F- தளத்தில் இம் மூலங்களின் இருப்பிடங்கள் K யின் மதிப் 
பைப் பொறுத்து மாறுகின்றன . இதை அட்டவணை 8.1 , படம் 
8.2 ஆகியவை விளக்குகின்றன . 


அட்டவணை 8.1 


K 


0 
-2 + 2 


1 2 

31 
-2 + 03 -2+ 2 -2 + 1 


S 


4 
-2 + 0 


8 
-2 + j2 


20 
-2 + j4 


. 


- 2 + jo 


K = 20 


k : 8 

K13 


K : 0 K= 3 


K1o 


k = 8 


k = 20 


படம் 8.2 G ( s ) 


K 
S { s + 4 ) 


இன் மூலப்பாதை 


K = 0 முதல் . வரை மாறும் பொழுது, அதற்கு 
ஏற்ப , சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் நகரும் பாதையே 
மூலப் பாதை ( root locus ) ஆகும் . 


-- 


--- 


K 
படம் 8.2 , G ( s ) 

என்பதன் மூலப்பாதையைக் 

s ( s + 4) 
காட்டுகிறது . இதில் இருந்து தெரிய வரும் செய்திகள் ! 


( 1 ) K- இன் எந்த மதிப்பிற்கும் மூலங்கள் 

S- தளத்தின் 
வலப் பாதிக்கு வரவில்லை . குவையின் முழு நிலையுறுதியை இதில் 
இருந்து அறியலாம் . மூலப்பாதை - தளத்தின் வலப் பாதிக்குத் 
திரும்பினால் குவை நிலையுறுதி அற்றது என்பது தெளிவு . 


( 2 ) K = 20 எனில் , மூலப் பாதையின் படத்தில் இருந்து , 
அதற்கு உரிய சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் s = -2 + j4 
என அறிகிறோம் . இது போல் , K- இன் எந்த மதிப்பிற்கும் , 
சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்களின் மதிப்பை அறிய மூலப் 
பாதை உதவுகிறது . 


மூலப் பாதை 


471 


( 3 ) K = 20 எனில் , 8 = -2 + j4 என அறிந்தோம் . பொது 
வாக இருபடிக் குவைகளில் s = - 8 ல + janv1 -- 82 
படம் 8.3 - லிருந்து , 


8 யா 


- 


cos * 


R 


எனவே 8 


cos- * * 


எனவே , குறிப்பிட்ட 8 அல்லது 
M.- க்கு உரிய K- யின் மதிப்பை 
மூலப் பாதையில் இருந்து கணிக்க 
லாம் . 


படம் 8.3 


- 


21 


0.5 . 


1 
சான்றாக , Mp = 1.3 என்க . M , 

2811- 8 
எனவே , 8 = 0,5 , cos * 

2 60 ° . ஆயப் 
புள்ளியில் இருந்து இடது மெய் அச்சை அடியாகக் கொண்டு , 
669- இல் ஒரு நேர்கோடு வரைந்தால் அது மூலப் பாதையை 
வெட்டும் புள்ளி , K- யின் மதிப்பைக் காட்டும் . 


மூலப் பாதை என்றால் என்ன ? அதன் பயன்கள் யாவை ? 
என்பனவற்றைப் பற்றிச் சுருக்கமாக அறிந்தோம் . மூலப் 
பாதையை விரைவில் வரையும் முறை , அதில் இருந்து நிலையுறு 
தியை அறிதல் , உருவியல் கெழுக்களின் மாறுதல்சளுக்கு ஏற்ப 
ஆள்குவையில் தோன்றும் விளைவுகள் பற்றி அறிதல் , பெரிய 
சமன்பாடுகளில் மூலங்களை அறிதல் , செயற் குறிப்புகளுக்கு 
ஏற்ப ஆள்குவைகளை அமைத்தல் ஆகியவற்றை விவரமாக அடுத்து 
வரும் பகுதிகளிற் காணலாம் . 


8.1.2 மூலப் பாதை வரையறையும் விதிகளும் 

மூலப் பாதையின் வரையறை ! 

நிலைப் பெருக்கவெண் K , 0 முதல் ல மாறுகையில் , அதற்கு 
ஏற்பச் சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் - தளத்தில் நகரும் 
பாதையே மூலப் பாதை ( root locus ) எனப்படும் . 


விதிகள் : 

சிறப்பியற் சமன்பாடு 1+ GH = 0 எனில் , S- தளத்தில் 
மூலத்தைக் குறிக்கும் எந்தப் புள்ளியிலும் 1-1 GH = 0 என்ற 
சமன்பாடு பொருந்த வேண்டும் . 


472 


நவீன ஆள் குவைகள் 


அதாவது 


GH 


= 


-1 


எனவே 


-- 


GH | 1 
| GH = 180 ° + k 360 ° 


k = 0 , 1 , 2 , ........ 


ஆகவே , 3 - தளத்தில் ஏதாவது ஒரு புள்ளி , மூலப் பாதையில் 
இருக்க வேண்டும் என்றால் , அது பின் வரும் விதிகளுக்குக் கட்டுப் 
பட வேண்டும் . 


\ 


| GH ] = 1 


வீச்சு விதி 
(( magnitude criterion ) 


கோண விதி 
( Angle criterion ) 


LGH 


180 ° + k 360 


சான்றாக , அலைவாங்கித் திருப்ப ஆள்குவையில் 

K 
GH = 

s ( s + 4 ) 


5. என்பது மூலப் பாதையில் ஒரு புள்ளி என்க . 


எனவே , 1+ 


. 


K 
S.s. + 4 ) 


0 


வீச்சு விதி : 


K 

= 1 
Is lis. +4| 


- 


கோணவிதி : -LJ.-Ls. + 4 


180 ° + k360 ° 


பிறகு 


பிழை திருத்தல் முறையில் ( trial and error method ) 
கோண விதி பொருந்துமாறு 5. என்ற புள்ளியைக் காண்போம் . 

K 

= 1 என்னும் வீச்சு விதி - பொருந்துமாறு , 
|s.ils . + 4 
K-இன் மதிப்பைக் காண்போம் , ( K = Is / Is +4| ] 

இவ்வாறு , S. போன்ற பல மூலப் பாதைப் புள்ளிகளைக் 
கண்டுபிடித்து , மூலப் பாதையை வரையலாம் . பிறகு ஒவ்வொரு 
புள்ளிக்கும் நேர் அதற்கு உரிய K- யின் மதிப்பைக் குறித்து விட , 
மூலப் பாதைப் படம் முழுமை அடைகிறது . 


473 


மூலப்பாதை 


பொருத்தமான சோதனைப் புள்ளிகள் ( trial points ) தெரிந் 
தால் அன்றி இவ்வழி நடைமுறைக்கு ஒவ்வாதது ஆகும் . மூலப் 
பாதையின் தோராயப் படம் ஒன்று , பொருத்தமான சோதனைப் 
புள்ளிகளைக் காணப் பெரிதும் உதவுகிறது . இத்தகைய படத்தை 
வரையச் சில சுருக்க வழி விதிகள் உண்டு . இவ்விதிகளை அடுத்த 
பகுதியில் விரிவாகப் படிக்கலாம் . 

ஒரு முக்கியக் குறிப்பு 

மூலப்பாதை வரைவது சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்களின் 
இருப்பிடங்களை அறியவே . பகுதி 8.1.1- இல் உள்ள எடுத்துக் 
காட்டில் மூலங்களின் மதிப்புகள் கணிக்கப்பட்டு , மூலப்பாதை 
வரையப்பட்டது . இது விளக்கத்திற்காக உண்மையில் , நடை 
முறையில் உள்ள பெரிய ஆள்குவைகளின் சிறப்பியற் சமன்பாட்டு 
மூலங்களை இவ்வளவு எளிதிற் காண இயலாது . 

கொடுக்கப்பட்ட ஆள்குவையின் சுற்றுச் செலுத்துச் சார்பில் 
இருந்து , நிறைச்சுற்று சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்களை அறிய 
உதவுலது மூலப்பாதை . அதன் வரைமுறையே இங்கு விளக்கப் 
படுகிறது . 


8.1.3 தோராய மூலப்பாதை வரைய உதவும் விதிகள் 

விரைவாகவும் , எளிதாகவும் மூலப் பாதையின் தோராய 
வடிவை வரைவது பின்வரும் விதிகளால் முடிகிறது ! 


குறிப்பு 


GH ! சுற்றுச் செலுத்துச் சார்பு 
me : GH . இன் வரம்புடைப் பேரெண்களின் 

எண்ணிக்கை 


nz 


1 GH-இன் வரம்புடைச் சுழியெண்களின் 
எண்ணிக்கை 


பொதுவாக . 


mp > 1 , 


( 1 ) தொடக்கமும் முடிவும் 

மூலப் பாதையின் மொத்தக் கிளைகள் . இவை GH இன் 
பேரெண்களில் தொடங்கும் ; GH- இன் சுழியெண்களில் முடியும் . 
அதாவது , 1: கிளைகள் வரம்புடைச் சுழியெண்களிலும் , n - n, 
கிளைகள் வரம்பிலியிலும் முடியும் . 


கிளைகள் மெய்யச்சுக்குச் சமச்சீராக இருக்கும் . 


474 


நவீன ஆள் குவைகள் 


( 2 ) மெய்யச்சுக் கிளைகள் 

மெய் அச்சில் எப் பகுதிகளுக்கு வலப்புறம் பேரெண்களின் 
எண்ணிக்கை, சுழியெண்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் 
கூடுதல் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதோ அப் பகுதிகளில் 
மூலப்பாதைக் கிளைகள் இருக்கும் . 


( 3 ) ஈற்றணுகிகள் ( asymptotes ) 

K = 0 எனில் ( mp - n , ) கிளைகள் 


C 


Σp - Σ2 
np nz 


என்ற மெய் அச்சுப் புள்ளியின் வழி 


- 


180 ° + k360 ° 
- + 

என்ற கோணங்களில் செல்லும் 

Np n, 
ஈற்றணுகிகளை ஒட்டி , வரம்பிலிக்குச் செல்லும் . 


( 4 ) வெளிச் செல் கோணம் உள் வரு கோணம் 
departure and arrival ) 


( Angles of 


s = – 3 என்ற பேரெண்ணில் இருந்து மூலப்பாதை வெளிச் 
செல் கோணம் . 


0d 


180 ° 


+ 


| ( s + B ) GH ( s ) ! 


-- 


என்ற சுழியெண்ணில் மூலப்பாதை உன் 


S 
கோணம் . 


வரு 


86 


பா 


180 ° 


| ( s + a )-1 GH ( s ) 


| = 


குறிப்பு 1 பன்மைப் பேரெண்களில் வெளிச் செல் கோணமும் 
பன்மைச் சுழி பெண்களில் உள் வரு கோணமும் 


s = - 8 என்ற m அடுக்குப் பேரெண்ணில் . வெளிச் செல் 
கோணம் 1 


1 


180 ° + 


8 


( 


| ( s + 3 ) mGH ( 8 ) 


-- 


| 


+ k360 " 
B 


மூலப்பாதை 


475 


m - 1 
இங்கும் k = 0 முதல் - 
0 முதல் + அல்லது + 

வரை 

2 
உள்ள முழு எண்கள் . 

a என்ற m அடுக்குச் சுழியெண்ணில் உள் வரு 
கோணம் 
1 180 ° - 

| (s + a) mGH (3 ) 
da 

- a + k 360 ° 


S = 


--- 


( 


| 


- 


1 


அல்லது + 


m- 1 
2 


வரை 


இங்கும் k = 0 முதல் + 

2 
உள்ள முழு எண்கள் . 


( 5 ) மெய் அச்சில் பிரியும் ( அல்லது கூடும்) புள்ளி ( Breakaway and 
Break - in points ) 

மூலப் பாதையின் கிளைகள் மெய் அச்சில் பிரியும் ( அல்லது 
கூடும் ) புள்ளிகள் 
d 

= 0 என்ற சமன் பாட்டில் தரப்படு 
ds 


[ 1 + GH ( s ) ) 


கின்றன . 


2 


படம் 8.4 பிரியும் புள்ளிகள் 
1. மெய் அச்சில் பிரியும் புள்ளி , 2. மெய் அச்சில் கூடும் புள்ளி 


மற்ருெரு முறை : ( அ ) சிக்கல் பேரெண்களோ , சுழியெண் 
களோ (complex poles or zeros ) இல்லை என்க . அப்பொழுது 
எல்லா மாறுநிலைப் புள்ளிகளும் ( critical points ) மெய் அச்சில் 
படியும் . 


அடுத்தடுத்து இரண்டு பேரெண்களோ , ` சுழியெண்களோ 
உள்ள மூலப் பாதைக் கிளைகளில் பிரியும் புள்ளிகள் அமையும் . 


476 


நவீன ஆள் குவைகள் 


P 


- 


8 . 


+ 


B 


( 


P 


படம் 8.6 


படம் 8.5 மூலப் பாதையில் 

சோதனைப் புள்ளி 
0 சுழியெண் , X பேரெண் 


மூலப் பாதையில் மெய் அச்சுக்கு வெகு அருகில் P என்ற 
புள்ளியை எடுத்துக் கொள்க . அங்கு s = -b + js என்க . 


படம் 8.6 இல் இருந்து கிடைக்கும் பின்வரும் சமன்பாட்டில் 
இருந்து b - யின் மதிப்பை அறியலாம் . 
8 8 

8 
180 ° - 

+ 180 ° 
p . - 6 b - p 

b 


130 ° 


- ( 180° - - ) 
;; 


1 


- 


P. - 6 


( ஆ ) சிக்கல் பேரெண்கள் , சுழியெண்கள் இருப்பின் , ஒவ் 
வொரு சிக்கல் பேரெண் இரட்டைக்கும் ( p = 0p + jan ) 


an - b 


( sy - b + 

என்ற உறுப்பைக் கழித்துக் கொள்க . 
ஒவ்வொரு சிக்கல் சுழியெண் இரட்டைக்கும் (z = 7 / + joy ) 
0 , -b 

என் 
( : - b + 

ற உறுப்பைக் கூட்டிக் கொள்க . 


( 6 ) கற்பனை அச்சை வெட்டும் புள்ளிகள் 

சிறப்பியற் சமன்பாட்டில் இருந்து இரவுத்து அணியை எழுதி 
ச வரிசையைச் சுழியாக்கக் கிடைக்கும் K- யின் மதிப்போடு , 
s வரிசைச் சமன்பாட்டை எழுதித் தீர்க்க , கிடைக்கும் S- இன் 
மதிப்புகள் கற்பனை அச்சை மூலப் பாதைகள் வெட்டும் புள்ளி 
களைக் குறிக்கும் . 


மூலப்பாதை 

477 
மேலே கண்ட விதிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என் 
பதை ஓர் எடுத்துக்காட்டால் இங்கு விளக்குவோம் . 


மாதிரி வினா 8.1 

ஒரு வான ஊர்தியின் இயக்கக் கட்டுப்பாட்டுக் குவையின் 
பெட்டிப் படம் தரப்பட்டுள்ளது . அதன் மூலப் பாதையைத் 
தோராயமாக வரைக . 


ப 


2 


3 


R 


+ 


k 


ss + 20) 


s2 ++ S + 20 


படம் 8.7 வான ஊர்தி இயக்க ஆள்குவை 
1. பெருக்கி ; 2. இயக்கி ; 9. வான ஊர்தி 


தீர்வு ! 


GH4 


K 
s ( s + 20) ( s + 45 + 20) 


1. தொடக்கமும் முடிவும் : 

பேரெண்கள் p : 0. - 20 , -2 + j4 
சுழியெண்கள் 7 : ஒன்றும் இல்லை . 


எனவே n , = 4 
எனவே n , = 0 


ஃ. மூலப் பாதையின் கிளைகள் 4 . 


அவை 0 , -20 , -2 + j4 என்ற 4 புள்ளிகளில் தொடங்கு 
கின்றன ; வரம்பிலியில் முடிகின்றன . 

கிளைகள் மெய் அச்சிற்குச் சமச் சீராக உள்ளன . 


கிளை ஒன்று 


2. மெய் அச்சுக் கிளைகள் ! மெய் அச்சில் 0, - 20 இவற் 
றிற்கு இடைப்பட்ட பகுதியில் மூலப் பாதைக் 
இருக்கும் . 


3. ஈற்றணுகிகள் ! 
Lp - Zz 

(0-20-2 + j4-2-14 ) - (0) -6 
tp 

4- ( 


c 


-- 


478 


நவீன ஆள் குவைகள் 


- 


180 + k360 ° 
+ 

np - n , 
180 540 
+ 

4 


+4 


900 
+ 
4 


+ 45 , + 135 , + 225 


[ + 225. + 135 இவை 
ஒரே கோணத்தைத் 
தருகின்றன ) 


எனவே , K + w எனில் மூலப்பாதையின் 4 கிளைகளும் மெய் 
அச்சில் c ( -6 , 0 ) என்ற புள்ளியில் தொடங்கி + 45 ° , + 135 ° 
என்ற கோணங்களில் பிரியும் ஈற்றணுகிகளை ஒட்டி வரம்பிலிக்குச் 
செல்லும் . 


4. வெளிச் செல் கோணம் 1 
s = -2 + j 4 என்ற பேரெண்ணில் இருந்து மூலப்பாதைக் 
கிளை வெளிச் செல் கோணம் : 


4 


-20 


-4 


படம் 8.8 


8 


* 


180+ 
| (s + 2 -- j4 ) GH ( S ) | 

s = -2 + j4 
K 
Is ( s + 4 ) ( s + 2 + j4 ) S = -2 + j4 


5644 ** 

- 


| .-- 2+ 


- 


2 
0 

4 
90+ tan - 1 + 90 + tan - 1 

18 
= -2190 
B4 = 180 • -219 ° = -39 ° 


சமச் சீர்மையால் 3 = -2 - j4 என்ற பேரெண்ணில் 

0 : + 39 ° 


மூலப்பாதை 


479 


5. மெய் அச்சில் பிரியும் புள்ளி ! 

K 
1 + GH = 0 , 1+ 

( S + 20 ) ( s + 45 + 20 ) 


0 


.. சிறப்பியற் சமன்பாடு , 

s + 24s8 + 100 s " +400 s + K = 0 
d ) 
* [ s + 498 + 100 + 490S + K ] = 0 
ds 


அதாவது 4s + 72 + 2005 + 400 = 0 

78-- 18s + 50S + 100 = 0 
s" ( s + 18 ) +100 ( 0.5S + 1 ) = 0 


இதைப் பிழை திருத்தல் முறையில் தீர்ப்போம் 

s = --15 எனில் இடப் புறம் = 675-650 = 25 
s = -- 15.1 ,, 

2661-655 = 6 
s = - 15.14 , 

= 656 - 656 = 0 
எனவே s = -15.14 ஒரு மூலம் ஆகும் . 


- 15.14 


1 


18 
- 15.14 

2.86 


50 
-43.3 

6.7 


100 
- 101 
40 


எனவே , ( s + 15.14 ) (s + 2.86 +6.7 ) = 0 

s = - 15.14 தவிர மற்ற இரண்டும் சிக்கல் எண்கள் . 


மெய் 


அச்சில் பிரியும் 


புள்ளி 


எனவே , மூலப்பாதை 
b = ( - 15.40 , ) . 


6. கற்பனை அச்சை வெட்டும் புள்ளிகள் ! 


சிறட் பியற் சமன்பாடு : s + 248 ° + 100 + 400 s + K = 0 


1 


இரவுத்து அணி 1 


100 


K 


24 


400 


* 24 


1 


16,67 


480 


நவீன ஆள் குவைகள் 


s 83.33 K 
83.33X16.67 - K 

83.33 


Pg 


K 


s வரிசையைச் சுழியாக்க , 83.33X16.67- K = 0 

.. K = 81.33 ; 16.67 


துணைச் சமன்பாடு ! 83.33s + 83.33x 16,67 = 0 

3 + 16.67 = 0 | ஃ = + j 4.08 


எனவே , மூலப் பாதைக் கிளைகள் கற்பனை அச்சை = + j4.08 
என்ற புள்ளிகளில் வெட்டுகின்றன . 


துணையால் 

வரையப்பட்ட 


மேற்கண்ட குறிப்புகளின் 
தோராய மூலப்பாதை ! 


39 


படம் 8.9 மூலப்பாதை GH 3 


K 
s (s + 20 ) ( + 45 + 20 } 


8.1.4 வரைமுறை விதிகளை வருவித்தல் ( Derivation of the 
rules for Tapid construction of the root locus) 

1. தொடக்கமும் , முடிவும் ! 
GH = K GH , என்க . 


மூலப் பாதையில் எந்தப் புள்ளியிலும் GH = -1 , அல்லது 
KGH , -1 , 


K - 0 எனில் , KGH , = - 1 ஆக இருக்க , GH , -0 . 
| GH ஐ வரம்பிலிக்குச் செலுத்துவன அதன் பேரெண்களே ( Poles ) } 


மூலப் பாதை 


481 


அதாவது - ( பேரெண்கள் ) . எனவே மூலப்பாதையின் 
கிளைகள் GH இன் பேரெண்களில் தொடங்குகின்றன . 

K - 0 எனில் , KGH , 1 ஆக , இருக்க , GH , -0. 
[ GH ஐ சுழியாக்குவன அதன் சுழியெண்களே ( zeros ) ] 

அதாவது S + ( சுழியெண்கள் ) . எனவே மூலப்பாதையின் 
கிளைகள் சுழியெண்களில் முடிகின்றன . 

உருவியற் குவைச் சமன்பாடுகளில் ( equations of physical 
systems ) சிக்கல் மூலங்கள் பிரியா இணைகளாகவே வருகின்றன . 
எனவே மூலப் பாதை மெய் அச்சுக்குச் சமச் சீராக இருக்கிறது. 


2 . 


மெய் அச்சுக் கிளைகள் ! 


சோதனைப் 


புள்ளியை 


எடுத்துக் 


மெய் அச்சில் 
கொண்டால் 


( அ ) அதற்கு சிக்கற் பேரெண்கள் , சுழியெண்கள் இவற்றிடம் 
இருந்து வரையப் படும் திசைக் கோடுகளின் மொத்தக் கோணம் , 
சமச் சீர்மையால் , சுழியாகும் . 

( ஆ ) அதற்கு இடது புறம் மெய் அச்சில் உள்ள எந்த 
பேரெண் , சுழியெண்ணின் கோணமும் , + திசையில் படிவதால் 
சுழியாகும் . 

( இ ) அதற்கு வலது புறம் மெய் அச்சில் உள்ள எந்த பேரெண் , 
சுழி யெண்ணின் கோணமும் , - திசையில் படிவதால் 1800 


ஆகும் , 


படை 


எனவே மெய் அச்சில் சோதனைப் புள்ளிக்கு வலப்புறம் உள்ள 
பேரெண்கள் , கழியெண்கள் ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கை 
ஒற்றைப் 

எண்ணானால் மொத்தக் கோணம் 180 ° -இன் 
ஒற்றைப் படைப் 

பெருக்காக இருக்கும் . 6 = 180 ° + K 360° 
என்ற கோண விதி பொருந்துவதால் , சோதனைப் புள்ளி மூலப் 
பாதையில் அமையும் , சோதனைப் புள்ளிக்கு இரு புறமும் உள்ள 
மாறுநிலைப் புள்ளிகள் வரை மூலப் 

மூலப் பாதையின் கிளை நீண்டு 
இருக்கும் . 


3 . 


ஈற்றணுகிகள் : 


( அ ) கோணம் 1 ஆயப் புள்ளிக்கு வெகு தொலைவில் மூலப் 
பாதையில் P என்ற புள்ளியை எடுத்துக் கொள்க . மாறுநிலைப் 

31 


482 


நவீன ஆள் குவைகள் 


புள்ளிகளில் இருந்து P க்கு வரையப்படும் திசைக்கோடுகள் யாவும் , 
தொலைத் தூரத்தால் ஆயத்திற்கு அருகில் உள்ள ஒரே புள்ளியில் 
இருந்து வருவன போல் தோன்றும் . எனவே மாறுநிலைப் புள்ளி 
களின் கோணங்களும் சமமாகத் தெரியும் . 

தெரியும் . எனவே , 

கோண 
விதியை பொருத்த , 


( n , -- na ) = + ( 180 ° + k 360 ° ) 


- 





+ 


180 + K360 ° 

np - n , 


( : np > n , ) 


( ஆ ) மையப் புள்ளி ! சமச் சீர்மையால் , ஈற்றணுகிகள் 
தோன்றும் இடம் மெய் அச்சில் இருக்கும் . இதன் இருப்பிடத் 
தைக் ( s = -c ) காண , np - n , பேரெண்களை , S == - C என்ற புள்ளி 
யில் உடைய ஒரு கற்பனைக் குவையை எடுத்துக் கொள்வோம் . 


இனி , உண்மைக் குவையின் ஈற்றணுகிகளும் , கற்பனைக் 
குவையின் ஈற்றணுகிகளும் C யின் எந்த மதிப்பிற்கு ஒன்றாக 
இருக்கும் என்று காண்போம் . 


இதற்கு இரு குவைகளின் GH விரிவுகளையும் எழுதி அவற்றின் 
உருவமைப்பு ஒன்றாக வரும் அளவு S- இன் சிறிய அடுக்குகளை 
விட்டு விட்டு எழுதுவோம் . 


கற்பனைக் குவை ! 

1 
GH = 

( s + c ) 


1 


... ( 1 ) 


... 


n on 

P 2 
S 


n - 
p 


+ 


2 


+ CS 


உண்மைக் 


குவை : 


GH 


= 


( s + z , ) ... 
( s + P ) .... 

n , -1 + ...... 
s", + 2 Z, S 
+ z 

1 + ......... 
sp + 2 P , S 

1 

m . - .- 1 + ... 
S" p nz + (ZP - 2z, ) s 


n 
p 


( 
2 
) 


| 


மூலப் பாதை 


483 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றை ஒப்பிட , 


2P - 23, 


- 


tp - n , 


இதுவே ஈற்றணுக்களின் மெய்யச்சு மையப்புள்ளி ( centroid ) 
ஆகும் . 


4. வெளிச் செல் கோணம் , உள்வரு கோணம் ! 

( அ ) வெளிச் செல் கோணம் : s = -9 என்ற சிக்கற் பேரெண் 
ணிற்கு வெகு அருகில் மூலப் பாதையில் அமையும் P என்ற 
புள்ளியை எடுத்துக் கொள்க . மற்ற மாறுநிலைப் புள்ளிகளில் 
இருந்து வரும் திசைக் கோடுகள் - p-வில் தாங்கும் கோணமும் 
P- இல் தாங்கும் கோணமும் ஏறத்தாழச் சமம் ஆகும் . எனவே , 
புள்ளி P- இல் கோண விதியைப் பொருத்த , 


- + | ( s + F ) GH ( s) | 


+ 180 ° + K3600 


Ad 


+ 180 ° + ( s + s ) GH ( s ) | s : -8 


- 


P 


படம் 8.10 வெளிச் செங்கோணம் 


( ஆ ) உள்வரு கோணம் ! $ = - 4 என்ற சிக்கற் சுழியெண் 
ணிற்கு மிக அருகில் மூலப் பாதையில் P என்னும் புள்ளியை 
எடுத்துக் கொள்க . 


மற்ற மாறுநிலைப் புள்ளிகளில் இருந்து வரும் திசைக் கோடுகள் 
- a- வில் தாங்கும் கோணமும் , P- யில் தாங்கும் கோணமும் ஏறத் 


484 


நவீன ஆள் குவைகள் 


தாழச் சமம் ஆகும் . எனவே P என்னும் புள்ளியில் கோண விதி 
யைப் பொருத்த , 


- 


da + (s + a )- GH ( s ) | 


+ 180 ° + K360 " 


S - 


8 . 


- 


. 


+ 180 


| (s + a ) -1 GH ( s ) | s = 


வ 


e .. 


P 


9 


22 


படம் 8.11 உள் வருகோணம் 


குறிப்பு : இங்கு k = 0 ! வேறு மதிப்புக்கள் 8a , Ga இவற்றை 
மாற்றுவது இல்லை. 


s = -3 என்ற புள்ளியில் m பேரெண்கள் இருப்பின் , 
med = + 180° + K360° + | (s + p ) " " GH ( s ) 

| S - 3 
1 [ + 180 ° + K366 ° + (s + E ) m GH ( s) 
° 

| S = - 9 ] 


-- 


3 


s -- a என்ற புள்ளியில் m சுழியெண்கள் இருப்பின் , 
maa = + 180 ° + K 360 ° - 

m 

S 
1 
.:. 6. = ( + 180 ° + K360° - ( s + a ) -m GH ( s ) 

s 


--- 


a ] 


.5 . பிரிந்து செல்லும் , கூட வரும் புள்ளிகள் : 

மெய் அச்சில் அடுத்தடுத்த இரு பேரெண்களுக்கு 
பிரிந்து செல் புள்ளிகள் அமையும் . 


டையே 


மூலப் பாதை 


485 


சிறப்பியற் சமன்பாடு S இன் ஒரு தொடர் சார்பு ஆகும் . 
( continuous function ) . எனவே அதன் மூலப் பாதையிலும் , 
அதன் சாய்விலும் கூடத் தொடர்ச்சி இருக்கும் . 


b என்லும் புள்ளியில் மூலப் பாதையின் கிளைகள் பிரிந்தால் , 
அங்கு , சாய்வில் தொடர்ச்சி இருக்க , அச் சாய்வு சுழி ஆகவேண் 

d 
டும் . எனவே , 

[ 1 + GH ( s ) ] = 0 என்ற சமன்பாடு b- ன் மதிப் 

ds 
பைத் தருகிறது . 


குறிப்பு : b- க்கு இரு மதிப்புக்கள் கிடைத்தால் ஒன்று K- க்கும் 
மற்றொன்று - K- க்கும் பொருந்தும் . 


இரண்டாவது முறையை 

வருவிக்க , பிரிந்து செல்லும் 
( அல்லது கூடும் ) புள்ளிக்கு மிக அருகில் மூலப் பாதையில் P என் 
னும் புள்ளியை எடுத்துக் கொள்க . அங்கு s = b + j 8 
இருக்கட்டும் . 


என 


P 


P. 


ON 


படம் 8-12 பிரிவுப்புள்ளியைக் கணித்தல் 


02 - (0p + 0p + 0p ) = 180 . 


tan 


எல்லை 
+0 


= 1 எனவே 8 சிறிதாக இருப்பின் 


tan se ]] 


( 180 - - ) - ( ( 180 - 5- ) ) 

+ (180- - )+ ( 4 ) ) 


180 


486 


நவீன ஆள் குவைகள் 


குறிப்பு : 


1. 180 - இன் ஒற்றைப் படைப் பெருக்க எண்களே 
புறத்தில் வரும் . எனவே சமன்பாட்டின் இரு புறமும் 180 °--ஐ 
அடித்து விடலாம் , 


2. 8 பொது : அதையும் நீக்கிவிடலாம் . 

1 1 
3 . 
b - z , 

2 , 


எனவே , 


1 


1 


- 


Σ 


- 


P. - 


என்ற சமன்பாடு கிடைக்கிறது . இதில் இருந்து b-யின் மதிப் 
பைக் காணலாம் . 


சிக்கல் பேரெண்கள் அல்லது சுழியெண்கள் இருந்தால் அவற் 
றைக் கையாளும் முறையைக் கீழே காண்க . 


3 


P , 


A 


படம் 8.13 சிக்கல் பேரெண்கள் , சுழி எண்கள் 


இரு சிக்கற் பேரெண்களின் கோணம் = 


= 29 


இரு சிக்கற் சுழியெண்களின் கோணம் 


- 


( + & ) - ( - ) 


P , P , = 0p + jo , 


z ,, 2 , = 1 , + jo , 


a sin a 


81 


- 


8 cos 
M , + 


( ஏ , + } 


மூலப் பாதை 


487 


80p 


3M sin s : 


B cos 
doptwp 


( + ) - 


எனவே , b- யின் சமன்பாடு . 
1 

27 . 
Σ 

ஏ , + 


இதில் இருந்து -ன் மதிப்பைக் காணலாம் . 


குறிப்பு : மெய் 


அச்சிற் பிரியும் புள்ளிகளின் 


ஈர்ப்பும் 


விலக்கலும் : 


பிரிந்து செல்லும் புள்ளிகள் ( breakaway points ) சுழி யெண்க 
ளால் ஈர்க்கப்படுகின்றன ; பேரெண்களால் விலக்கப்படுகின்றன . 
( படம் 8.14 ) 


அதுபோலவே , கூடும் புள்ளிகள் ( breakin points ) பேரெண் 
களால் ஈர்க்கப்படு கின்றன ; சுழியெண்களால் விலக்கப்படுகின் 
றன , ( படம் 8.15 ) 


+ 
- 


படம் 8.14 பிரியும் 
புள்ளியின் ஈர்ப்பும் விலக்கமும் 


படம் 8.15 கூடும் புள்ளியின் 

ஈர்ப்பும் விலக்கமும் 


6. கற்பனை அச்சை வெட்டும் புள்ளிகள் : 

இரவுத்து அணியில் முழுச் சுழி வரிசை ஆயப் புள்ளிக்குச் சம 
தூரத்தில் உள்ள மூலங்களைக் குறிக்கிறது . s வரிசையில் , ஒரே 
உறுப்பே உண்டு . அதைச் சுழி ஆக்கினால் , முழுச் சுழி வரிசை 
கிடைக்கிறது . s " வரிசையில் இருந்து ஒரு துணைச் சமன்பாட்டை 
எழுதித் தீர்த்தால் அச் சமதூர மூலங்கள் கிடைக்கும் . 5 , S 
உறுப்புக்களே S -வரிசையில் இருப்பதால் இம் மூலங்கள் கற்பனை 
அச்சிலேயே இருக்கும் . இவை மூலப் பாதையில் உள்ள புள்ளிகள் 
ஆகும் . எனவே மூலப் பாதைக் கிளைகள் , இப் புள்ளிகளில் கற் 
பனை அச்சைக்கடக்கின்றன என்பது தெளிவு . 


488 


நவீன ஆள் குவைகள் 


8.1.5 வட்ட மூலப் பாதை ( circular root locus ) 

மெய் அச்சில் அடுத்தடுத்த இரு பேரெண்களுக்குப் பின் 
{ p..p. ) ஒரு சுழியெண் ( z ) வருமானால் , பிரியும் புள்ளியில் இருந்து 
மூலப்பாதைக் கிளைகள் ஒரு வட்டத்தில் செல்லும் . அவ் வட்டத் 
தின் மையம் ( 2,0, ) / ஆரம் { p - z) ( PA - Z ) . 


20 


படம் 8.16 வட்ட மூலப்பாதை 


நிறுவுதல் GH = 


K ( s - z, ) 
( s - p . ) ( s - P ) 


சிறப்பியற் சமன்பாடு 1+ GH = 0 


அதாவது ( s - Px )( s - Ps ) + K ( s - z , ) = 0 


மூலப் பாதையில் ஏதாவது ஒரு புள்ளி s = x + jy என்க , 


எனவே , (x + jy - p .) ( x -Fjy - p ) + K ( x + jy - z ) 


0 


இதன் மெய்ப் பகுதிகளைப் பிரிக்க . 

x - y " - (p + P. - k ) x + PPA - Kz 


கற்பனைப் பகுதிகளைப் பிரிக்க , 

2xy -- { P , + P , - K ] y 0 


... 


( 2 ) 


இவ் விரண்டு சமன்பாடுகளில் ( 1 ) , ( 2 ) இருந்தும் , 
x -- y " - { p + Pax + PILL 

( P : + p , ) -2x 
K = 

,+ P 

1 


குறுக்கே பெருக்க , 

x - y* - {p : + p ]x + PiP = ( P : + Ps ) { z - x ) -2x { z - x ) 


மூலப் பாதை 


489 


x + y .- 2zx 
(x-2xz + z ) + y 
(x - z) + ( y - 0) 


= P.P .- ( p : + P , } z 

z - ( P : + P , } z + p , P , 
= ( ps - x /( p .-- z ) 


இது ( x , 9 ) என்ற மையத்தையும் V ( Pr - zj( p . - z ) என்ற 
ஆரத்தையும் உடைய வட்டத்தைக் குறிக்கிறது . 


மாதிரி வினா 8.2 


ஓர் ஆள்குவையில் GH = 


K ( s + 1 ) 
S ( S + 0.25 ) ( s + 10 ) 


இதன் மூலப் பாதையை வரைந்து சிறப்புப் புள்ளிகளைக் 
குறிக்க . 


தீர்வு : 


GA 


K (S + 1 ) 
S ( s + 0.25 ) ( s + 10 ) 


ஃ . np 


தொடக்கமும் முடிவும் : கொடுத்துள்ள GH - இல் 
பேரெண்கள் 1 0 , -0.25 , - 10 

= 3 
சுழியெண்கள் ! -1 

I 
எனவே மூலப் பாதையின் கிளைகள் = 3 . 


அவை 0 , -0 . 25. - 10 என்ற புள்ளிகளில் தொடங்குகின்றன . 
ஒரு கிளை , -1 - இலும் , மற்ற இரு கிளைகள் வரம்பிலியிலும் 
முடிகின்றன . 

மெய் அச்சுக் கிளைகள் : 0 , -0.25 ; -1 , - 10 இப் புள்ளி 
களுக்கு இடைப் பட்ட பகுதிகளில் மூலப் பாதைக் கிளைகள் 
இருக்கும் . 


வட்ட மூலப் பாதை ! அடுத்தடுத்து இரு பேரெண்களும் 
( 0.- 0.25 ) பின் ஒரு சுழியெண்ணும் ( - 1 ) இருப்பதால் ஒரு வட்ட 
மூலப் பாதை அமைகிறது . இன்னொரு பேரெண் ( -10 ) தொலை 
வில் இருப்பதால் அதனால் வட்டப் பாதையில் தோன்றும் விலக் 
கம் ( repulsion ) குறைவு என விட்டு விடுகிறோம் . 


வட்ட மூலப் பாதையின் மையம் ( -1,0 ) என்ற சுழி எண் 


ஆகும் . 


490 

நவீன ஆள் குவைகள் 
இதன் ஆரம் 1 ( 0 + 1 ) ( - 0.25 + 1 ) = 0.865 . 
ஈற்றணுகிகள் : 

2p - 2z ( 0-0.25-10 ) - ( -1 ) 
np - n , 

= -4.625 . 

3-1 
18ijo + k360 " 

180° 540 ° 
+ 

+ 

, + 
p = n , 

2 

2 
180 

540 
+ 
2 2 

+ 90° 


C 


- 


. 


- 


+ * ) 


வெளிச் செல் கோணம் , மெய் அச்சை வெட்டும் புள்ளி இவை 
. 


இல்லை . 


இதன் மூலப் பாதைப் படம் வருமாறு ! 


-14625 


படம் 8 , 17 மூலப் பாதை GH = 


K ( s + 1 ) 
S (s + 0.25 ) ( s + 10 ) 


மாதிரி வித 


8.3 


GH = 


K 
s ( s + 2 ) { s + 25 + 10 ) 


என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 
வரைக . 


இதன் மூலப் பாதையை 


தீர்வு ! 


GH 


K 
s ( s + 2 ) ( s + 2s + 10 ) 


தொடக்கமும் முடிவும் : 

GH- இன் பேரண்கள் : 0 , -2 , -1 + j3 
GH- இன் சுழியெண்கள் ; 


4 


0 


மூலப் பாதை 


491 


எனவே மூலப்பாதையின் கிளைகள் 4 ! அவை 0.- 2 , -1 + j3 
என்ற புள்ளிகளில் தொடங்கி , வரம்பிலியில் முடிகின்றன . மெய் 
அச்சுக்குச் சமச் சீராக உள்ளன . 


மெய் அச்சுக் கிளைகள் : மெய் அச்சில் , 0 , -2 இவற்றிற்கு 
இடைப்பட்ட பகுதியில் ஒரு கிளை இருக்கும் . 


சற்றணுகிகள் ! 

Σp- Σz 
tp - nz 
180 ° + k360° 
+ 


( 0-2-1 + j3-1 - j3 ) - (0 ) 

4-0 


-1 . 


180 
+ 

4 ) 


540 
+ 

4 


- 


+ 


180 
4 


I+ 


gøg 
4 


= + 45 ° , + 135 ° 


4. வெளிச் செல் கோணம் ! 
S 

1 + j3 என்ற பேரெண்ணில் இருந்து மூலப்பாதையின் 
கிளை வெளிச் செல் கோணம் ! 


.... 


படம் 8.18 வெளிச் செல்கோணம் 


64 = 180° + 4 


* = |<r+1-J}} GH |:--1+}} 

| ka +2 **]+ ):--1+ ) 
o-[ 18 


0-1 ( 180 ° --tan - 13 ) + tan - 13 + 90 


- 


-270 ° 


492 

நவீன 

ன ஆள் குவைகள் 
5. பிரியும் புள்ளிகன் : சிறப்பியற் சமன்பாடு 
1 + GH = 0 

K 
1+ 

0 
S (S + 2 ,(s + 2s + 10 ) 


அதாவது s ( s + 2 ) ( s + 2s + 10 ) + K = 0 

d 
ds 


A [ss+ 2y8 +23 + 10 ) + K ] = 0 


ஃ ( 2s + 2 ) ( s + 25 + 10 ) + ( s + 2s ) ( 2s + 2 ) = 0 


அதாவது 2 ( s + 1 ) [ s " + 25 + 10 + s + 2s ] = 0 

(s + 1 ) ( s + 2s + 5) = 0 

s = -1 , - + j 2 
= -1 பிரிவுப் புள்ளி ( breakaway point ) 


s = -1 + j2 தொங்கு புள்ளிகள் ( saddle points )) 

மெய் அச்சில் இல்லாத பிரிவுப் புள்ளிகள் , தொங்கு புள்ளிகள் 
எனப்படும் . 


6. கற்பனை அச்சை வெட்டும் புள்ளிகள் : 

சிறப்பியற் சமன்பாடு s + 4s * + 14s + 20s + K = 0 


இரவுத்து அணி ! 


1 


14 


K 


4 
1 


29 
5 


+4 


2 


9 


K 


45 - K 
9 


ஓ 


K 


1 


வரிசையைக் சுழியாக்க ; 
45 - K 

• K = 45 
0 
9 


மூலப் பாதை 


493 


துணைச் சமன்பாடு ! 93 + 45 = 0 

s + 5 = 0 s = + 5 


இக்குறிப்புக்களால் வரையலாகும் மூலப்பாதைப் படம் வரு 
மாறு . 


K 
படம் 8.19 மூலப்பாதை GH = 

s ( s + 2 )( s + 2s + 10 ) 


மாதிரி வித 8.4 
ஒரு பின்னூட்டு ஆள்குவையில் , 
K ( 1 + 3s ) 

1 
s " + 25 + 101 

* 


; H = 


இதன் மூலப்பாதைப் படத்தை வரைந்து நிலையுறுதியை 
ஆய்க . K- யின் எந்த மதிப்புக்கு , மூலப்பாதைக் கிளைகள் கற்பனை 
அச்சைக் கடக்கின்றன ? 


தீர்வு : 


GH - 


K ( I + 3s ) 
S (s 

+ 2 + 101 ) 


1. தொடக்கமும் முடிவும் : 

GH- இன் பேரெண்கள் ! 
GH-இன் சுழியெண்கள் : 


0.0 , - 14j10 
-- 


ஃ . rp = 4 

1 


எனவே மூலப் பாதையில் கிளைகள் 4. இவை 0,0 , -1 + j10 
-1 - j10 என்ற புள்ளிகளில் தொடங்கி , ஒரு கிளை - --இலும் பிற 
மூன்று வரம்பிலியிலும் முடிகின்றன , கிளைகள் மெய் அச்சுக்குச் 
சமச்சீராக உள்ளன , 


494 


நவீன ஆள் குவைகள் 


2. மெய் அச்சுக் கிளைகள் ! 

ம முதல் - வரை உள்ள பகுதியில் மூலப்பாதைக் கிளை 
இருக்கிறது . 1,0 இவற்றுக்கு இடையே இல்லை . 
3. ஈற்றணுகிகள் : 
Σp - Σz ( 0 + 0-1 + jl0-1 - j10 ) - ( - 1) , 

5 
3-1 

9 


- 


np - n , 


180° + k360 ) 


+ 


180 " 
3 


900 


+180 

3 ) 


540 
3 


0p 


0 . 


1 


+ 60 ° , + 180 ° . 


எனவே K + o என் கையில் , மூலப் பாதையின் 3 கிளைகள் 
மெய் அச்சில் C ( -5,0 ) என்ற புள்ளியில் தொடங்கி + 60 ° , + 180 ° 
என்ற கோணங்களில் பிரியும் ஈற்றணுகிகளை ஒட்டி வரம்பிலிக்குச் 
செல்வன . 


4. வெளிச் செல் கோணம் ! 

s = -1 + j 10 என்ற பேரெண்ணில் இருந்து மூலப் பாதைக் 
கிளை வெளிச் செல் கோணம் 


-1 + 10 


-- 


படம் 8.20 வெளிச் செல்கோணம் 


Ga = 180 + 
* | ( s + 1 - j 10 ) GH , 

F = -1+ f10 
K (1 + 3s ) 

F (s + 1 + j10) | s = -1 + j10 
= ( 180 ° - tan 1 15 ) - 2 ( 180 - tan - 1 10 ) - 90 ° 

2 180 ° - 86.2 ° - 360 ° + 168.6 ° - 90 ° = 172.4 ° 
84 = 180 ° + 172.4 = 352,4 ° அல்லது 7.6 . 


. 


மூலப்பாதை 


495 


5. கற்பனை அச்சை வெட்டும் புள்ளிகள் : 

சிறப்பியற் சமன்பாடு : s + 2se +-101s + 3 Ks + K = 0 


இரவுத்து அணி ! 


1 


101 


K 


2 


3K 


202-3K 

2 


K 


1.5 K ( 202 - 3K ) - 2K 

( 202 - 3K ) 


sº 


K 


31 வரிசையைச் சுழி ஆக்க , 

1.5 K ( 202-3K ) - 2K = 0 
303-4.5 K - 2 = 0 


ஃ K = 


301 
4.5 


= 67 . 


துணைச் சமன்பாடு ! 


202-3K 

s + K = 0 
2 


0.55 + 67 = 0 . 
" = 134 எனவே / 134 


11.56 . 


மேற்கண்ட குறிப்புக்களின் துணையால் மூலப்பாதையைப் 
பின்வருமாறு வரையலாம் . 


103 !.53 
k : 67 


படம் 8.21 மூலப்பாதை GH = 


K ( 1 + 3s ) 
* " ( s + 2s + 101 ) 


496 


நவீன ஆள் குவைகள் 


K = 67 என்னும் மதிப்பில் , மூலப்பாதை கற்பனை அச்சைக் 
கடக்கிறது . 


எனவே , K < 67 எனில் (சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் 
5 - தள வலது பாதியில் இல்லாததால் ) குவை நிலையுறுதி உடைய 
தாகிறது . 


மாதிரி வினு 8.5 

K 
ஒரு குவையில் GH = 

( 0.5S + 3) ( 0.4s + 1.2 ) (0.55 + 5 + 1 ) 
K யின் எந்த மதிப்பிற்குப் பின்னூட்டுக் குவை ஒரு தூய அலை 
வாக்கியாக ( oscillator ) இருக்கும் என மூலப் பாதையின் துணை 
யால் கணிக்க . 


தீர்வு ! 


GHT 


K 
( 0.53 + 3) ( 0.4s + 1.2 ) ( 0.55 ++ ) 

10K 
( s + 6 ) ( s + 3 ) (s2 + 2s + 2 ) 


தொடக்கமும் முடிவும் : 

GH இன் பேரெண்கள் ! - 6 , -3-1 + j1 : n = 4 


GH இன் சுழியெண்கள் 1 இல்லை 


.. n , = 0 


--- 


மூலப் பாதையின் கிளைகள் 4. இவை 6 , - 3 , - 1 + j1 , 
-1 - j1 என்ற புள்ளிகளில் தொடங்கி வரம் பிலியில் முடிகின்றன . 
கிளைகள் மெய் அச்சிற்குச் சமச் சீராக இருக்கின்றன . 


១០ அச்சுக் 

கிளைகள் ! - 6 , - 3 க்கு இடைப் பட்ட 
பகுதியில் மூலப் பாதைக் கிளை ஒன்று உள்ளது . 


ஈற்றணுகிகள் : 


Σp - Σε 
np - nz 


( -6-3-1 + j1-1 - jl ) - ( 0 ) 

4-0 


4 


180 ° + K360 
+ 

Mp - nz 


180 
4 


540 ° 
+ 

4 . 


. 


+ 450 , + 135 


497 


மூலப்பாதை 


வெளிச் செல் கோணம் ! 

s = -1 + j1 என்ற பேரெண்ணில் , 


-3 


.. 


படம் 8.22 


04 


180+ 

10K 
( s + 6 ) ( s + 2 ) (s + 1 + j 1 ) | S 

s = -1 + j1 


- 


= 0- ( 90 ° + tan - 1 } + tan - 11 ) 

127.8 ° 


- 


52.2 ° 


. 84 = 180 ° -127.8 ° 


- 


மெய் அச்சில் பிரியும் புள்ளி ! 
1 + GH = 0 

10K 
1 + 

0 
( s + 6 ) ( s + 3 ) ( s + 2s -- 2 ) 
( s + 6 ) { s + 3) ( 3 + 2 s + 2 ) + 10K = 0 
s + 11s + 38s + 54 S + 36 + 10 K = 0 


இதன் வகைக் கெழுவைச் சுழியாக்க , 

4 se + 33s + 76s + 54 = 0 

s ( 4s + 33 ) +.76 ( s + 0.71 ) = 0 
இதைப் பிழைத் திருத்தல் முறையில் தீர்க்கலாம் . 


சோதனைப் புள்ளி -3 . - 6 இவற்றிற்கு இடைப் பட்டது . 
- 5 எனத் தொடங்குவோம் , 

32 


498 


நவீன ஆள் குவைகள் 


- 


s -- 5 ; இடது புறம் 25 :( - 20 + 33 ) + 76 ( - 5 + 071 ) 
= 325 

326 0 
எனவே , பிரியும் புள்ளி ! S = - 5 . 
6 . கற்பனை அச்சைக் கடக்கும் புள்ளி : 
சிறப்பியற் சமன்பாடு ! 

s + 11s + 38s + 54S + 36 + 10k = 0 


இரவுத்து அணி : 


1 


பி8 


11 
33.09 


38 36 + 10k 

54 
36 + 10k 


s1 


33.09X54 - 11 ( 36 + 10k ) 

33.09 
36+ 10k 
s1 வரிசையைச் சுழியாக்க . 33 • 09X54-11 ( 36 + 10k ) = 0 

33.09x54 
.. 36 + 10k = 

K = 12.63 
= 162 3 ! இதில் இருந்து 

11 
துணைச் சமன்பாடு 33.09s + 162,3 = 0 ... ++ j 2.22 


மூலப் பாதையின் படத்தைக் கீழே காண்க K = 12.63 
எனில் , சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்கள் 2 , கற்பனை எண்களாக 
உள்ளன . அப்பொழுது குவை அலைவாக்கியாக இயங்குகிறது 
அலைவெண் w = 2-22 . 


w = 2.22 
P - 12.63 


1-5 -3 

-2375 


படம் 8.23 மூலப்பாதை GH = 


10K 
( S + 6) (s + 3) ( s " + 2s + 2) 


மூலப்பாதை 


499 


8.2 மூலப்பாதையில் சிறப்புத் தலைப்புக்கள் 
8.2.1 கருள் அளவி ( The spirule ) 

சரியான மூலப்பாதை வரைதல் தோராய மூலப் பாதையில் 
இருந்து பல சோதனைப் புள்ளிகளை எடுத்துக் கொள்ளலாம் . 
அங்கெல்லாம் கோண விதியைப் பொருத்தலாம் . கோண விதி 
பொருந்தும் புள்ளிகளில் வீச்சு விதியைக் கொண்டு யின் மதிப் 
பையும் கணிக்கலாம் . இவ்வாறு சரியான மூலப் பாதையை 
வரைதல் இயலும் . 


சுருள் அளவி : மூலப்பாதை உத்தியில் ( technique ) கோணங் 
களைக் கூட்ட லும் ( கழித்தலும் ) , திசைக் கோடுகளின் நீளங்களைப் 
பெருக்கலும் வகுத்தலும் ) அவசியம் ஆகின்றன . இவற்றை எளிய 
முறையில் செய்ய உதவும் ஒரு கருவியே சுருள் அளவி ( spirule ) . 


* 


அமைப்பு ! சுருள் அளவி ஒரு வட்டப் பாகை -மானியையும் 
( circular protractor ) ஒரு செவ்வகக் கையில் அமைந்த மடக்கைச் 
சுருளை யும் (logarithmic spiral ) உடையது . ஒளி ஊடுருவு 
நெகிழியால் (transparent plastic ) ஆன இவ் இரு உறுப்புக்களும் 

கண்ணில் ( eyelet ) இணைக்கப் பட்டு இருக்கின்றன . 
( படம் 8.24 ) 


திரு குண்டூசியை கண்ணின் உள் செலுத்தி , எந்த சோதனைப் 
புள்ளியின் மேலும் படியுமாறு வைக்கலாம் . இதுவே சுருள் 
அளவியின் நிலைத்தானம் ( pivot ) ஆகும் . 


ois 


S 


à 


R 


8 


படம் 8.24 சுருள் அளவி 


குறியீடுகள் ! படத்தில் உள்ள சுருள் அளவியின் வட்டப் 
பாகைமானியில் சிவப்பு வண்ணத்தில் கோண 

அளவீடுகளும் 
பெருக் : எண்களும் ( multiplying factors ) குறிக்கும் நான்கு 
அம்புக் குறிகளும் உண்டு . ( X0.1 , x10 , x 10 , x 100 அல்லது 


500 


நவீன ஆள் குவைகள் 


X0.01 ) என்பவையே அவை . செவ்வகக் கையில் கருப்பு வண்ணத் 
தில் R என்ற ஒரு நியமக் கோடும் , S என்ற சுருள் கோடும் , வீச்சு 
அள வீடுகளும் , அளவை விகித எண்களும் ( scale factors ) உண்டு . 


கோணத்தை அளத்தல் ! 

ஒரு புள்ளியில் கூடும் பல திசைக் கோடுகளின் மொத்தக் 
கோணத்தைச் சுருள் அளவியால் எளிதிற் கணித்தல் இயலும் . 
சிவப்புப் பா கை அளவீடுகளையும் , கருப்பு நியமக் கோட்டையும் , 
இதற்குப் பயன் படுத்துகிறோம் . 


1. தொடக்ஈம் : சோதனைப் புள்ளி P யின் வழியாகக் கிடை 
மட்டமாக நிலையான ஒரு நியமக் கோடு வரைக , சுருள் அளவியின் 
மையத்தைப் P- யில் பொருந்து மாறு வைக்க . சுருள் 

சுருள் அளவியின் 
நியமக் கோடு R. சுழிப் பாகையில் ( 0° ) பொருந்தட்டும் . 


2. சுழி பெண் திசைக் கோடு : சுருள் அளவியின் கண்ணைத் 
தாளுடன் சேர்த்து அழுத்திக் கொள்க . 

வட்டம் சுழலுமாறு 
இருக்கட்டும் , கிடைமட்ட நியமக் கோட்டுடன் R படியுமாறு , 
வட்டத்தையும் , ஆரக் ை # பையும் ஒன்றாகத் திருப்புக , 


இப்பொழுது , வட்டத்தையும் அழுத்திப் பிடித்துக்கொண்டு , 
ஆரக் கையை மட்டும் , R , சுழியெண் திசைக் போட்டுடன் 
பொருந்துமாறு திருப்புக . வட்டப்பாகை அளவீட்டை R வெட் 
டும் புள்ளி கோணத்தைக் கொடுக்கிறது ( 92 ) 


இவ்வாறு ஒவ்வொரு சுழியென் திசைக் கோட்டின் கோணத் 
தையும் ணிக்க , இறுதியில் வட்டப்பாகை அளவீட்டை . R வெட் 
டும் புள்ளி 24 , என்னும் மொத்தக் கோணத்தைக் கொடுக்கும் , 


3. பேரெண் திசைக்கோடு : சுரு : அளவியின் கண்ணைத் 
தாளுடன் சேர்த்து அழுத்திக் கொளக . வட்டம் ( disc ) சுழலு 
மாறு இருக்கட்டும் . பேரெண் திசைக் கோட்டின்மேல் R படியு 
மாறு வட்டத்தையும் , ஆரக் கையையும் ஒன்றாகத் திருப்புக . 

இப்பொழுது வட்டத்தையும் அழுத்திப் பிடித்துக்கொண்டு 
ஆரக் கையைமட்டும் R ஆனது கிடைமட்ட நியமர் போட்டுடன் 
பொருந்துமாறு திருப்புக . வேட்டப் பாகை அளவீட்டை R வெட் 
டும் புள்ளி - கோணத்தைக் ( - ) கொடுக்கிறது 


இவ்வாறு ஒவ்வொரு பேரெண் திசைக் கோட்டின் கோணத் 
தையும் கணிக்க . இறுதியில் வட்டப்பாகை அளவீட்டை R வெட் 
டும் புள்ளி - 242 என்னும் மொத்தக் கோணத்தைத் தரு சிறது . 


மூலப்பாதை 


501 


4. முடிவு : படி -1 இல் தொடங்கி , சுழி எண்ணுக்குப் படி -2 
உம் , பேரெண்ணுக்குப் படி -3 உம் ஆகத் தொடர்ந்து முன்னேற 
வும் இறுதியில் , R க்கு எதிரில் வட்டப் பாகைமானியில் மொத்தக் 
கோணம் = £ ¢ z - Z , கிடைக்கிறது . இது 180 ° + k 360 ° ஆக 
இருப்பின் , சோதனைப் புள்ளி மூலப் பாதையில் இருக்கிறது என 
அறியலாம் . 


1 


நீளத்தை அளத்தல் ! 

ஒரு புள்ளியில் கூடும் பல திசைக் கோடுகளுடைய நீளங்களின் 
பெருக்குத் தொகையை சுருள் அளவியின் உதவியால் எளிதிற் 
கணிக்கலாம் . இதற்கு ஆரக்கையிலேயே வட்டத்தை ஒட்டி 
அமைந்துள்ள கருப்பு வண்ணவீச்சு அளவீடு , நியமக்கோடு R, 
சுருள்கோடு S ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறோம் . 

சுருள் கோடு S. நியமக்கோடு R ஆகியவற்றிற்கு இடையில் 
உளகோணம் , மையப் புள்ளி , சுருள் கோடு இவற்றின் இடைத் 
தூரத்தின் மடக்கைக்கு (logarithm) நேர்விகிதப் பொருத்தத்தில் 
இருக்கும் . 

1. தொடக்கம் : சுருள் அளவியை , அதன் கண் , சோதனைப் 
புள்ளியில் படியுமாறு வைக்க . நியமக் கோடு R , வட்டப் பாகை 
மானியின் சுழிப் பாகையோடு ( 0 ° ) பொருந்தட்டும் . 

2. பேரெண் திசைக் கோடு ! நியமக் கோடு R , பேரெண் 
திசைக் கோட்டில் பொருந்துமாறு , வட்டத்தையும் ஆரக் கையை 
யும் ஒன்றாகத் திருப்பவும் . வட்டத்தைத் ( disc ) தாளுடன் 
அழுத்திப் பிடித்துக் கொண்டு , ஆரக் கையை மட்டும் திருப்பிச் 
சுருள் கோடு S திசைக் கோட்டின் மறு முனையை வெட்ட வைக்க 
வும் . இப்பொழுது வீச்சு அளவீடு = ( ஓர் அளவைப் பெருக்க 
எண் ) x ( ஓசைக் கோட்டு நீளம் ) , ஆகும் . 

3. சுழியெண் திசைக் கோடு ! சுருள் கோடு S , சுழியெண் 
திசைக் கோட்டின் மறு முனையை வெட்டுமாறு , வட்டத்தையும் 
ஆரக் கையையும் ஒன்றாகத் இருப்பவும். பிறகு , வட்டத்தைத் 
தாளுடன் அழுத்திப் பிடித்துக் கொண்டு , ஆரக் கையை மட்டும் , 
நியமக் கோடு R. திசைக் கோட்டில் படியுமாறு திருப்பவும் . இப் 
பொழுது , வீச்சு அளவீடு , 

, 


முன் திசைக் கோட்டு நீளம் 
ஓர் அளவைப் பெருக்க எண் X 

இத் திசைக் கோட்டு நீளம் 
என்பதைக் குறிக்கும் . 


502 


நவீன ஆள் குவைகள் 


இவ்வாறு பேரெண் சுழியெண் திசைக்கோடுகளின் நீளங் 
களின் மொத்தப் பெருக்கல் , வகுத்தலைக் காணல் இயலும் , 


4 , K- யின் மதிப்பை அறிதல் : வீச்சு அளவீடு என்ன 
என்பதை அறிய வட்டத்தில் உள்ள 4 சிவப்பு அம்புக் குறிகளையும் 
காண்க . அவற்றுள் ஏதாவது ஒன்று , வீச்சு அளவீட்டைச் சுட்டிக் 
காட்டும் . 


K == ( இறுதி வீச்சு அளவீடு ) X ( பெருக்க எண் ) 


இதற்குப் பகுதி , தொகுதிகளுடைய உறுப்புக்களின் எண் 
ணிக்கை சமமாக இருக்க வேண்டும் . 


5. அளவை விகித எண் ( scale factor ) 


பொதுவாக , 


K = ( வீச்சு அளவீடு ) x ( பெருக்க எண் ) X ( அளவை விகித எண் ) 
அளவை விகித 

ny - nz 


தெ எண் 


வரைப்படத் தாளின் ஆயப் புள்ளியில் சுருள் அளவியின் கண் 
படியுமாறு வைத்து , ஆரக் கையின் நீள அளவைக் குறியீடு 
1 - க்கு நேர் , கணக்கின் அளவைக் குறியீடு என்ன என்று காண்க . 
இதுவே . 
n = lz எனில் , அளவை விகித எண் 

1 . 

np > nz 
என்றாலும் , K யின் மதிப்பைக் காண்கையில் , குறைவாய் உள்ள 
தொகுதி உறுப்புக்களின் எண்ணிக்கையை ஒருமைத் திசைக் 
கோடுகளால் ( unit vectors ) அதிகமாக்கி . n = 7z என்று கொண்டு 
வரலாம் . 


5 


எடுத்துக் காட்டு : 
K 

LL, . . . L. 

La . L 


L. . . . . . . 
La . L . 1.1 


இவ்வாறு கொண்டால் , அளவை விகித எண்- ஒன்றாகும் . 
எனவே , K = ( வீச்சு அளவீடு ) x ( பெருக்க எண் ) 


குறிப்பு : அளவை விகிதப்படி , ஒருமைத் திசைக் கோட்டின் 
நீளம் ! அங்குலத்திற்கும் குறைவாக இருப்பின் 

L , L , LL. 
K = 10x10 X 
LaLX 10X10 

என்று கொள்க . 


503 
மூலப்பாதை 

இதில் 10x : 0 என்ற தொகுதிப் பெருக்கல் இறுதியாகச் செய் 
யப் படும் . 


தடையூட்ட விகிதம் காணல் ! 

ஒரு ஈரடுக்குப் பின்னூட்டுக் குவையின் சிறப்பியற் சமன் 
பாடு s + 28px s + or " = 0 . இதன் மூலங்கள் 


s = - 8 ம . + janvi - 8* { 8 < ! ) . இவற்றைப் படம் 8-25 - இல் 
காண்க . இங்கு , 


8 மா 


-யா 


அழுத்திக் 


COS G : 8 . 

யா 
நியமக் கோடு R , வட்டத் 
தின் 180 ° இல் பொருந்துமாறு 

S = cose 
செய்க , வட்டத்தில் கண்ணை 

9 
புள்ளியில் 
கொண்டு , ஆரக் கை யை மட்டும் 
நகர்த்தி , 8 தேவைப் படும் புள்ளி 

படம் 8.25 
யின் வழி நியமக்கோடு R செல்லு 
மாறு செய்க . நியமக் கோடு R வட்டத்தில் உள்ள 8 அளவீட்டை 
ஓர் இடத்தில் வெட்டும் , அதுவே தேவையான 8 - வின் மதிப்பைக் 
சொடுக்கிறது . 


ஆயப் 


மாதிரி வின 8.6 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆள்குவையின் மூலப் பாதையை 
வரைந்து , தடையூட்ட விகிதம் 0.55 இருக்குமாறு, நிலைப் பெருக்க 
எண் யின் மதிப்பைத் தேர்க . K = 2.5 எனில் 8 - வின் மதிப் 
பென்ன ? 


- 


K 
GH 

s{ 1 + 0.5s )( 1 + 0.25s ) 
தீர்வு : 

K, 
GH 

K = 8K 
s { s + 2 ]( s + -4 ) 
பேரெண்கள் : 0. - 2 , - 4 . ஃ n , = 3 
சுழி யெண்கள் இல்லை 

ஃ n , = 0 
மூலப் பாதைக் கிளைகள் 

0 , -2 , -4 இல் தொடங்கி வரம் 
பிலியில் முடிகின்றன . மெய் அச்சுக்குச் சமச் சீராக இருக்கின்றன . 


504 


நவீன ஆள் குவைகள் 


மெய் அச்சில் ) , -2 இவற்றிற்கு இடையிலும் , -4 , -w 
இவற்றிற்கு இடையிலும் மூலப்பாதைக் கிளைகள் உள்ளன , 


ஈற்றணுகி ! 


2 


-- 


( 0-2-4 ) - ( 0 ) 

3--0 


- 


- 


2 


Np - Nz 


- 


1800 + k3600 
+ 

Mp -- n , 


180" 
+ 

3 


540 ° 
31 


+ 60 ° , + 1800 


பிரியும் புள்ளி : 


-- 


படம் 8.26 


> 


- 


1 
2 
P. - b 


அதாவது 


0 


o-[ 5-3 + 2= + =+- ) 

= 0 


1 
B 

+ B + 2 

b + 4 
(+2 ) b + 4 + b ( b + 4 ) + bb + 2 ) = 0 

3b + 125 + 8 = 0 
b + 45 + 2.67 = 0 


- 


= -2+ 4-2.67 

-2- 1,15 

0.85 { அ j - 3.15 
b < 2 ( படம் 8.26 ) என 3 வ b = -0.85 . 


505 


மூலப்பாதை 


கற்பனை அச்சை வெட்டும் புள்ளி 1 
சிறப்பியற் சமன்பாடு ! 1 + GH = 0 
K , 
0 

8K 
s ( s + 2 ( s + 4 ) 
se + 6s + 8s + 8K = 0 


1+ 


Se + 2 + 1) 


இரவுத்து அணி : 


1 


8 


6 


8k 


S1 


48-8k 

6 


so 


8k 


இதில் வரிசையைச் சுழியாக்க , 48 --8K = 0 : K = 6 துணைச் 
சமன்பாடு 6s - + 48 = 0 s = -8 ; எனவே S = + j 2.828 . 


கற்பனை அச்சைக் 

அச்சைக் கடக்கும் 


இவையே மூலப்பாதை 
புள்ளிகள் , 


இக் குறிப்புக்களின் துணையால் மூலப் பாதை தோராயமாக 
வரையப் படுகிறது . பிறகு 

சுருள் 

அளவியைக் கொண்டு , 
சோதனைப் புள்ளிகளின் கோண விதியின் உண்மையை அறிந்து , 
சரியான மூலப்பாதை வரையப்படுகிறது . பல புள்ளிகளில் ,, 


K46 
2.5 


k = 6 


2.5 


- 4 


2 


2.5 
k = 6 


- 


படம் 8. 27 மூலப் பாதை GH 


K 
3 ( 1 + 0.55 ) ( 1 + 0.258 ) 


506 

நவீன ஆள் குவைகள் 
விச்சு விதியின் உதவியால் K கணிக்கப்பட்டு எழுதப்படுகிறது . 
( டம் 8.27 ) . 


கொடுத்துள்ள 8 = 0.55 . 


8 = cos - 18 


56.6 


ஆயப் புள்ளியில் இருந்து , இடது மெய் அச்சைத் தளமாகக் 
சொண்டு 56,6 ° இல் வரையப்படும் கோடு , மூலப் பாதையை 
K = 0.875 என்ற புள்ளியில் வெட்டுகிறது . இதுவே தேவை 


யான K 

ஆகும் . 


K = 0,875 


K = 2.5 எனில் , 8 = 72 ° 


ஃ = cos - 18 


= 0.31 


8 2.2 . K யினும் வேறான உறுப்புக் 

உறுப்புக் கெமுக்களுக்கான மூலப் 
பாதை ( Root locus for parameters other than K ) 

N ( s ) 
பொதுவாக , 1 + K = 0 , என்ற உருவில் உன்ள எந்தச் 

D ( s ) 
சமன்பாட்டிற்கும் மூலப் பாதை வரைதல் இயலும் . 


- 


மீத்திறன் ஆள்குவை ( optimal control system ) ஒன்றை உரு 
வாக்க , திறன் பெருக்கியில் உள்ள காலமாறிலி T , குவையின் 
செயலை எவ்வாறு மாற்றுகிறது என அறியவேண்டும் என்க . 


R 


C 


1 + TS 


K 
S ( I + Tms ) 


படம் 8.28 


சான்றாகப் படம் 8.28 இல் காட்டப்பட்டுள்ள 

குவையின் 
K , Tm இவை தெரியும் , T- யின் பல்வேறு மதிப்புக்களுக்கு மூலப் 
பாதை வரைய வேண்டும் என்க . 


- 


இக் குவையின் சிறப்பியற் சமன்பாட்டை + T 

N (s ) 

0 

D ( s ) 
என்ற உருவில் எழுதிவிட்டால் , நாம் இதுவரை படித்த வழிகளில் 
மூலப் பாதையை வரைந்து விடலாம் . 


| 


மூலப்பாதை 


507 


இனி , கொடுத்துள்ள குலையின் உருவை எவ்வாறு மாற்று 
வது என்பதைக் காண்போம் . இதற்குப் பெட்டிப் பட ஒடுக்க 
உத்திகளைக் கையாளலாம் . 


1 


T s 


K 
படம் 8.29 இங்கு G = 

$ { 1 + Tms ) 


உருமாற்றம் ! படி 1 ( அ ) பெருக்கி , ( ஆ ) இயக்கி 


1 


6 


- 


TS 


G 


உருமாற்றம் . படி 2 


படம் 8.30 


Tg 


படம் 8.31 


உருமாற்றம் : படி 3 


+ G 


TS , 


படம் 3.32 


உருமாற்றம் : 


isiq 


508 


நவீன ஆள் குவைகள் 


Ts 
G 


உருமாற்றம் : படி 5 


படம் 8.33 


எனவே , சிறப்பியற் சமன்பாடு 

G Ts 
1 + 

1 + G 


G 


0 + 


T s 

K 
1 + 

S ( 1 + Tms ) 

s ( 1+ Tms ) . 
1 + T. 

0 
s ( 1 + Tms ) + K 
s ( 1 + Tns ) 

s ( 1 + Ims ) + K 
ஃ | GH , I 1 

L GH ,, + { 180 ° + k 360 ° ) 


GH , 


. 


- 


இவ் இரண்டு விதிகளையும் கொண்டு மூனப் பாதைய 
வரையலாம் . 


- 


குறிப்பு : இதில் nz > n ? என்பதை ; காண்க . எப்பொழுதும் 

1 1 
போல் mp > hz ஆக இருக்கவேண்டும் எனில் 

1 

T. GH , 
என்ற சமன்பாட்டின் மூலப் பாதையை வரையலாம் . T = 1 / T , 
GH == 1/ GH , என்க , : TIGH = - 1 . 


இதில் hp > nz . T = 0 முதல் 3 வரை மாறும் பொழுது மூலப் 
பாதை வரையப்படுகிறது . 


6 2.3 பல சுற்று ஆள்குவைகளின் மூலப் பாதை ( Root locus of 
multiple loop systems ) 

பல சுற்று ஆண்குவைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பின்னூட் 
நப்பாதைகள் இருக்கும் . இவற்றின் மூலப் பாதைகளைக் காணும் 
முறையே இங்கு விவரிக்கப்படுகிறது . 


மூலப்பாதை 

509 
எடுத்துக் காட்டாகப் படம் 8.34 இல் உள்ள இரு சுற்று ஆள் 
குவையைக் காண்க . 
R 

Rig 
KiG 

k , 6 , 


H2 


HA 


பாடம் 8.34 பல சுற்று ஆள்குவை 


ته 


C 
R , 


-- 


K.G , 
1 + K , G , H , 


இதில் இருந்து , 1 +K ,G , H , என்ற சிறப்பியற் சமன்பாட்டின் 
மூலப் பாதையை ( K , = 0 முதல் 20 வரை ) முதலில் வரையலாம் . 


இதனுடைய மூலங்கள் , முழுக் குவையினுடைய செலுத்துச் 
சார்பின் பேரென்களாக இருக்கின்றன . 


முழுக் குவையின் சுற்று -செலுத்துச் சார்பு 

K ,G , 
GH = 

, 


எனவே , 


- 


G , H , K , G , 
1 + K , G , H , 


0 


1+ K , 


என்ற சிறப்பியற் சமன்பாட்டிற்கு ( K = 0 முதல் ல வரை ) 
மூலப் பாதையை , அடுத்து வரையலாம் . K.- வின் ஒவ்வொரு 
மதிப்பிற்கும் ஒரு மூலப் பாதை கிடைக்கும் . 

. 
இவ்வாறே ஒன்றுக்கு மேற்பட்ட மூலப் பாதைகளால் , பல 
சுற்று ஆள்குவைகளின் செயலை அறிதல் இயலும் . 


8.2.4 பல உறுப்புக் கோவைகளின் காரணிகளைக் காணல் : 
தடுப்பு முறை ( Factoring polynomials by partition method ) 

பல உறுப்புக் கோவைகளின் காரணிகளைக் காணவும் மூலப் 
பாதை பயன்படுகிறது . 


510 


நவீன ஆள் குவைகள் 


++ bse + cs + ds + e என்ற நான்கு படிக்கோவையைச் சான் 
றாக எடுத்துக் கொள்வோம் . 

s + bse + cs + dr + e = 0 


என்னும் சமன்பட்பாட்டை , 


s ( s + bs + c ) + ds- + 


= 0 


என எழுதலாம் . 


அல்லது , 


a ( + ) 


1 + 


( s + bs + c ) 


... 


( 2 ) 


இது , 1 + K 


( s + a ) 
s ( s + B ) ( s + 7 ) 


என்ற உருவில் இருக்கிறது . 


d = 0 முதல் 10 வரை மாறுகையில் , சமன்பாடு ( 2 ) இன் மூலப் 
பாதையை வரைந்து , அதில் கொடுத்துள்ள d- யின் மதிப்பிற்கு 
உரிய மூலங்களைக் குறித்துக் கொள்ளலாம் . அவை பல உறுப்புக் 
கோவையின் காரணிகளைக் கொடுக்கின்றன . 


மேலும் , சமன்பாடு ( 1 ) ஐ . 


* (s+ b) + c { r + + ++ :) - 


அல்லது 


< ( • + + ++ ) / 


1+ 


= 0 


s * ( s + b ) 


என்றும் எழுதி , மூலப்பாதை வரைந்து , C- யின் உண்மையான 
மதிப்பில் இருந்து மூலங்களையும் , காரணிகளையும் காணலாம் . 


இவ்வாறு , கொடுத்துள்ள பல உறுப்புக் கோவையைப் பகுதி 
களாகத் தடுத்துக் காரணிகளைக் காண்பதால் இது • தடுப்பு 
முறை ( partition method ) என வழங்கப்படுகிறது . 


2 ( s + 


மூலப்பாதை 


511 


ஐந்து படிக் கோவை வரை இவ் வழியில் காரணிகளைக் கண்டு 
பிடித்து விடலாம் . அதற்குமேல் , கடினம் ஆகும் . அத்தகைய 
கோவை ஒன்றைக் கையாளும் முறையைக் கீழே காண்போம் . 


+ bs + cs + ds + es + f s + 8 = 0 
Ya (s + bs + cs + d) + e ( s + 

f 


8 


+ / 


+ 


- 


0 


2 


8 


S + 


2 


1+ 


( A ) 


s * ( s + bs + c s + d ) 


இதன் மூலப் பாதை வரைய s * + bs + cs + d என்பதன் 
காரணிகள் தேவை . இதற்கு , 

s + bs + cs + d = 0 


*{++ by +as+ 4 ) - 0 


அதாவது , 


* (x+ 4 ) . 


1+ 


( E ) 


s ( s + b ) 


இதன் மூலப் பாதையை வரைந்து , 

அதன் வழி 
s * + bs + cs + d- யின் காரணிகளைக் காண்க , பிறகு சமன்பாடு 
( A ) - யின் மூலப் பாதையை வரைந்து , கொடுத்துள்ள பல் உறுப்புக் 
கோவையின் காரணிகளைக் கணிக்க . 


இவ்வாறு ஆறுபடிக் கோவைக்கு இரு தடுப்புக்கள் தேவைப் 
படுகின்றன . இதை அட்டவணை 8 : 1 - இல் காணலாம் . 


அட்டவணை 8.1 


S- இன் அடுக்கு ( படி , n ) 


தேவையான தடுப்புக்களின் 

எண்ணிக்கை 


31 


1 


6 


2 


8 


n 


9 


< 11 


4 . 


512 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினா 8.7 

தடுப்பு முறையில் மூலப் பாதையின் துணை கொண்டு கார 
ணிப் படுத்துக : 

s + + = 3s8 + 18s "-1 48s + 32 


தீர்வு ! 


s + 3s + 18s + 48s--32 = () 


s"(s"+33+ 18 ) +48 ( 5 


3 ) 


2 
3 


0 


2 
s + . 

3 
1+ 48 

s (s + 3s +18 ) 


K = 48 


( s + 3 ) 


GH 


என்க . 


s ( s - 3s + 18 ) 


. 


தொடக்கம் முடிவு ! 

GH இன் பேரெண்கள் - (0 , 0 , -1.5 + j 3.96 
GH இன் சுழியெண்கள் : -- 3 


ஃ . np 


4 


ஃ . 


.nz 


1 


எனவே மூலப் பாதையின் கிளைகள் 0 , 0 , -1.5 + j3.86 , 
-1.5 - j3.95 என்ற புள்ளிகளில் தொடங்குகின்றன . இவற்றுள் 
ஒன்று - 2/3 இலும் , பிற மூன்று , வரம்பிலியிலும் முடிகின்றன . 


மெய் அச்சுக்கிளைகள் : 2/3 - 0 இவற்றிற்கு இடைப்பட்ட 
பகுதியில் மூலப் பாதைக் கிளை ஒன்று உள்ளது . 


வட்ட மூலப் பாதை : மையம் ( 2 / 3,0 ) . ஆரம் 2/3 . 


ஈற்றணுகிகள் : 


2 ) --- Zz 
" p … , 


( 0 + 0 - 1.5- + j3.96-1.5 - j3.96) – (0.67) 


4-1 


- 3 + 0.67 

3 


7 


மூலப் பாதை 


513 


- 


186 ° + k360 ° 
+ 

11p - nz 
180 ° 

540 ° 
+ 

+ 
3 

3 . 


= 


+ 60 ° , 


+ 180° 


- 


வெளிச் செல் கோணம் : 


- 1.5 + j3.96 என்ற பேரெண்ணில் . 


-s + j3.96 


- 


-0.67 


-L5 - j8.96 2 . 


படம் 8.35 வெளிச்சல் கோணம் 


8- 180+ * 

K ( s + 0.67 ) 
க s ( s + 1.5 + j3.96) s = -15 + j 3,96 
3,96 

3.961 
( 180 ° -tan - 1 

180° -tan - 1 
0.83 

£ 5 


3.39) -2(18 


( (180 


3:33) 


- 90 ° 


- 


180 ° - 78.2 ° -- 360 ° + 138.6 ° - 90 ° = 150.4 ° 
04 = 180 ° + 150-4 ° = 330.4 ° அல்லது - 29.6 ° 


கற்பனை அச்சைக் கடக்கும் புள்ளிகள் : 

சிறப்பியற் சமன்பாடு 


* + 3s * + 185 + Ks + x = 0 


இரவுத்து அணி 


1 


18 


3 


- 3 


3 


k 


33 


நவீன ஆள் குவைகள் 


514 


2K 


54 - K 
3 
( 54 - k ) k - 6k 

( 54 - k ) 
2 

K 
3 


இதில் வரிசையைச் சுழியாக்க , 

( 54 - K ) K - 6K = 0 
( 54 - K ) -6 = 0 

.. 


K = 48 


54 - K | 
துணைச் சமன்பாடு : 

S3 + 
3 


2 
3 


K = 

0 


2s +32 


0 : S = 


அதாவது 


+ j4 


இவையே மூலப் பாதைக் கிளைகள் கற்பனை அச்சைக் கடக்கும் 
புள்ளிகள் ஆகும் . 

இக் குறிப்புக்களில் இருந்து தோராய மூலப்பாதை வரை 
யப்படுகிறது . சுருள் அளவியின் உதவியால் ,, பல சோதனைப் 
புள்ளிகளில் கோண விதியைப் பொருத்தி பாதையில் திருத்தங்கள் 
செய்து , வீச்சு விதியைக் கொண்டு K யின் மதிப்புக்கள் எழுதப் 
படுகின்றன . இதைப் படம் 8.36 இல் காண்க . 


To : + 

k = ts 


-1.5 


படம் 8.36 மூலப் பாதை G ( H ) 


K ( s + 0.67 ) 
( 3 + 36 + 18 ) 


இம் மூலப் பாதைப் படம் K யின் பல் வேறு மதிப்புகளுக்கு 
உரிய , சிறப்பியற் சமன்பாட்டு மூலங்களைத் தருகிறது . 


மூலப் பாதை 


5 


515 


K = 48 என்கையில் இவற்றின் மதிப்புக்கள் S -1 , -2 , 
+ j4 எனப் படத்தில் இருந்து படிக்கப்படுகின்றன . இச் சிறப்பி 
யற் சமன்பாடு , கொடுக்கப் பட்ட கோவையில் இருந்தே எழுதப் 
பட்டது . எனவே , கோவையின் காரணிகளே , சிறப்பியற் சமன் 
பாட்டு மூலங்கள் ஆகும் . 


எனவே , s + 3s8 + 18s + 483 + 32 என்னும் கோவையின் 
காரணிகள் வருமாறு : 

( s + 1 ) , ( s + 2 ) . ( s + j4 ) , ( s - j4 ) . 


8.2.5 மூலப்பாதை வழி ஆள்குவை ஆக்கம் : ( design of control 
systems through Root locus ) 

ஓர் ஆள் குவையின் மூலப் பாதை , குவையின் சிறப்பியற் 
சமன்பாட்டு மூலங்களுக்கும் , நிலைப் பெருக்க எண் K- வுக்கும் 
உள்ள உறவைக் காட்டுகிறது . யின் எந்த மதிப்புக்களுக்கு 
மூலப் பாதைக் கிளைகள் S- தள வலது பாதி பில் நுழையாது 
இருந்து விடுகின்றன என்று பார்த்து நிலையுறுதியை அறிகிறோம் . 


மேலும் செயற் குறிப்புகளுக்கு ( performance specifications ) 
ஏற்ப ஆள்குவைகளை ஆக்கும் பணியில் , இம் மூலங்களின் 
பிடங்களைத் தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பது அவசியம் 
ஆகிறது . இதற்கு மூலப்பாதை ஒரு கை வந்த கருவியாக உதவு 
கிறது . 

எடுத்துக் காட்டாகக் கீழே உள்ள இரு மூலப் பாதைகளைக் 
காணவும் . 


- 200 


-50 


படம் 8.37 மூலப் பாதை GH = 


6 + 205 /0 + 3) 


K 
s (s + 200 ) ( s + 50 ) 


516 


நவீன ஆள் குவைகள் 


- 200 


-ISO 


-50 


படம் 8.38 மூலப் பாதை GH 


- 


K ( s + 100) 
8s + 50 ) ( s+ 200) ( + 250) 


ஒரு சுழியெண்ணையும் , ஒரு பேரெண்ணையும் புதிதாகப் 
புகுத்துவதால் , மூலப்பாதையின் உருவம் மாறுகிறது . நிலை 
யுறுதியின் தரம் உயர்கிறது . இதில் இருந்து தெரிவது என்ன ? 
கொடுக்கப்பட்ட ஆள் குவையின் மூலப் பாதையை வரைந்து 
கொண்டு , செயற்குறிப்புகளுக்கு ஏற்ப அதன் 
பேரெண் , சுழியெண்களை இவற்றின் இணைப்பால் மாற்றி , வரும் 
புதிய செலுத்துச் சார்பிற்கு ஏற்ப ஈடுசெய் உறுப்புக்களைச் சேர்க் 
கலாம் , இசுதயே ஈடு செய்தல் என்னும் அத்தியாயத்தில் 
விரிவாகக் காணபோம் . 


உருவைப் 


பயிற்சி 8 


8.1 மூலப் பாதை வரைக ! 

K (s + 1 ) 
( அ ) G ( s ) = 

S ( s + 2 ) ( s + 4 , 

K 
( ஆ ) G ( s ) = 

S (s + 8 + 17 ) 


8.2 நிலையுறுதியை மூலப் பாதை முறையில் ஆய்க ! 


KS 


( அ ) G (s ) 


- 


( s + 1 ) (s + 10 ) 

K 
S ( S + 2 ) ( s + 2s + 37 ) 


( ஆ ) G ( S ) 


>( +2)F + 21+ 37) 


517 
மூலப் பாதை 
8.3 ஒரு பின்னூட்டு ஆள் குவையில் சுற்று செலுத்துச் 
சார்பு 

K 
GH = 

s ( s + 2 3 + 2 } ( s " + 6s + 10 ) 
இதன் மூலப் பாதையை வரைந்து , K யின் எந்த மதிப் 
பிற்கு இது ஒரு தூய அலை வாக்கியாக ( oscillator ) 
இயங்கும் என்று கண்டு பிடிக்க . 


8.4 பின் வரும் சமன்பாட்டில் இருந்து மூலப் பாதையை 

வரைந்து முக்கியப் புள்ளிகளைக் குறிக்க . ( T = 0 முதல் ம 
வரை . ) 

T 
3 ( s + 4 ) ( s + 8s + 32 ) 


- 


- 


85 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையில் 

K 
G ( s ) 

3 ( 1 + 0.02S ) 1 + 0.01s ) 
( அ ) K யின் எந்த மதிப்பு வரை இக் குவை நிலையுறுதி 
உடையதாய் இருக்கும் ? 

தடையூட்டு 
விகிதம் 8 = 0.388 எனில் , அதற்கு ஏற்ற K- யின் 
மதிப்பு என்ன ? 


8.6 மூலப் பாதையின் துணை கொண்டு காரணிப் படுத்துக . 

( அ ) S + 5 + 295 + 125s + 100 
( ஆ ) s ~ 4s - 7s + 223 + 24 = 0 


- 


10 
3.7 ஒரு குவையின் G ( s ) 

S ( 1 + 0.1 5 ) ( 1 + 0.5s ) ( 1 + s ) 
1+ G ( s ) இன் சுழியெண்கள் ஏதாவது S- தள வலது 
பாதியில் உள்ளனவா என்று பார்க்க , சிறப்பியற் சமன் 

பாட்டின் எல்லா மூலங்களையும் கண்டறிக . 
8.8 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள் குவையில் 

K 
G ( s ) = 

குவையின் நிலைப் 
S ( 1 + 0.5s) ( 1 + 0 . / S) 
பெருக்க எண் K , தடையூட்டு விகிதம் = 0.4 இருக்கு 
மாறு திருத்தி அமைக்கப் படுகிறது . வேக வழு மாறிலியின் 
{ velocity error coefficient ) மதிப்பென்ன ? 


518 


நவீன ஆள் குவைகள் 


8.9 ஓர் ஆள் குவையின் சுற்றுச் செலுத்துச் சார்பு வருமாறு ! 

6 
G ( s ) H (s ) 

S (S + 2) ( S + 4 ) 
இதன் பெருக்க நிறைவெண்ணை ( gain margin ) மூலப் 
பாதை முறையில் கணிக்க . 


8.10 முழுப் பின்னூட்டு ஆள்குவை ஒன்றின் குறை சுற்றுச் 
செலுத்துச் சார்பு : 

10 ( s + T ) 

s ( s + 2 ) ( s + 4 ) 
T = 0 முதல் 0 வரை மாறுகையில் , சிறப்பியற் சமன் 
பாட்டு மூலங்களின் நியமப் பாதையைக் கணிக்க , 


G (s ) 


- 


9. ஈடு செய்தல் 

( Compensation ) 


9.1 ஈடு செய்தல் அறிமுகம் ! ( Introductory to compensation ) 

9.1.1 வரையறையும் விளக்கமும் 

ஓர் ஆள்குவை செயற் குறிப்புகளுக்கு ஏற்ப இயங்க , அதன் 
அமைப்பில் செய்யப்படும் மாறுதல்கள் ஈடு செய்தல் ( compen 
sation) எனப்படும் . மாறுதர்களைத் தோற்றுவிக்கும் உறுப்புக்கள் 
ஈடு செய்விகள் ( compensators ) எனப்படும் , 


எடுத்துக் காட்டாக , ஒரு முழுப் பின்னூட்டுக் 

அடிமைக் 
குவையில் G ( s ) = 100 / s ( s + 6s + 25 ) . அதன் செயற் குறிப் 
புக்கள் வருமாறு 

( அ ) ஒருமை வேக ஊட்டக் கடைநிலை வழு ess < 0.4 
(ஆ ) பெருக்க நிறைவெண் Gm > 2 


ஆள்குவை அமைப்பில் செய்ய வேண்டிய மாறுதல்கள் என்ன 
என்று காண்போம் . 


ess 


எல்லை 
S - 0 


- 


SR ( s ) 
1 + G (s ) 


R ( 9 ) 


( ஒருமை வேக ஊட்டம் r = t ) 


G ( s ) = 


என இருக்கட்டும் . 


K 
s ( s + 6s + 25 ) 

K 
6s + ( 25 + s ) 


G ( S ) 


++ 


520 


நவீன ஆள் குவைகள் 


G ( ja) 


--Su + 


K 
- 60 + jo ( 25--0 ) 


இதன் கற்பனைப் பகுதியைச் சுழி ஆக்க , 

25 - wa = 0 . = 25 


எனவே Gx 


K 
--6x25 + 0 


| 


K 
150 


1 


150 


Gm 


G % 


K 


... K < 75 . 


மேலும் , 


s . 


ess 


- 


எல்லை 
S - 0 


1+ G ( S ) 


எல்லை 
S-+ 0 


1 
s +sG ( s ) 


1 


எல்லை 
F + 0 


SG ( s ) 


1 
K / 25 


30.4 


எனவே K > 


25 


0.4 அல்லது 62.5 . 


அதாவது , ஆள்குவையின் நிலைப் பெருக்க எண் K 62.5 - க்கும் , 
75 - ச்கும் இடையில் இருந்தால் , செயற் குறிப்புச்களுக்கு ஏற்ப 
ஆள்குவை இயங்கும் . K = 70 எனக் கொள் வலாம் . 


100 . 


கொடுக்கப் பட்டுள்ள K 

தேவையான K = 70 . 
70 
மாறுதல் ! என்ற விகிதத்தால் பெருக்கல் . இதை ஒரு மின் 

100 
பிரித்தியாலோ ( potential divider ) அல்லது பொதுவாக ஒரு 
குறைப் பெருக்கியாலோ : attenuator ) பெறலாம் . 


பெருக்க எண் ஈ ) செய்தலுக்கு ( gain compensation ) இது ஓர் 
எளிய எடுத்துக் காட்டு ஆகும் . 


521 


ஈடு செய்தல் 

பொதுவாக ஈடு செய்தல் என்பது இவ்வளவு 
இராது . இதையும் ஓர் எடுத்துக் காட்டால் விளக்குவோம் . 


எளிதாக 


R 


C 


K 
6 + 20 


1 
S ( S + 100 ) 


படம் 9.1 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவை 


வேக வழு 


படத்திற் காணும் ஆள் குவையின் 

மாறிலி 
K , = 200 , பருவ நிறைவெண் 4m x 45 ° என்பல செயற் குறிப் 
புக்கள் . தேவையான மாறுதல்களை இப்பொழுது காண்போம் 


G (s) 


- 


K 
s ( s + 20 ) ( s + 100 ) 


எல்லை 
S - 0 


K , 


K 
2000 


200 


sG ( 3 ) = 


- 


எனவே 


K = 4x100 


G (S) 


4X105 
s ( s + 20 / s + 100 ) 


பருவ நிறைவெண் காண , 

4x10 * 
Mo ( + 400 ) ( + 10000 ) 


1 


... 


Ge 


.. ( 1 ) 


- 


tan - 1 

100 


| 


c 90° - tan - 1 

20 
on = 180+ 


சமன்பாடு ( 1 ) இல் இருந்து 
வ . ( + 400 ) ( -- 10 ) 16x1010 

we = 100 , என்க . 
tư ( 4 * + 0.04 ) ( uº + 1 ) = 0.16 


தைப் பிழைத் திருத்தல் முறையில் தீர்க்க , u = 0,572 


522 


நவீன ஆள் குவைகள் 


எனவே - 57.2 


% e = -90 ° -tan - 1 


57.2 
20 


57.2 
- tan - 1 

100 


- 1 


- 190.50 


.. Am = 180 ° - 190.5 ° = -10.50 


கை 


தேவையான பருவ நிறைவெண் 450 
செலுத்துச் சார்பில் பருவக் கோணத்தை 55 ° அதிகமாக்க வேண் 
டும் . இதற்கு ஒரு பருவ முந்து 
மின் வலையைப் ( etectrical 

C 
phaselead network ) 

பயன் 
படுத்தலாம் . ( படம் 9. 2 ) 


+300 என்க . 


RS 


s + 30 
Ge 

RI 
ஏறத்தாழ 55 முந்து 

et 
பருவக் கோணத்தைத் தரும் , 
இதன் விவரம் பின்னர்க் காண 
லாம் . யின் மதிப்பு மாறாது 

படம் 9.2 பருவம் முந்து மின்வலை 
இருக்க , 

பெருக்க 
உடைய முன் பெருக்கி ( preamplifier ) ஒன்றைப் பொருத்தலாம் . 


எண் 0 ஐ 


இவ்வாறு ஈடு செய்யப்பட்ட ஆள்குவையைப் படம் 9.3 இல் 


காண்க . 


R 


B5 


படம் 9.3 ஈடு செய்த முழுப் பின்னூட்டு ஆள்குவை 
1. முன்பெருக்கி 2. முந்துவலை 3. ஈடுசெய்வி 


இது தொடர் ஈடு செய்தலுக்கு ( series compensation ) ஓர் 
எடுத்துக் காட்டாகும் . மேற்கண்ட இரு சான்றுகளும் ஈடு 
செய்தல் என்றால் என்ன என்பதைத் தெளிவாகக் காட்டுகின்றன . 


தம் அமைப்பில் மாறுதல்கள் இன்றி , செயற் குறிப்புக்கள் 
எல்லாவற்றிற்கும் ஏற்ப இயங்கும் ஆள்குவைகளைக் காணல் அரிது 
விரும்பிய வண்ணம் மாறுதல்களைத் தோற்றுவிக்கும் ஈடு செய்வி 


ஈடு செய்தல் 


523 


களின் ( compensators ) அமைப்பு , அவற்றை இணைச்கும் இடம் 
இவற்றை ஒட்டி ஈடு செய்தலைப் பல வகைகளாகப் பிரிக்கலாம் . 
இவற்றை அடுத்த பகுதியிற் காணலாம் . 


9.1.2 ஈடு செய்தல் வகைகள் ( Types of compensation ) 

ஈடு செய்தலைத் தொடர் ஈடு செய்தல் ( series compensation ) , 
பின்னூட்டு ஈடு செய்தல் ( feedback compensation ) என இரு 
வகையாகப் பிரிக்கலாம் . 


3 


2 


C 


to 


S + 30 
8 + 300 


4105 
8 + 20 


1 
S6 + 109 ) 


படம் 9.4 தொடர் ஈடு செய்தல் 


GG 


Ge 


படம் 9.5 பின்னூட்டு ஈடு செய்தல் 


ஈடு செய்வி முன் செல் பாதையில் அமைவது தொடர் ஈடு 
செய்தல் . ஈடு செய்வி பின்னூட்டுப் பாதையில் அமைவது பின் 
னூட்டு ஈடு செய்தல் , 


தொடர் ஈடு செய்தலில் எளிய மின் தடை , தேக்கிகளால் 
ஆன மின் வலைகளே பயன்படுத்தப் படுகின்றன . இதன் இலாபம் : 
எளிமை , சிக்கனம் , சிறிய இட அனடவு . 


பின்னூட்டு ஈடு செய்தலில் , வேக மின்னோக்கி , சமநிலை மின் 
மாற்றி போன்ற விலை மிக்க உறுப்புக்கள் இடம் பெறுகின்றன . 
எளிமை , சிக்கனம் , சிறிய இட அனடவு போன்ற சிறப்புக்கள் 
இல்லா விடினும் , இடம் ஊட்ட விளைவை இது வெகுவாகக் 
குறைக்கிறது . மேலும் , மிகு திறன் அறிகுறிகள் பின்னூட்டுப் 


524 


நவீன ஆள் குவைகள் 


பாதையில் இல்லை . எனவே ஈடு செய்வியின் ஆக்கத்தில் சிக்கல் 


இராது . 


அடுத்து வரும் பகுதிகளில் தொடர் ஈடு செய்தலிற் பயன் 
படும் மின் வலைகளின் சிறப்பியல்புகளைக் காணலாம் , 


91.3 


பருவ முந்து மின் வலை ( Phase lead network ) 


ஈட்டப் 

பருவக் 
கோணம் , ஊட்டப் 

பரு 
வக்கோணத்தை முந்துவதாக 
வும் , அலைவெண் அதிகமானால் 
வீச்சு விடுகம் அதிகம் ஆவ 
தாகவும் உள்ளது பருவமுந்து 
மின் வலை . ( படம் 9.6 ) 


R 


e 


e 


தன் சிறப்பியல்புகளை 

படம் 9.6 பருவ முந்து வலை 
இங்குக் காண்போம் , இவை 
ஈடு செய்விகளின் ஆக்கப் பணியில் பெரிதும் பயன்படும் . 


இதன் செலுத்துச் சார்பு 
E. R , 

R , + R , 


. 


E- ,, 
B, *** 


1 + R , CS 

S 
R + R , 


R , RC , 


R , + R , 

R , 


R + R , 

R , C , = T , என்க . 


1 


* 


( 1 + aTs ) 

( 1 + T s ) 


-- 


(+++ ) 
( - + + ) 


G. ( ja ) = 1 


( I + jwaT ) 
( 1 + juT ) 


a 


8 


tan - 1 ouT - tan - 1 oT 


emax காண , 


1 


da 
dw 


+ 


1 
1 - ல் T 


T..0 


. 


ஈடு செய்தல் 


525 


1+ r = 1 + 


1 
1 + wa T 

1 + o T 
1 + va T = a + o " Tra 
T a ( e - 1 = ( a - 1 ) 


* 


a 


. 


1 
TNa 


+ 


மீப் ( பெரிய ) பருவக் கோணம் 8m- க்கு உரிய அலைவெண் 


1 


. 


Ta 


1 


am = tan - 1 


IN a 


= . Ta - tan- 1_ T 

TNa 


1 


= tan - na 


tan 


- 


Na 


1 


tanom 


* + I 


1 


Na 
1 + Na . 1 


2Na 


o - 1 


em 

2 & 


எனவே , 


படம் 9.7 மீப்பருவக்கோணம் 


- 


sin om 


0 1 
a + 1 


a 


மீப் ( பெரிய ) பருவக் கோணம் 


Email 


| 
sin - 1 

- 1 

e + 1 


அட்டவனை 9.1 


a . Gm இடையுறவு 


a 


1 2 3 


4 


5 6 


7 


8 9 


10 


11 12 


am 


0 200 300 37 ° 42 ° 46 ° 490 52 ° 54 ° 56 ° 57.50 590 


526 


நவீன ஆள் குவைகள் 


1 


G = 


VI +-u a T 
M1 + o T 


e 


1 


N1 + a 


1 


a 


1+ 


k 


மீப் ( பெரிய ) பருவக் கோணத்திற்கு உரிய வீச்சு விகிதம் 


1 


Gw 


அல்லது 


Gom 


- 10 log a 


டெசிபல் 


m 


Na 


Wm 


Om / w = ot 


* 


1.1டம் 9.8 பருவ முந்து வலை கோணத்தூரப்படம் 


1 


dib 


8 


ச 


6 . 
1-20 lac 


படம் 9.9 பருவ முந்து வலை - போடே படம் 


பருவ முந்து வலையில் , 


1. ஒரு முந்து பருவக் கோணத்தைப் பெற முடிகிறது . 


ஈடு செய்தல் 


527 


2. மாறிலி - வைப் பொருத்து அதன் மீப் பெரிய பருவக் 
கோணம் மாறுகிறது. 


1 


3. = 0 எனில் Ge 


- 


அல்லது - 20 log a டெசிபல் 


1 


= om 

எனில் Ge 


அல்லது -10 log a டெசிபல் 


Me 


a = 0 எனில் G. 


1 அல்லது 0 டெசிபல் 


4. ஆயப் பூன்ளியில் இருந்து , பேரெண் 


1 
T 


சுழி எண் 


1 
al 


விட அதிக தூரத்தில் இருக்கிறது . 


பருவ முந்து உலையின் சிறப்பியல்புகள் : 

1. முந்து பருவக் கோணத்தால் ஈடு செய்கிறது . 
2. அலைவரிசை அகலத்தை அதிகப் படுத்துகிறது . 
3. பருவ , பெருக்க நிறைவெண்களை அதிகப் படுத்துகிறது . 


9.1.4 பருவந்தாழ் மின் வ a { Phasc lag network ) : 

ஈட்டப் பருவக் கோணம் , ஊட்டப் பருவக் கோணத்திற்குப் 
பிந்தியும் , அலைவெண் அதிகமானால் , குறையும் வீச்சு விகித மும் 
உள்ளது பருவந்தாழ் மின் வலை . ( படம் 9.10 ) 


RO 
M 


இதன் செலுத்துச் சார்பு 


ei 


RA 


w 


eo 


Eo 
Ei 


1 + R , CS 
R + R , 

R, CS 
R , 


C 


படம் 9.10 பருவ தாழ்வலை 


R 


R , + R , 

= a , R.C, - T , என்க , 
RO 


1 


- 


& 


ox 
528 

நவீன ஆள் குவைகள் 

+ 
1 -- TS 1 

T 
| G . 
1 + aTS 

1 
s + 

aT 
1 + jor 
Gc ( jw ) 

1 + jraT 
8 = tan - 1 T tan - 1 waT 
de 

1 
= 0 எனப் பிரதியிட , om = 
do 

TNe 
இதை வில் பிரதியிட , 

Bm 

sin 
sm , a இவற்றின் இடையுறவை அட்டவணை 9.1 இல் காண்க . 

1 
Gwin அல்லது 

டெசிபல் 

Gwm - loga 
da 
பருவந் தாழ் வலையின் கோண தூரப் படமும் . 

படமும் . போடே 
படமும் கீழே காட்டப் பட்டுள்ளன. 
ㅎ 

1 
W : 


a - 1 
a + 1 


* 


Wm 


em ( w = 


Ge 


-20 lloga 


- Om 


படம் 9.11 பருவம் தாழ் வலை 
கோண தூரப் படம் 


படம் 9.12 பருவம் தாழ் வலை 

போடே படம் 


ஈடு செய்தல் 


529 


பருவந் தாழ் வலையில் 

1. தாழ் பருவக் கோணம் கிடைக்கிறது . 


2. மாறிலி - - வைப் பொருத்து மீப் பெரிய தாழ் பருவக் 
கோணம் மாறுகிறது . 


3 , 0 எனில் 


G. = 1 அல்லது 


0 டெசிபல் 


1 


ல m எனில் G. 


-- 


அல்லது 


--10 loga டெசிபல் 


1 


* ல எனில் G. 


-- 


அல்லது 


-20 loga டெசிபல் 


4. ஆயப் புள்ளியில் இருந்து , சுழியென் - . பேரெண் * 


- 


விட அதிகத் தூரத்தில் இருக்கிறது . 


பருவந் தாழ் வலையின் சிறப்பியல்புகள் : 

1. பெரிய அலைவெண்களிற் குறைப் பெருக்கத்தைத் ( artenu 
ation ) தருவதால் , வீச்சு குறைந்து ஈடு செய்கிறது . 

2. அலை வரிசை அகலத்தைக் குறைக்கிறது . 
3 , வலிவுடைக் காலமாறிலியை மேலும் பெரிதாக்குகிறது . 

4. சிறிய அலைவெண்களிலேயே சுழிப் பேரெண்களைப் பெற்று 
குறைந்த பருவத் தாழ்வையே புகுத்துகிறது . 
9.1.5 பருவ முந்து - தாழ் மின் வலை ( Phase Lead - lag network ) 


R 


பே 


Re 


e 


CA 


படம் 9.13 முந்து தாழ் வலை 


சிறிய அலைவெண்களுக்குப் பருவந்தாழ் வலையைப் போன்றும் 
பெரிய அலைவெண்களுக்குப் பருவ முந்து வலையைப் போன்றும் 
செயற்படுவது பருவ முந்து . தாழ் வலை . ( படம் 9.13 ) 

34 


நவீன ஆள் குவைகள் 


530 


இதன் செலுத்துச் சார்பு 
E. 

( 1 + R , C , S ) ( 1 + R ,Cs) 
E 1 + RC, + R , C + R , C ,) S + RCR, C , 

( 1 + T , S ) ( 1 + TS ) 
( 1 + TS) (l + TA ) 


இங்கு T > T , T > T 

TT = 1,7 , 


அதாவது , 

I = a R , C , 
T = R , C , 
T. = R , C , 
I. - H R , C 


a > 1 


இதன் அலை விளைவுப் படங்கள் வருமாறு : 


db 


+ 


w = 0 


6c 


படம் 3.14 முந்து - தாழ் வலை 

கோண தூரப் படம் 


படம் 9.15 முந்து- தாழ் வலை 

போடே படம் 


( 1 + Ts ) 
( + T ,3 ) 

என்ற பகுதி பருவந்தாழ் வலையாகவும் , 
( 1 + 18 ) என்ற பகுதி பருவமுந்து எலையாகவும் 

செயற் 
( 1 + TS ) 
படுகின்றன . எனவே இரண்டின் சிறப்பியல்புகளையும் இதிற் 


531 


ஈடு செய்தல் 


காணலாம் . சிறப்பாக , இது அலை வரிசை அகலத்தை மாற்றாம 
லேயே , ஈடு செய்ய உதவுகிறது . 


கொடுக்கப்பட்ட ஆள்குவையின் அமைப்பு , செயற் குறிப்புக் 
கள் இவற்றில் இருந்து எவ்வகை ஈடு செய்வி தேவை என அறிய 
லாம் . இது பற்றி விரிவாக அடுத்த பகுதியில் காண்போம் . 


9.2 தொடர் ஈடு செய்தல் ! 
9.2.1 தொடர் ஈடு செய்தல் அறிமுகம் ! 

ஒரு மின் பிரித்தியைக் கொண்டு , எல்லா அலைவெண்களிலும் . 
ஒரே அளவு பெருக்க எண்ணைக் குறைப்பதே , குறைப் பெருக்கல் 
முறை ( Attenuation method ) அல்லது பெருக்க ஈடுசெய்தல் 
( gain compensation ) எனப்படும் . ! 

ஒரு முந்து வலையைக் ( lead network ) கொண்டு , வீச்சுக் கடப்பு 
அலைவெண்ணுக்கு அருகில் , பருவமுந்து கோணத்தைச் சேர்த்தல் 
முந்துவலை ஈடு செய்தல் ( Lead network compensation ) ஆகும் . 

ஒரு தாழ்வலையைக் ( lag network ) கொண்டு , பெரிய அலை 
வெண்களில் பெருக்க எண்ணைக் குறைத்தல் தாழ்வலை ஈடு செய் 
தல் ( Lag compensation ) எனப்படும் . 

இம் மூன்று வகைகளும் சேர்ந்தும் செயற்படலாம் . இவ்வாறு 
வருவதே முந்து தாழ்வலை ஈடுசெய்தல் ( Lead lag compensation) 


ஆகும். 


இவை யாவும் தொடர் ஈடு செய்தலில் அடங்குவன . அலை 
விளைவு முறை ( frequency response method ), மூலப்பாதை முறை 
( root locus method ) ஆகிய இரண்டு வழிகளிலும் ஈடு செய்வியை 
ஆய்தலும் ஆக்கலும் இயலும் . இருப்பினும் , விரிவஞ்சி 
முன்னதை மட்டுமே இங்கு விளக்கப் புகுவோம் . 

அலை விளைவு முறையின் பின்னணி வருமாறு 1 எடுத்துக் 
காட்டுக்குப் படம் 9.16 , 9.17 இல் உள்ள குவை அலைவிளைவுகளில் 
இருந்து தொடங்குவோம் . 

இவ் இரு குவைகளிலும் பருவ நிறைவெண் 45 ° இருக்கவேண் 
டும் என்க . 


இவற்றிற்கு எவ்வகை ஈடுசெய்தல் பயன் தரும் என்று முதலில் 
அறியவேண்டும் . பின் , ஈடு செய்வியின் அமைப்பைக் கணிக்க 


லாம் . 


532 


நவீன ஆள் குவைகள் 


w = * 


ய : 00 


P = 0 


படம் 9.16 குவை அலை விளை 


வு 


1 


படம் 9.17 குவை அலை விளைவு -2 


படம் 9.16 - இல் உள்ள குவை நிலையுறுதி அற்றது . எனவே , 
K- ஐ குறைத்தோ , பருவந்தாழ் வலையைக் கொண்டோ எந்த முன் 
னேற்றமும் காண இயலாது . தக்க , பருவமுந்து வலை ஒன்றை 
இணைப்பதன் வழி , Am = 45 ° பெறலாம் . இங்கு ஈடு செய்வி 
பருவ முந்து வலை , 

படம் 9 17 - இல் உள்ள குவை நிலையுறுதி உடையது . sm 
ஏறத்தாழ 90 ° உள்ளது . K- ஐ அதிகம் ஆக்குவதாலோ , பருவ 
முந்து வலை ஒன்றை இணைப்பதாலோ , 4m = 45 ° ஆகிவிடாது . 
ஒரு பருவந்தாழ் வலையே இதைக் கைகூட வைக்கிறது . பெரிய 
அலைவெண்களில் குறைப் பெருக்கம் தோன்றுவதால் , குவையின் 
நிலையுறுதிக்கும் இடர் இராது . 


இவ்வாறு எவ்வகை ஈடு செய்வியைப் பயன்படுத்தலாம் என் 
பதைக் கோண தூரப் படத்தில் இருந்து அறிகிறோம் . ஆனால் ஈடு 
செய்வியின் ஆக்கம்பற்றி இப் படம் வெளிப்படையாக எதையும் 
காட்டவில்லை , மாறாக , போடே படத்தில் இருந்து ஈடு செய்வி 
யின் அமைப்பை எளிதில் உணர்தல் இயலும் . இது எங்ஙனம் 
என்பது அடுத்துவரும் பகுதிகளிற் தெளிவாகும் . 


9.2.2 பருவ முந்து ஈடு செய்தல் ( Phase lead compensation ) 

பருவமுந்து ஈடு செய்தலில் நான்கு படிகள் உண்டு : 
1. தேவையான முந்து பருவக் கோணத்தைக் கணித்தல் ; 

2. தேவைக்கு ஏற்ப மீப் பெரிய முந்து கோணத்தைத் தரும் 
மாறிலி a வை அறிதல் ; 


3 .. பிறகு , வீச்சுக் கடப்பு அலைவெண்ணில் மீப்பெரிய 
கோணம் வருமாறு , மின் வலைக் காலமாறிலி T- ஐ கணித்தல் ; 


ஈடு செய்தல் 


333 


. 


4. R. R. , இவற்றின் மதிப்புக்களைக் காணல் 

ஓர் அடிப்படைப் பருவமுந்து வலையும் அதன் வீச்சுப் படமும் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

t 
dly * 

dT 

. 
R 


பு 


20 


படம் 9.18 பருவம் முந்துவலை 


படம் 9.19 போடே வீச்சுப் படம் 
( முன் பெருக்கி இல்லாமல் ) 


E. 
E 


- 17 


1 + aTS 
1 + TS 


a - 


R + R , 
R 


R , 
T = 

R.C , 
R + R , 


இம் மின் வலை 


1 

என்ற குறைப் பெருக்கத்தைத் ( attenua 
tion ) தருவதால் , இதை ஈடுசெய்ய & என்ற பெருக்க எண்ணை 

உடை.ய ஒரு முன் பெருக்கியை 
யும் அமைக்கவேண்டும் . இவை 
இரண்டையும் இணைத்து விட் 
டால் பின்வரும் வீச்சுப் படம் 
கிடைக்கிறது . 


அடுத்து வரும் 

பகுதிகளில் 

தையே முந்துவலை ஈடு செய்வி 
cT 

யின் வீச்சுப் படமாகக் கொள் 

வோம் . அதாவது , a என்னும் 
படம் 9.20 போடே வீச்சுப்படம் 
( முன் பெருக்கியுடன் ) 

பெருக்க எண்னைத் தரும் முன் 
பெருக்கி , 

எப்பொழுதும் 
முந்துவலையுடன் சேர்ந்தே இருப்பதாகக் கொள்ளப்படுகிறது . 


534 


நவீன ஆள் குவைகள் 


வேண்டாத் தேவையாகிய ( necessary evil ) இம் முன் 
பெருக்கியே ( preamplifier ), பருவ முந்து ஈடு செய்தலின் குறை 


ஆகும் , 


ஆக்கப் பணியில் வைக் குறைப்பதற்கு , -ஐ கணக்கிடும் 
வ இல் , வருமாறு வலை மாறிலிகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 


பருவ முந்து ஈடுசெய் ஆக்கப் பணிப் படிகள் வருமாறு ! 


( அ ) 8m காணல் : 

1. குறிப்பிட்ட கடைநிலை வழுவிற்கு ஏற்ப , K- யின் மதிப் 
பைக் காண்க . 


வரைந்து , 


2. போடே படம் 
கணிக்க . 


பருவ நிறைவெண் -ஐ 


3. தேவையான கிடைக்க , இத்துடன் எவ்வளவு பருவ 
முந்து கோணம் கூட்டப்பட வேண்டும் என்று அறிக . 


4. பருவமுந்து மின் வலைனய ஆள்குவையில் நுழைப்பதால் , 
வீச்சுக் கடப்பு அலைவெண் அதிகமாகிறது . இதனால் Pm- இல் ஏற் 
படும் மாறுதலை ஈடு செய்ய 10 % கூட்டிக் கொள்க . எனவே , 
& m = தேவையான பருவமுந்து கோணம் + அதில் 10 % . 


( ஆ ) a காணல் : 


5. sin an = 


இதில் இருந்து க வைக் கணிக்க . 


இதை முழு எண்ணாக்க நேரின் , அடுத்த பெரிய எண்னையே 
கொள்க . 


( இ ) காணல் : 

6. லா - இல் வலையின் வீச்சு விகிதம் 10 log a டெசிபல் . இந்த 
அளவு , ஆள்குவையின் வீச்சுப் படம் நகர்த்தப்படுவதால் ஈடு 
செய்யாப் படத்தில் மடி நகர்ந்து - 10 log . டெசிபல் என்ற வீச் 
சுக்கு நேர் இருக்கும் . இதன் வழி . - ஐ அறியலாம் . 


7. பருவக் சுடப்பு அலைவெண்ணில் மீப்பெரிய கோணம் 
வருமாறு அமைப்பதால் , = am . இதில் இருந்து , 

1 
omna 


ஈடு செய்தல் 


535 


( ஈ ) வலை அமைப்பு : 

1 + aTs 
8. Ge 

1 + TS 
, 

R, 
T 

R , + R, 
R.C 
C = 0.1 FF என்க . 


R.C , 


= aT 


aT 


இதில் இருந்து , R , 


C , 


Ri 


RA 


& 2 


+1 : R , 


- 


R, 


a - 1 


மாதிரி வினா 9.1 

ஒரு கடைசற் பொறியின் உளித் திருப்ப ஆள்குவையைக் 
கீழே காண்க . ஒருமை வேக ஊட்டக் கடைநிலை வழு 1 % எனவும் , 
உச்ச விலக்கம் - 2 % எனவும் இருக்க வேண்டும் எனில் அதற்குத் 
தக்க ஈடு செய்வி ஒன்றைப் புனைக . 


5 


10 ) 
S ( 1 + o.is) 


1 
10 


படம் 9.21 கடைசற் பொறியின் உளித் திருப்ப ஆள்குவை . 


தீர்வு : 

ஒருமை வேக ஊட்டக் கடை நிலை வழு ess = 


1 
K , 


K , 


எல்லை 

SG ( s ) . ( வேகவழு மாறிலி ) 


- 


- 


ess = 1 % = 0.01 . எனவே K , = 100 

50 
G ( s) 

3 ( 1 + 0,1 3 ) 
எல்லை 

K 
K , = S. 

- K = 

100 
+0 s ( 1 + 0.1 ) 
கொடுத்துள்ள K = 50. எனவே , இதை இரு மடங்காக்க 
வேண்டும் . 


நவீன ஆள் குவைகள் 


536 


த 


த காணல் ! 


G ( s ) 


100 
$ ( 1 + 0.15 ) 


3 


100 
sc ( 1 + 0.010 ) 


1 


as ( 1 + 10 ) 


* 100 


w = 20 என்க . இடது புறம் 


20 


( 14 


4001 
100 


= 100 


எனவே , 5 = 20 


4. = -90 ° -2 tan -30.1 ac 

= --90 ° -- 2 tan -10.1X20 = -217 ° 


-37 ° 


* = 180 ++ 
தேவையான 4m : 

-81-8 
M. 


100e 


இதில் இருந்து = 0.8 

8. உறவில் இருந்து m = 70° (படம் 7.7 ) 


எனவே , தேவையான பருவ முந்து கோணம் 

= 37 ° + 70 


-- 


= 1077 


= 107 ° + 8 ° 


= 115 , என்க . 


mே வெகு அதிகமாக இருப்பதால் , இரண்டு பருவ முந்து வலை 
களைத் தொடர் இணைப்பில் கொள்ளலாம் . அப்பொழுது ,, 


26 - 115 ; எனவே 8 = 57.50 


காணல் ! 


Bm = sin - 1 


1 

= 57.50 
T + 1 


எனவே 


-- 


11 . 


ஈடு செய்தல் 


537 


T காணல் ! 


1 


அலைவெண் = ல m 

எனில் G 


-- 


. 


100 


- 


11 


ம (1 

( 1+ 13 ) 
* ( 1 + 1 


அல்லது , ல 


1100 


A = 10u என்க . 


u (114 ) 


100 


u = 5 என்க . இடது புறம் = 5 ( 1 + 25 ) = 130 


u = 4.75 என்க . இடது புறம் = 4.75 ( 1 + 22.6) = 112 


4.71 என்க . 


இடது புறம் = 4.72 ( 1 + 22.4 ) - 110 


- 


4.72 ; 


ல = 47.2 


1 
T 


- 


47.2 11 


om da 


= 156 


= 14.2 


블 
+ -1 

( ++ 
( + ) 


* 


( s + 14.2 ) 
( s + 156 ) 


வலை அமைப்பு ! ( படம் 9.6 ) 


- 


C 


0.1 


HF என்க . 


1 / 14.2 


R.C , = aT . R , 


eT 
C.C 


70.5x108 ஓம் . 


0.1X10-6 = 


R + R , 

R. 


538 


நவீன ஆள் குவைகள் 


7.05X108 ஓம் . 


R , | 70.5x108 
எனவே R , 

a --1 

11-1 
RR 

70 கிலோ ஓம் 

7 கிலோ ஓம் 
C 

0.1 மைக்ரோ ஃபாரடு 


RA 


9.2.3 பருவந்தாழ் ஈடுசெய்தல் ( phase lag compensation ) : 

ஓர் அடிப்படை பருவந்தாழ் மின் வலையையும் அதன் வீச்சுப் 
படத்தையும் முறையே படம் 9.10 , படம் 9.22 ஆகியவைகளில் 
காண்க 


du 
0 


* 


+ 


dT 


படம் 9.22 பருவம் தாழ் வலை - போடே வீச்சுப் படம் 


E. 
E 


1 + Ts 
1 + a T 


பருவந்தாழ் வலையில் பெரிய அலைவெண்களில் ஏற்படும் வீச் 
சுக் குறைவால் ஈடு செய்தல் முடிகிறது . இதனால் தோன்றும் 
பருவந் தாழ் கோணம் மிகவும் குறைவாக இருக்கவே , இதன் 
பேரெண் , சுழியெண்கள் மிகச் சிறியனவாகத் தேர்ந்தெடுக்கப் 
படுகின்றன . 


பருவந்தாழ் ஈடுசெய் ஆக்கப் பணிப் படிகள் வருமாறு : 


( அ ) 1 காணல் : 

1. குறிப்பிட்ட கடை நிலை வழுவிற்கு ஏற்ப , K யின் மதிப்பைக் 
காண்க. 


2. ஆள்குவையின் போடே படத்தை வரைந்து , பருவ 
நிறைவெண் An - ஐ கணிக்க . 


ஈடு செய்தல் 


539 


3. மின் வலை புகுத்தும் தாழ்கோணம் 5 ° எனக் கொண்டால் 
= ( pm +59 ) - 180° . இதற்கு உரிய அலைவெண்ணே 


( ஆ ) a காணல் : 

4. o கடப்பு அலைவெண்ணாக இருக்க வேண்டும் என்றால் 
அங்கு வீச்சு 0 டெசிபல் ஆக வேண்டும் . இதற்குத் தேவையான 
குறைப் பெருக்கம் ( attenuation ) -20 log a டெசிபல் . .1 இல் 
உள்ள வீச்சை 20 log a- க்குச் சமப் படுத்த , & கிடைக்கும் . 


( இ ) T காணல் : 

5. -க்கு ஒரு பதிமம் ( decade ) முன் ஈடு செய்வியின் சுழி 
யெண்ணைக் கொள்க . 

வ . 
2 எனவே p = 

oc / 10 
10 


a 


10 


10 


அதாவது T = 


aT = 


& 
1 


வ . 


( ஈ ) வலை அமைப்பு : 

R , C , T 
C 0.1 IF என்க . 


-- 


- 


T 


R, 


- 


R , + Rs . எனவே R , = ( e - 1 ) Ry . 

R , 


. 


9.2.4 பருவ முந்து - தாழ் 

செய்தல் ( phase lead - lag 
compensation ) 

பருவ முந்து வலை ஈடு செய்வி பொதுவாக , ஆள்குவையின் 
உயர் நேரம் ( rise time ) , உச்ச விலக்கம் ( maximum overshoot ) 
ஆகியவற்றின் தரத்தை உயர்த்துகிறது ; ஆனால் அத்துடன் அலை 
வரிசை அகலமும் அதிகமாகிறது . பருவந்தாழ் வலை ஈடு செய்வி 
யில் கடை நிலை விளைவு { steady state response ) . அல்லது நிலை 
யுறுதியின் தரம் உயர்கிறது . ஆனால் அலை லரிசை அகலம் குறைவ 
தால் உயர்நேரம் ( rise time ) அதிகமாகிறது. 

இனி , பருவமுந்து தாழ் வலைகளை இணைப்பதால் இரண்டின் 
நற்பண்புகளும் கூடிவருகின்றன . சில வேண்டாப் பண்புகளும் 
மறைந்து போகின்றன . 


54d 


நவீன ஆள் குவைகள் 


எனவே தனியாகப் பருவ முந்து ஈடுசெய்வியோ , பருவந்தாழ் 
ஈடு செய் வியோ பயன்படுத்தப் பட முடியாத இடங்களில் முந்து . 
தாழ் ஈடு செய்வி ( படம் 9.13 ) சிறப்புறச் செயற்படுகிறது . 


1 


ds 


aT , T 


lte 


இதன் ஆக்சப் பணிக்கு 
வரையறுக்கப் பட்ட வழி 
முறைகள் இல்லை . பிழைத் 
திருத்தல் முறையிலேயே இது 
கணிக்கப் படுகிறது . 
T , = aR , C, 

R , C , 
T R , C , 
T - - R , C , 


> 


T , T 


படம் 9.23 பருவமுந்து தாழ்வலை 

போடே வீச்சுப் படம் 


கொடுத்துள்ள குவைக்குத் தனித்தனியாக பருவ முந்து ஈடு 
செய்வியையும் , பருவந்தாழ் ஈடு செய்வியையும் தேர்ந்தெடுத்து , 
அவற்றை இணைத்து , பருவ முந்து . தாழ் ஈடு செய்வியைக் காண 
லாம் . 


எனவே , இதன் நிலைப் பெருக்க எண் K, பருவமுந்து ஈடு 
செய்வியின் பெருக்க எண் K.. பருவந்தாழ் ஈடுசெய்வியின் 
பெருக்க எண் K, இவற்றின் பெருக்கற் பலனாக இருக்கும் . மேலும் 
ல . - இன் மதிப்பு , பருவமுந்து ஈடு செய்வியினால் கிடை க்கும் 
மதிப்பிற் சிறிதே குறைந்து இருக்கும் . 


அதாவது , பருவந்தாழ் ஈடு செய்வியில் கிடைப்பதை விட 
மிக அதிகமான பெருக்கமும் ( gain ) , பருவ முந்து ஈடு செய்வியில் 
கிடைக்கும் அளவு அதிக ஒத்திசை அலைவெண்ணும் ( resonant 
frequency ) முந்து- தாழ் ஈடுசெய்வியிற் கிடைக்கும் . 


முந்து - தாழ் ஈடுசெய்வியின் ஆக்கப் படிகள் வருமாறு : 

1. கொடுக்கப் பட்டுள்ள . K , அல்லது M , இன் மதிப்பிற்கு 
ஏற்ப , நிலைப் பெருக்க எண் K இன் மதிப்பு அறியப்படுகிறது . 
போடே படம் வரையப் படுகிறது . 


2, தனித் தனியாக பருவமுந்து , பருவந்தாழ் ஈடுசெய்விகள் 
கணிக்கப்பட்டு , முன்னதன் 1/1, இரண்டாவதன் a- க்குச் சமமாக 
இருக்குமாறு இணைக்கப் படுகின்றன . 


ஈடு செய்தல் 


541 


9.2.5 மூவசைத் தொடர் ஈடு செய்விகளின் ஒப்புமைா ( comparison 

among the three types of series compensators ) 


( அ ) பருவ முந்து ஈடு செய்வி : 

1. ஈடுசெய்யப் பட்ட குவையில் K ஓரளவு அதிகமாவதால் 
சடை நிலை விளைவின் தரம் உயர்கிறது . 


2. ஒத்திசை அலைவெண் மற மிகவும் அதிகமாகிறது . இதனால் 
படியும் நேரமும் , இடைநிலை அலைவுகளும் வெகுவாகக் குறை 


கின்றன . 


3 . ஈடுசெய் வலையால் ஏற்படும் குறைப் பெருக்கத்தைத் 
தவிர்க்க இணைக்கப் படும் முன் பெருக்கியின் பெருக்க எண் A , 
அதிகப் படியாகும் . 


( ஆ ) பருவந்தாழ் ஈடு செய்வி : 


1. ஈடு செய்யப் பட்ட குவையில் K யின் மதிப்பு மிகவும் 
அதிமாகிறது . இதனால் கடைநிலை வழு மிகச் சிறியதாகிறது . 


2. ஒத்திசை அலைவெண் , குறைகிறது . இதனால் , படியும் 
நேரம் , இடை நிலை அளவுகள் இவை அதிகம் ஆகின்றன . 


( இ ) பருவ முந்து - தாழ் ஈடு செய்வி : 


வகைகளின் 


சிறப்புக்களையும் 


பொதுவாக முன்னிரண்டு 
ஒருங்கே பெற்றுள்ளது . 


1. ஈடு செய்யப் பட்ட குவையில் யின் மதிப்பு மிகவும் 
அதிகமாகிறது . இது கடை நிலை விளைவின் தரத்தை உயர்த்து 
கிறது . 

2. ஒத்திசை அலைவெண் ம , மிகவும் அதிகமாகிறது . இது 
படியும் நேரத்தைக் குறைத்து , இடைநிலை விளைவின் தரத்தை 
உயர்த்துகிறது . 

இதுவரை நாம் கண்டவை ஈடு செய்தல் என்னும் பெரிய 
தலைப்பின் கீழ் ஒரு சிறு பகுதியே . மூலப்பாதை முறையிலும் ஈடு 
செய்விகளைக் கணிக்கலாம் . பின்னூட்டு ஈடு செய்தல் பிறிதொரு 
பெரும் வகுப்பாகும் . 


542 


நவீன ஆள் குவைகள் 


மாதிரி வினு 9.2 

கீழ்க் காணும் ஆள்குவையில் , வேக வழு மாறிலி K , 
பருவ நிறைவெண் 4m < 40 ° இருக்க வேண்டும் எனில் தேவை 
யான பருவந் தாழ் ஈடு செய்வியை வருவிக்க . 


30 , 


- 


R 


5 


1 


S + 10 


s ( s + 5) 


படம் 9.24 பின்னூட்டு ஆள்குவை 


தீர்வு ! 


G ( S ) 


- 


5 

0.1 
$ ( s + 5 )( s + 10 ) S ( 1 + 0.2s ) ( 1 + 0.1s ) 
K 

க . 
S ( 1 + 0.2 S ) ( 1 + 0.1S ) 


K , 


எல்லை 
s + 0 


F G ( s ) = K = 30 


30 
.. G ( s ) = 
s ( +0.2 3 ) ( 1 + 0.13) 

30 
Na ( 1 + 0.04.0 ) ( 1 + 0.010 
-90 ° - tan -10.20- tan - 10.10 


- 


9 காணல் 

30 

1 , என்க . 
N ( 1 + 0.040 ) ( 1 + 0.01 . ) 
2 ( 1 + 0.04 ல ) ( 1 + 0.01 ) = 900 

= 100 ; இடது புறம் - 1000 
= 95 ; 

இடது புறம் = 890 
ov 95 095 

9.75 
* = -90 ° -tan -10.2x9.75 -tan - 10.1x9,75 

197 ° 


ஈடு செய்தல் 


5431 


sm = 180 + 4 


- 


17 ° ; தேவையான Ant 


40 


9 


( sm + 5 ) - 180 ° = -135 ° 


-90 ° -tan -10.20.1 - tan - 1 0.1 ol = ¢ ct = -135 ° 


ஃ . tan -10.20 + tan -10.101. = 45 ° 


பிழைத் திருத்த முறையில் தீர்வு காண , ல = 2.8 


ol = 2.8 என்கையில் , 

30 
128 ( 1 + 0.04x2.8 )( 1 + 0.01X2.8 ) 


9 


-- 


20 log 9 டெசிபல் = 19.08 டெசிபல் 


--20log a = - 19.08 


log a = + 0.954 


ஃ 


at = 9 


[ இதை நேரடியாக , G யில் இருந்து a = G = 9 என்றும் எழுத 
லாம் ] . 


வாக்கு ஒரு பதிமம் முன் ஈடு செய்வியின் சுழியெண் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . 


Z = 


o 
10 ) 


2.8 
10 


0.28 


Z 


0.28 


0.031 


a 


1 


T = 


= 3.58 


를 
ar = , 


- 


32.3 


.. G. ( s ) 


( 1 + 3.58s ) 
( 1 + 32.37 ) 


- 


R , C , T 3.58 

C , 2 0.1 AF என்க . 


544 


நவீன ஆள் குவைகள் 


RS 


3.58 
0.1 


. 


35.S MO 


R + R , 

RR , 





* R , = { a - 1 } R, 


286 MA 


பயிற்சி 9 
9.1 ஒரு பருவந்தாழ் வலையில் தோன்றும் மீப் பெரிய தாழ் 

பருவக் கோணம் , அதற்கு உரிய வீச்சு விகிதம் இவற்றை 
வருவிக்க . 


9.2 ஒரு 


K 
பின்னூட்டு ஆள் குவையில் GH ( s } = 

s (s + 5 ) 
இதன் பெருக்க நிறைவெண் Gm > 2 , பருவ நிறைவெண் 
sm > 45 ° ஆக இருக்கவேண்டும் எனில் K யின் மிகப் 
பெரிய மதிப்பு என்ன ? 


K 
9,3 ஒரு முழுப் பின்னூட்டு ஆள்குவையில் G ( s ) = 

s (s + 1 ) 
இதில் பருவ நிறைவெண் 4m 45 ° , வேக வழுமாறிலி 
K , = 10 ஆக இருக்க , ஒரு பொருத்தமான பருவமுந்து 
ஈடு செய்வியைப் புனைக, 


- 


K 
9.4 ஓர் ஆள்குவையின் G ( s ) 

s { } + 0.15 ) { 1 + 0.001s ) 
H ( s ) = 1 , K , > 1000 , 4m > 45 ° ஆகிய செயற் குறிப்புக் 
களுக்கு ஏற்ப ஒரு பருவமுந்து ஈடுசெய் வலையை 
வருவிக்க . 


- 


9.5 அடிமைக் குவை ஒன்றின் சுற்று செலுத்துச் சார்பு 

K 
GH { s ) F { } +0.16) ); இதில் K , 

20 , 8 = 0.707 என் 
பவை செயற் குறிப்புக்கள் , பொருத்தமான பருவந்தாழ் 
ஈடுசெய் வலை ஒன்றை வருவிக்க . ( குறிப்பு 8 = 0,707 
எனில் m 

659 ) 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


பயிற்சி 1 
1.14 A = -1,6x10-4 B = 5X10-4 


1.15h 


0.9 


1.16 K = 


100 


பயிற்சி 2 


21 R + ----- 

(8,+L,D + 4p- y, --101, -0 
2.2 C-D(4-4)+ ( 4-4 ) + + Dt = 0 

- ) + 4-4)+CD - 


f ( ! ) 


2.3 ( அ ) ( M , D + B , D + K , y + K.(y . - ) 

K , ( y : -y , ) = M , D y ; 
+ BD + K ) y = f ( ! ) 


-- 
- 


- 


2.4 ( அ) (JD + B , D + B.D ) - B.DS , T 

( B , D + B.D + K }8 , - ( B.D8 , + K8 .) 0 
( JD + K ) - K.0 , 

0 
( ஆ ) (JD + B.D + K , + K , + B , D ) 6 , - B, D6 . 

B , D ,- 6 ) = (JD + B , D ) 8 
2.5 0.906X 10 நியூட்டன் மீட்டர் 
35 


546 


நவீன ஆள் குவைகள் 


2.6 ( D + 12D ) x , -12Dx , = 8 

12D ( x , - * ) = 144.x , 
y = 0.667 மீட்டர் நொடி 


2,7 e = ( R + LD ) i 
Ksi = ( M , D * + B , D ) y , 

( M , D * + B , D + Kx ) y , 


11 ki 


2.8 ( Rc + L ( D ) ( Rg + R $ + Ig + L ;D )( JD + BD ) 


= K Kec 


2.9 Ra [ Im + )_) D + ( Bm + n*B_ \D ] 0. + 


KK , Dom = Kiea 


2.10 ( 1 + RCD ) M , Dº + B , D + K / ( JD + BD + K ) O 

= K K ,KIB , D + K )yı 


2.11 


[ ( Re + L & D ) ( Ra + LxD ) { ( ra + Ra ) + ( La + La ) D } 

( JDº + BD) + KK.0] • - KK,Ke. 
2.12 ( R + L ; D) (om + n*J» °+[ Bm +ı?B.)D. 


01 


+ AK , K ,01 = AK ,KO , 


2.13 


[ vs+ n,*I) Dº + (B+ 7,+B)D] 


01 


+ AK , K , n , n, D01 = AKK ,n , (0 , – 01 


2.14 ( 8 ) 


L3 
000 


Lu 
000 


Hlo 


SLI 


000 


Cz 


ST 


படம் வி -1 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


547 


L 


RI 


RA 


C 


C ( 2 

டை 


டை 


Linh 


000 


C3 


CA 


படம் வி -2 


( ஆ ) 


RR 


L 
டை 


L C 
ண 


C. 


Ce 


படம் வி -3 


படம் வி -4 


2.155 ( அ ) 


கா 


ண 


மை 


www 


+1 + ) 


C 


படம் வி -5 


L 


Lg 


R , 


R 


நண 


C 


படம் வி- 6 


548 


நவீன ஆள் குவைகள் 


Rc 


Lc . 
டை 


* 


w 


000 


1 


R 


R2 


R3 


படம் வி -7 


RI 


L 


Rz 


C 


RE 


- 


Rc 


ce 


9 


வை 


படம் வி -8 


2.16 (2D + 1 ) = 400x5 


2.17 


M2 


K 


7 . 


- 


B2 


MI 


000 


1 


R 


B 


ăat 


படம் வி.- 9 


படம் வி -10 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


519 


2.18 


2.19 


M2 EB2 


8 


k2 


M , 


R 


nS 


해 


k , 8 


B 


படம் வி -11 


படம் வி -12 


3.1 ( அ ) 


பயிற்சி 3 
o cos 8+ ( s + a ) sin . 

( s + a ) + 

n 
( s - 0.5 ) + 

1 
S (s + a ) - 


3.2 ( அ ) 


1 
S T , 


(1-4-7 ) - 


7 


( ஆ ) ( l- 


f 


2 

(es - e - 3s ) 


1.3 ( அ ) E 


1 
Ts " ) 


- Ts 
e 

-Ts 
S ( -e / 


E 


EST 


tan 


4 


550 


நவீன ஆள் குவைகள் 


ல 
S + ல 


3.4 + ( + 5 ++ 

* ( 1- - ) 


.5 ( அ) 


Lim 
S - 0 


S 


( 


--TS 
V ( 1 - e 
TL 

R 
s + 

L 


= 


-- 


V 
R 


3.6 2e -t - te - at - 2 e - t 


3.8 ( அ ) 


(அ ) 31 


1- - (cos 31 + + sin 31 ) 
( 4 ) - } ++++++++ 


1 


+ 


+ 


3.11 ( அ ) 8 ( 1 ) +1 

( ஆ ) 28 (1) + 1-50 24t + 75 e - ot 
3.12 ( அ ) சு : -1 , பே : 0 , -1 + j . -3 + j 
( ஆ ) சு ! -1 , -3 , -3 

பே : -2 , + j 2 , - 4 + j 


3.13 ( அ ) 


8 
3 


+ 


2 1270 


1 
+ 24-1270 

S + 1 + j 
1 
+2 

+ 


s + 1 - j 


1 
161 


511161 ° 

+ 2j 


+ 


1L- 161 


51 
- 3 


19 


F- 2j 


3.14 ( அ ) 


( 3t -- sin 31 ) 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


551 


( ஆ ) - ( 1-44-4) 


tc - at 


3.15 ( 1) 

C ( 1 ) 


= 7 (et - e - 81 - te - 2 ) 


3.16 C ( t ) 


} ( e - 21 + c - cost + 3e- sint ) 


3.17 


i. 


5+ 0.05 e - 9960t -5.05e - 1006 


3.18 8 

= 1.25 

1.25 - [ 1-2.5 (1- 20.. ) ] 
3.19 x ( 1 ) = 2.125-0.5 ( 49 1-3.75 ) e - 46 

= 2.125 மீட்டர் 


3.20 8 , = 0.4 [ 1 - e - 36-3t e - st ] 


4.1 ( அ ) 


பயிற்சி 4 

1 
( 1 + R , C , S ) ( 1 + R , C, S ) 
( ஆ ) இரண்டாம் RC பகுதியின் ஊட்ட மறிப்பு ( input im . 

pedence) வரம்பிலி (infinity ) ஆக உள்ள நிலை . 


R.C , R , C, 
4.2 ( அ ) ( l + R ,C, ) ( 1 + R ,Cs) 

R , C , R , Cs 
( 1 + R , CS) ( 1 + R , C.s ) + R , C , S 

1+ ( R , C, + R , C , + R ,C ,) s 
4.3 ( அ ) 1+ ( R,C + R,C,+ R, C, S + K,C,R,C,s" 

( R , C + R , C , + R , C ) + R , C , R.Cs 
( ஆ ) 

1+ ( RC + R , C , + R , CJs + R , C, R , C ,s 


4.4 G. 


= R 


G , 


1 / R 


H 


CS 


4.5 ( அ ) 


1 + 2s + s 
1 + 3s + 3 


( ஆ ) 


1 + s 
1 + 45 + S 


552 


நவீன ஆள குவைகள் 


4.6 ( 9) 


X 
X 
x. 


B, s + K 
B ,5 + R , + K , 

KBS 
( K , + R, ) B.S + K , K , 

1 
Msa + BstK 


Xi 


4.7 


1 


x 

5*(1 + 280 


X 
F 


140058 (1+ 


4.8 


E. 
Y 


Cs ) 


- AERM , s ( 1 + RCs) 
2Rd (M25 ° + 3,5 + , K ) (1 + Ts) ( 1 + 0.5Cs ) 

10 
( 1 + 0.05s) ( 1 + 0.28) 


Eg 


4,9 


Ei 


4.10 ( on) 


12 

6 
V 

S + 10.3 
( % ) w = 0.58 ( 1 -2-10.86) 
4.12 


Ei 


E 


Eg 


+1 


Ef 

0.5 
1 +0.58 


1 


+ 55 


E. 


20 


படம் வி -13 


- 


1 


E 


20 
( 1 +0.15) ( 1758 ) 

20 
( 1 + 0.13 ) ( 1 + 53 ) +400 


02 
E 


4.13 


0 


E 


4 x 10-8 
s ( 1 + 0.45 ) 


4.14 


с 
R 


GG , 
1 + G , G ( G, G, + G. ) 


+G ) 


553 


பயிற்சிகளுக்கு விடைகள் 
4.15 C 

G , G ,GR + GGR, - GR, 

1 + G ,G ,G : 
с 

GGG 
4.16 

R 1 + G ,G , H , + G ,G ,H , + G ,G ,G ( H. - H ,G ) 

GG ,R + G , R , -- G ,G , H ,R.-GR. 
4.17 C 

1 + G , H , + G , G , H , 
4.18 ( 3) 


- 


R2 


-1 


-R2 


படம் வி-14 


> 


1 
E 


R, PA + RUDER 


R 
R , R + R ,Ls + RALS 


4.18 


-1 


R2 


E : 


ść 


E. 


6C 


I 


SLI 


SL 


படம் வி -15 


EO 


R , + Ls + R , R , Cs + R ,LC :* 
R , + Ls + R, R ,Cs + R , LC5* + R , LCST 


554 


நவீன ஆள் குவைகள் 


4.19 


C 
R 


G. { G , + G ) 
1 + G HG , 


4.20 


C 
R 


을 


G , G , Ga + G 
I + G , G , H , - G.GH + G.G.G. + G - G.G.H , H , 


5.1 


பயிற்சி 5 
( அ ) 0.8 ( ஆ ) 15 ரேடி பன் நொடி 

( இ ) 9 ரேடியன் நொடி 


5.2 


8 = 0.8 . , - 5 , w = 3 , M , - 1.5 % , Ts = 1. 1.25 மடங்கு . 


53 


M. = 16.3 % 


5.41 


( அ ) முழுப் பின்னூட்டு வகை , - , ! 
{ ஆ ) 2,935 ° . 0,26 நொடி . 


-0.1t 


5.5 


c = 1 - e 


sil ( 10t + 89,59 ) 


5.6 


8 = [11 - " ( cos / 75 ! -0.58 sin 75t ) 

17510] 


R = 5 ஓம் . 


5.7 


K = 88 , 4 = 97 ரேடியன் நொடி , Sss = 0.6 ° 


58 ( 1 ) 


1 
Wani 


--8லாட் 

sin an t - 891 


82 


1 


( அ ) C ( 1 ) 


sin on MI - St 


-8an 


( ஆ ) C ( 1 ) 


-சு 


11 


- 


sin ( 01-81 + cos 18 ) 


5.9 { அ ) 6.08 , 


( ஆ ) 0-1 ரேடியன் 


5.10 ( அ) s * + 2s + 4 = 0 ( ஆ ) 16.3% ( இ ) 


5,11 ( அ ) 1/9 ( ஆ ) 1/42 


555 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


5.12 { அ ) C = -- (0.707 2 


six (41 + 45 ° } ( ஆ ) 2.2 , 0 . 


5.13 ( அ ) D. NId, ( ஆ ) 0 , R , N , a 
5.14 ( அ ) 0 , 0 , 1/12 ( ஆ ) (0 , 0 , 24 


5,15 { அ ) 3.0475 { 4 } 0 { இ ) w 


5.16 Ax 10.5 


1 
500 


5.17 e 


{ 2 + 21 ) + 


( 2 ) 


- 


500 


Ess 


( இ ) 


5,18 ( அ ) 0.2 


5.192 * 0.1436 ( 4-+ 31) , ess 

0.0436 = a 


5,20 ( அ ) 0,0463 நியூட்டன் மீட்டர் / ரேடியன் 

( ஆ ) 263x10-- நியூட்டன் மீட்டர் நொடி ரேடியன் 


பயிற்சி 6 


0.205 


8.4 


- 


5.1 8 


சி 


6.2 My 


* 1,15 , 


யா 


* 1.13 


6.3 T 


0.116 


= 1.21 


6.4 K 


- 


8 


0.25 


6.5 M , 


-- 


9.75 


Up 


2 


6.6 M. 


* 9.05 % 


- 


7.07 


6 ,? ME 


1,14 


0.555 


Mp 


- 


3.6 


WA 


Ap 


2.22 


6.9 Bw 


* ! ரேடியன் 


556 


நவீன ஆள் குவைகள் 


6.10 ( அ ) 45 

( ஆ ) -45 ° 


( இ ) 1350 
( ஈ ) -1350 


( உ ) = tan - 1 


1 


8 


-பு 


180 - tan - 1 - 0 > 1 


1 


2 


( ஊ ) = 


tan - 1) 


ல < 1 


P 


0 


-- 


= 


tan - 11 


ய > 1 


6.11 


( அ ) 0.3 பதிமம் 


( ஆ ) 1.36 பதிமம் 


6.12 


( அ ) 3.33 இருமம் 


( ஆ ) 2.6 இருமம் 


6.13 


( அ ) 


| 


- 3.23 


w = 0 


-1 


ய : 0 

-5 


( 4) 


* 


w = 1 


படம் வி -16 


6.14 


அ ) w = 0 + 


! 


1w : ல 


W = 0 


w = 0 + ) 


படம் வி 17 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


357 


6.15 


( அ ) = N15 


( ஆ ) எதிர் - கிடை அச்சைக் 


கடக்காது . 


K 
12 ) 


6.16 (அ ) 


-20 


36 b 


. 


ப 


Odle 


0.5 : 


8 


22.7 


-20 


-40 


படம் வி -18 


TL al 


-40 


-20 


odb 


2000 


1 


20 


படம் வி -19 


6.17 


( அ) 32 db 


20 


-20 . 


40) 


0 db 


0. * 


5 


படம் வி -20 


1 


558 


நவீன ஆள் குவைகள் 


4 


40 


ods 


20 


-20 


-12 db 


படம் வி -21 


100 (s + 5 ) 
6.18 ( அ ) G ( 3 ) 

S { s + 0,5 ) 

{ s + 16 ) 
( ஆ ) திருத்தம் 5.5 டெசிபல் 


6.19 G ( s ) = 


4000 
s ( s + 2) (s + 10) 


6.20 


K = 165 


7.1 


பயிற்சி 7 
( அ ) நிலையுறுதி உடையது 
( ஆ ) நிலையுறுதி அற்றது 
( இ ) நிலையுறுதி அற்றது 
( ஈ ) நிலையுறுதி உடையது 
) 
( அ ) K < 12 , 
( ஆ ) K < 815 , 
நிலையுறுதி அற்றது 


7.2 


1.732 
= 1.095 


1.3 


K 
7.4 ( அ ) 

( 1 + Ts) ( l + TS) 


; நிலையுறுதி உடையது 

( N = 0, P = 0 , Z = 0 ) 


K 
F ( I + TS) 


; நிலையுறுதி அற்றது ( N = 2 , P = 0 , Z = 2 ) 


559 


பயிற்சிகளுக்கு விடைகள் 


7.5 


( அ ) நிலையுறுதி உடையது 
( ஆ ) நிலையுறுதி அற்றது 


( N = ( I. P = 0 , Z = 0 ) 
( N = 0 , P = 2 , Z = 2 ) 


76 


( அ ) நிலையுறுதி அற்றது . 
( ஆ ) நிலையுறுதி உடையது 


7.7 


நிலையுறுதிக்கு 0 < K < 4 


1.8 


( அ ) Gm 6 டெசிபல் 
am 

20 ° 
( ஆ ) Gm = 7.95 டெசிபல் 
pm 

22.4 ° 
( அ ) நிலையுறுதி அற்றது ( N = 0 , P = 1 , Z = 1 ) 


-- 


1.9 


- 


2 


O200 


படம் வி . 22 


( ஆ ) விளிம்பு நிலையுறுதி உடையது 

( எ நக்விச்டு பாதை சிக்கற் புள்ளி - 1 இன் ஊடே 
செல்கிறது . ) 


7.10 ( அ ) K 8 

(ஆ ) m = 27 ° , Gm = 2 . 


பயிற்சி 8 


8.1 


( அ ) 4 கிளைகள் , C = - 3 ; 4 = + 60° ; + 180 ° 
( ஆ ) 3 கிளைகள் ; C = - 2.67 ; $ = + 60° , + 180 ° ; 

3.87 , -1.46 


- 


- 


560 


நவீன ஆள் குவைகள் 


( அ ) 


-- 


-4 


படம் வி -23 


- + + il 


-3.87 


-2.67 


-1.46 


- -11 


படம் வி .24 


பயிற்சிக்ளுக்கு விடைகள் 


561 


8.2 


( அ ) K- யின் எந்த நேர்மதிப்பிற்கும் நிலையுறுதி உடையது . 
( ஆ ) K > 30 எனில் நிலையுறுதி அற்றுப் போகிறது . 


8.31 


5 கிளைகள் ; C = -1.6 ; $ = + 36 , + 108 °, + 180 ° ; 
84 = -90 ° , -26 ° ,; 

s 

0.9 , தேவையான K = 20.6 


- 


8.4 


5 கிளைகள் ; C = -3 ; $ = + 45 ° , + 135 ° ; b = -1.5 ; 
கற்பனை 

அச்சைக் கடக்கும் புள்ளிகள் $ = + j3.25 ; 
K = 570 , Ra = + 225 ° 


8.5 


3 கிளைகள் ; C = -50 ; ¢ = + 60 ° , + 180° ; & a = + 46 ° , + 135 ° ; 
b = -21.2 ; 
-21.2 ; கற்பனை அச்சைக் கடக்கும் புள்ளிகள் 

$ = + j70.7 ; 
( அ ) K = 150 ; ( ஆ) K = 26.1 


8.6 


( அ ) 3 = -1 , -4 , + j5 ; ( ஆ ) s = -1 , -2 , 3 , 4 , 


8.7 


( அ ) 2 சுழி எண்கள் ; ( ஆ ) s = -9.7 , -4.4 , 0.55 + j2.1 


8.8 


= 1.56 


8.9 


- 


8 


8.10 


+ 60 ° , + 180 ° ; vj = 


+4.16 ; 


கிளைகள் 3 ; cs - 2 ; ** 
T = 10.4 ; a +450 . 


பயிற்சி 9 


-1 


9.1 


8 . 


sin 


e + 1 


1 


1 


Gwm 


Na 


9.2 , 


39.2 


9.4 


AGe 


; A = 3 


9.4 


AG . = 


1 + 0.4165 
1 + 0.3195 
1 + 0.01675 
1 + 0.0022s 

1 + 6.663 
1 + 94.65 


; A = 7.5 


9.5 


Ge 


36 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( Bibliography ) 


1. Alexander , J. E. & Bailey, J. M. 

System Engineering Mathematics , 
Prentice Hall , ( 1955 ) 


2. Bower, J. L. & Schutheiss :P . M. 

Introduction to the Design of Servomechanisms, 
John Wiley , ( 1958 ) 


3. Cannon , R. H. 

Dynamics of Physical Systems , 
McGraw -Hill, ( 1967 ) 


4. Cheng , D. K. 

Analysis of Linear Systems , 
Addison Wesley ( 1963 ) 


5. Chestnut, H. & Mayer , R. W. 
Servomechanisms and Regulating System Design , 

2nd Edition , Vols [ & II 
John Wiley ( 1959 ) 


6. Clark , R. N. 

Introduction to Automatic Control Systems, 

John Wiley ( 1962) 
7. D Azzo , J. J. & Houpis, .C . H. 

FBC Analysis & Synthesis, 2nd Edition , 
McGraw - Hill ( 1966 ) 


BLDCAT GTØLL 19.646 


563 


8. Del Toro , V. & Parker , S. R. 

Principles of Control Systems Engineering , 
McGraw -Hill ( 1960 ) 


9. Dorf , R. C. 

Moderne Control Systems , 
Addison Wesley ( 1967 ) 


10. Elgerd , 0. I. 

Control Systems Theory , 
McGraw -Hill ( 1967 ) 


11. Gibson , J. E. & Tuteur , F. B. 

Control System Components , 
McGraw - Hill ( 1958 ) 


12. Gille , J. C. , Pelegrin , M. J. Decaulre, P. 

Feedback Control Systems Analysis , synthesis & Design , 
McGraw - Hill ( 1959 ) 


13. Ku . Y. H. 

Analysis and Control of Linear Systems, 
International Text - book Co. ( 1962 ) 


5 


14. Kuo , B. C. 

Automatic Control Systems, 
Prentice Hall ( 1966 ) 


15. Murphy , G. J. 

Basic Automatic Control Theory , 2nd Edition 
D. Van Nostrand Co. ( 1966 ) 


16. Raven , F. H. 

Automatic Control Engineering, 2nd Edition 
McGraw - Hill , 1968 ) 


17. Savant, C. J. 

Basic Feedback Control Systems Design , 
McGraw -Hill ( 1958 ) 


564 


நவீன ஆள் குவைகள் 


18. Smith , O. J. M. 

Feedback Control Systems, 
McGraw - Hill ( 1958 ) 


19. Taylor , P. L. 

Servomechanisms , 2nd Edition , 
Longmans ( 1969 ) 


20. Thaler , G J. & Brown , R. G. 

Analysis and Design of Feedback Control Systems, 
2nd Edition , McGraw - Hill ( 1960 ) 


21. Truxal , J. G. 

Automatic Feedback Control Systems Synthesis , 
McGraw - Hill ( 1955 ) 


22. Virgil W. Eveleigh , 

Introduction to Control Systems Design , 
McGraw -Hill ( 1972 ) 


கலைச்சொற்கள் 


மாறு மின் 


- 


- 


அ 
அடிமை இயக்கி 

Servomotor 
நேர் மின் . 

DC - 

AC - 
இரு பருவ 

Two phase - 
காந்தச் சுருள் கட்டுப்பாட்டு Field controlled . 
மின்னகக் கட்டுப்பாட்டு - 

Armature controlled 
அடுக்குத் தொடர் ஊட்டம் Power sories Input 
அடுக்கு 

Exponent , degree 
அழியும் - 

Decaying - 
வளரும் 

Increasing - 
அதிர்ச்சி தாங்கி 

Shock absorber 
அலை வரிசை அகலம் 

Band width 
அலை வாங்கி 

Antenna 
அலை விளைவு 

Frequency responso 
அலை விளைவுப் படங்கள் 

Frequency response plots 

Oscillation 
குறை 

Damped - 
தொடர் - 

Sustained - 
அலைவு ஆக்கி 

Oscillator 
அலைவு எண் 

Frequency ( of oscillation) 
அலைவு முறைப் பகுப்பாய்வு Frequency domain analysis 
அழுத்தம் 

Pressure 
அளவைச் சார்பு 

Weighting function 
அறிகுறி 

Signal 
ஆதார 

Reference - 
ஆள் 

Control . 


அலைவு 


- 


- 


- 


. 


. 


1 


566 


. நவீன ஆள் குவைகள் 


இயக்கு - 
பின்னூட்டு - 
வழு 
இடர் - 
அறிகுறி பாய் படம் 
அறிகறி பாய்பட ஒடுக்கம் 
அறிகுறி மாற்றி 


Actuating - 
Feedback . 
Error - 

Disturbance 
Signal flow graph 

Signal flow graph reduction 
- Transducer 


ஆக்கம் 


- 


ஆட்படு பகுதி 
ஆதாரப் படம் 

நிக்கல்சு - 
ஆதார ஊட்டம் 
ஆழி 

திருப்பு - 
ஆள் சுருள் 
ஆள் குவை 
குறை சுற்று 
நிறை சுற்று 
பின்னூட்டு - 
ஒருமை ஊட்ட ஈட்ட . 
பன்மை ஊட்ட ஈட்ட - 


ஆ 

Design , construction 
Controlled plant 
Chart 

Nichols - 
Reference loput 
Whecl , disc 

Steering - wheel 
Control winding 
Control system 

Open loop - 
Closed loop 
Feedback - 
Single input single output 
Multiple input multiple out 
put - 
Continuous data - 
Discrete data . 
Optimal 

Adaptive 
Amplidyno 
Energy dissipating element 
Energy storing element 


. 


தொடர் செய்தி . 
துண்டுச் செய்தி 
மீத் திறமை - 
மாற்று இயல் - 
ஆம்பிளிடைன் 
கற்றல் செலவுக் கூறு 
ஆற்றல் தேக்குக் கூறு 


இடர் அறிகுறி 
படர் ஊட்டம் 
இடர் ஒலி 
இடை உறவு 

டை ( நிலை) விளைவு 
இயக்க வழு மாறிலி 


Disturbance signal 
Disturbance Input 
Noise 
Inter - relation 
Transient response 
Dynamic error 
( cocfficient ) 


- 


- 


constant 


கலைச்சொற்கள் 


567 


- 


- 


இயக்கக் கூறு 
இயக்கமில் கூறு 
இயக்கு வில்லை 
இயக்குத் தண்டு 
இயக்கி 
நேர் மின் - 
மாறு மின் 
திருப்பு விசை - 
நீர்ம . 
வளிம 
இயந்திரக் குவை 
இயந்திர வலைப் படம் 
இயந்திரக் குவை மாதிரி 
இயந்திர மின் இயற் குவை 
இயந்திர விசை 
இரவுத்து 
இரவுத்து அணி 
இரவுத்து நிலையுறுதி விதி 
இருபடி 
இருபருவ அடிமை இயக்கி 
இருமம் 
இலக்கக் கணிப் பொறி 
இலாப்லாசு மாற்றம் 

எதிர் - 
இழுவைக்குப்பி 


Active element 
Passive element 
Piston ( -head ) 
Piston rod 
Actuator , motor 

DC - motor 
AC - motor 
Torque - notor 
Hydraulic - 
Paeumatic - 
Mechanical system 
Mechanical network diagram 
Mechanical system modol 
Electromechanical system 
Mechanical forco 
Routh 
Routh s array 
Routh s stability criterion 
Second order 
Two phase servomotor 
Octave 
Digital computer 
Laplace Transform 

Inverse - 
Drag cup 


ஈ 


ஈடு செய்தல் 
தொடர் - 
பின்னூட்டு 
பருவம் முந்து 
பருவம் தாழ் . 
முந்து தாழ் - 


Compensation 

serics . , cascade . 
Feedback - 
Phase lead - 
Phase lag - 

Lead lag - 
Compensator 
Humidity 
Quadratic term 
Asymptote 


ஈடு செய்வி 


ஈரப் பதன் 
ஈரடுக்கு உறுப்பு 
ஈற்றணுகி 


568 


நவீன 


ள் குவைகள் 


உச்ச விலக்கம் 
உச்சம் 

ஒத்திசைவு 
உந்தம் 
உந்து பொறி 
உருவியல் மாதிரி 
உருவியல் மாறி 
உறுப்பு 


Maximum ovorshoot 
Peak , maximum 

Resonant - peak 
Momentum 
Rocket engine 
Physical model 
Physical variable 
Component , torm 


- 


அ 


. 


ஊட்டம் 
அலைவு . 
ஆதார . 
இடர் - 
கட்டளை - 
படி 
நேர் வளர் - 
பரவலய 
ஊடுருவு மாறி 


laput 

Oscillatory - 
Reference - 
Disturbance 
Command . 
Step 
Ramp 

Parabollc . 
Through variable 


எ 


எச்சம் 
எண் மான முறை 
எதிர் எண் 
எதிர்க் குறி அடுக்கு 
எதிர்க் குறி 
எதிர்ப் பின்னூட்டு 
எதிர் இலாப்லாசு மாற்றம் 
எளி படம் 
எளி புனைவு 


Residue 
Statistical method 
Negative number 
Negative exponen 
Negative sigo 
Negative feedback 
Invesso Laplecs transform 
Sketch 
Simplifying assumptioo 


ஒடுக்கம் 
பெட்டிப் பட . 
அறிகுறி பாய் பட - 
ஒடுக்க விதிகள் 
ஒத்திசைவு 


Reduction 

Block diagram 

Signal flow graph 
Reduction formulao 
Resonance 


கலைச்சொற்கள் 


569 


- 


- 


ஒத்திசை உச்சம் 
ஒத்திசை அலைவு எண் 
ஒருபடி 
ஒருமைப் படி ஊட்டம் 
ஒருமை நேர்வளர் ஊட்டம் 
ஒழுங்கமை குவை 
ஒழுங்கு எண் ( காரணி ) 
ஒற்றுமை உரு 
இயந்திர இயல் 
மின் இயல் - 
பாய்ம இயல் - 
வெப்ப இயல் - 
விசை ஓட்ட 
விசை அழுத்த - 


Resonant peak 
Resonano frequency 
Homogeneous 
Unit step input 
Unit ramp input 
Regulator ( system ) 
Regulation factor 
Apolog 

Mechanical . 
Electr ! cal - 
Fluid - 
Thermal - 
Force current 
Force voltage - 


ஓ 


ஓரதர் ( அடைப்பிதழ் ) 


Valve 


- 


- 


கட்டுப்பாடு 
கட்டுப்படுத்தி 
சட்டுப்படு ஈட்டம் 
கட்டளைச் சார்பு 
கட்டளை விளை 

வு 
கடைநிலை வழு 
கடைநிலை விளைவு 
கடை மதிப்புத் தேற்றம் 
கணிப்பு முறை 
கால விளைவு 
காந்தச் சுருள் 
காந்தத் தாரை 
காந்தப் புலம் 
கிர்காஃபு விதிகள் 
கிளர் 
குவி உரு 

வி இயல்பு 
குவை 
மின்னியல் 


Control 
Controller 
Controlled output 
Forcing function 
Forced response 
Steady state error 
Steady stato responso 
Final value theorem 
Deterministic method 
Time response 
Field winding 
Magnetic flux 
Magnetic flux 
Kirchhoff s Laws 
Stimulate 
Lumped model 
Lumped characteristic 
System 

Electrical . 


- 


570 


நவீன ஆள் குவைகள் 


| 


இயந்திர இயல் - 
பாய்ம இயல் - 
வெப்ப இயல் - 
குறை சுற்று - 
நிறை சுற்று - 
பல் சுற்று - 
குறி 
குறியுரு 
குறுக்கு இணைப்பு 
குறுக்கு மாறி 
குறைத் தடையூட்டு விளைவு 
கூடும் புள்ளி 
கூலும் 


Mechanical . 
Fiuid 
Thermal - 
Opea loop - 
Closed loop - 

Multiple loop - 
Sign 
Symbol 
Short - circuit 
Acrossvariable 
Uoderdamped rosponse 
Break - in point 
Coulon , b 
Element 

Active - 
Passive - 
Storage - 

Dissipating - 
Polar plot 
Angle criterion 


கூறு 


- 


இயக்க 
இயக்கமில் - 
தேக்கு - 
செலவு - 
கோணத் தூரப் படம் 
கோண விதி 


-- 


- 


சந்தி 
சந்திச் சமன்பாடு 
சார்பு 
நேர் வளர் . 
நெடுக்கை - 
கட்டளை 
செலுத்து - 
சார்பு நிலையுறுதி 
சிக்கல் உறுப்பு 
சிலக்கு 
சிறப்பு இயற் சமன்பாடு 
சீர் உருவம் 
சுமை 
சுருள் அளவி 
சுருள் 
ஆதார 


Node 
Nodal equation 
Function 

Ramp . 
Sine - 
Forcing - 

Transfer - 
Relalivo stability 
Complex term 
Slug 
Characteristic equation 
Normalised form 
Load 
Spirule 
Winding 

Reference - 
Control - 


கலைச்சொற்கள் 


571 


காந்த - 
மின்னக 
நிலை அச்சு - 
கிடை அச்சு - 
பின்னூட்டு - 
சுழலி ( சுழற் பொறி ) 
சுழற் பகுதி 
சுழி எண் 
சுழிப் பேரென் படம் 
சுற்று 
சூழல் 
செயற் குறிப்பு 
செயற் சமன்பாடு 
செலுத்துச் சார்பு 
குறை சுற்று - 
நிறை சுற்று 
முன் செல் பாதை - 
பின்னூட்டுப் பாதை - 
சுற்று - 
செவ்வகப் படம் 


Field . 
Armature - 
Quadrature axis . 
Direct axis . 

Feedback 
Turbine 
Rotor 
Zero 
Pole- zero plot 
Ciruit , loop 
Environment 
Performance specification 
Performance equation 
Transfer function 

Open loop - 
Closed loop - 
Forward path - 
Feedback patb . 

Toop 
Rectangular plot 


-- 


- 


L 


- 


டலம்பாட்டு 
டெசிபல் 


D Alembert 
Decibel 


த 


- 


தடுப்பு முறை 
தடைக் கெழு ( எண்) 
தடையூட்டு 
தடையூட்டு வி தம் 
தடைபூட்டு அலைவெண் 
தண்டு 
தனித்த கூறுப் படம் 
தாரை 
தானியங்கு 
திறன் 
திறன் பெருக்கி 
திறன் எண் ( கெழு ) 


Partition method 
Damping coefficlent ( factor ) 
Damplog 
Damping ratio 
Damped frequency 
Shaft 
Freo body diagram 
Flux 
Automatic 
Power 
Power amplifier 
Power factor 


- 


512 


நவீன ஆள் குவைகள் 


திசைநிலை 
திசைநிலை ஆள்குவை 
திசைவேகம் 
தீர் அணி 
துணை அலகு ( அளவை ) 
துணைச் சமன்பாடு 
தொகையீடு 
தொடுவை 
தொழில் 
தொகையீட்டுக் கட்டுப்பாடு 


Aattitude 
Attitude control system 
Velocity 
Determinant 
Parameter 
Auxiliary equation 
Integration 
Drush 
Process 
Integral conll 


நிச்சயமின்மை 
நிக்கல்சு 
நிலைமம் 
நிலைமத் திருப்பு விசை 
நிலையுறுதி 
சார்பு . 
விளிம்பு 
நிறை சுற்று 
நீர்ம இயக்கி 
நீராவிச் சுழலி 
நேர் இயற்குவை , நேர்வகைக் 


ந 

Uncertainty 
Nichols 
Inertia 
Moment of inertia 
Stability 

Relative 

Marginal - 
Closed loop 
Hydraulic actuator 
Steam turbine 


- 


குவை 


நேர் இயல்பு 
நேர்வகைக்கெழுச் சமன்பாடு 
நேரிலா 
நேரிலாவகைக்கெழுச் 

சயன்பாடு 
நேரில வகைக் குவை 
நைக்விச்டு பாதை 
நைக்விச்டு விதி 


Linear system 
Linearity 
Linear differential equation 
Noolinear 
Nonlinear differential 

equation 
Nonlinear system 
Nyquist path 
Nyquist criterion 


- 


- 


பகுப்பாய்வு 
பகுதிப் பின்ன விரிவு 
பதிமம் 
படர் இயல்பு 
படி ஊட்டம் 


Analysis 
Partialfracting cxpansion 
Decade 
Distributed characteristic 
Stop input 


573 


கலைச் சொற்கள் 


Eficiency 
Settling time 
Useful approximations 


திறமை , திறம் 
படியும் நேரம் 
பயனுடை தோராய 

மதிப்புகள் 
பரவலய ஊட்டம் 
பருவம் 
பருவம் முந்து வலை 
பருவம் தாழ் வலை 
பருவக் கடப்பு 
பருவ நின வெண் 
பருவப் பெயர்ச்சிப் படம் 
பல் ஊட்ட ஈட்டக் குவை 


பல் இணை 


- 


- 


பல் இணைத் தொடர் 
பல் இணை விகிதம் 

மீத் திறமை - 
பால T வலை 
பிரியும் புள்ளி 
பின்னூட்டு 
முழு : 
எதிர் - 
பிழை - திருத்தல் முறை 
புள்ளி வழக்கு 
பெட்டிப் படம் 
பெட்டிப் பட ஒடுக்கம் 
பெருக்கம் 
பெருக்கக் கடப்பு 
பெருக்கி 
சுழல் - 
திறன் - 
பெருக்க நிறைவெண் 
பெயர்ச்சி 
பேரெண் 
போடே 
- வீச்சுப் படம் 
* பருவப் பெயர்ச்சிப் படம் 
போடே படம் 


Parabolic loput 
Phase 
Phase lead betwork 
Phase lag network 
Phase crossover 
Phase margin 
Phase shift plot 
Muliiple joput multiple out . 

put system 
Gear 

Differential . 
Gar train 
Gear ratio 

Optima! - 
Bridged T network 
Breakaway point 
Feedback 

Unity - 

Negative - 
Trial and error wethod 
Dot convention 
Block diagram 
Block dlægram reduction 
Gain 
Gaio crossover 
Amplifier 

Rotating - 
Power - 
Gain margin 
Displacemcot 
Pole 
Bode 

Magoitude plot 

Phase sbift plot 
Bode diagram 


- 


- 


5741 


நவீன ஆள் குவைகள் 


- 


- 


மடக்கை 
மடக்கைப் படம் 
மடிப்பு 
மடிப்புத் தேற்றம் 
மறிப்பு 

மாறிய - 
மறு உரு 
மறு உரு வலை 
மாதிரி 
உருவியல் 
கணித 
மாற்றம் 

இலாப்லாசு - 
மாறா அளவை 
மாறி 
கட்டுப்படு . 
ஊடுருவு - 
குறுக்கு - 
சார்ந்த 
சாரா 
மாற்றி 

மின் அழுத்த 
மாறுநிலைத் தடையூட்டு 
மிகைத் தடையூட்டு விளைவு 
மின் ஆக்கி 
நேர் மின் - 


Logarithm 
Logarithmic plot 
Convolution 
Convolution theorem 
Impedance 

Transformed . 
Dual 
Dual network 
Model 

Physical - 

Mathematical - 
Transformation 

Laplace - 
Constant parameter 
Variable 

Controlled . 
Through - 
Across - 
Dependent - 

Independent - 
Trapsformer 

Potential 
Critically damped 
Overdamped respongo 
Electric generator 

DC - 

AC . 
Electric motor 
Two phase AC- motor 
Induction motor 
Field controlled motor 

Amature controlled motor 
Electric charge 
Armature 
Inductanco 
Capacitanca 
Potential divider 

Circular 


| 


மாறுமீன் 


- 


- 


மின் இயக்கி 
இருபருவ மாறு 
தூண்டு - 
காந்தச் சுருள் கட்டுப்பாட்டு 
மின்னசக் கட்டுபாட்டு 
மின் ஏற்றம் 
மின்னகம் 
மின் தூண்டம் 
மின் தேக்கம் 
மின் பிரித்தி 
வட்ட 


- 


கலைச்சொற்கள் 


575 


மின் புலம் 
மீச்சிறு , குறுமம் 
மீச்சிறு பருவச் செலுத்துச் 

சார்பு 
மீப் பெரிய , பெருமம் 
மீள்சக்தி 
மீள்சக்தி எண் ( - கெழு ) 
முடுக்கம் 
முடுக்கமானி 
முடுக்க வழு மாறிலி 
முதல் இயக்கி 
முதற் கணிப் 
முதல் மதிப்புத் தேற்றம் 
முறுக்கம் 
முறுக்க மாறிலி 
முழுமைச் செயல் 
முழுமை விளைவு 
முழுமைச் செலுத்துச் சார்பு 
முழுப் பின்னூட்டு 


Electiic field 
Minimum 
Mminimum phase transfer 

function 
Maximum 
Elasticity 
Elastance 
Acceleration 
Accelerometer 
Acceleration crror constant 
Prime mover 
Initial calibration 
Initial value theorem 
Torsion 
Torsion constant 
Overall perfomance 
Overall response 
Overall transfer function 
Unlty feedback 
Terminal 

Postive - 

Negative - 
R201 locus 
Root locus - branches 
Corner plot 
Mason s rule 
Superpostion theorem 


முனை 


( 


நேர் - 
எதிர் - 1 
மூலப் பாதை 
மூலப் பாதைக் கிளைகள் 
மூலைப் படம் 
மேசனின் விதி 
மேல்வைப்புத் தேற்றம் 


. 


வகையிடல் 
வகையீட்டுக் கட்டுப்பாடு 
வரம்பு 

நிலையுறுதி - 
வலை 
மின் 
இயந்திர - 
வழு 

கடைநிலை - 
வழுக் கணிப்பி 


Differentiation 
Derivative control 
Limit 

Stability - 
Network 

Electrical .. 

Mecbanical - 
Error 

Steady stato 
Error detector 


- 


1576 


நவீன ஆள் குவைகள் 


வழுத் தொடர் 
வழு விகித சமக் கட்டுப்பாடு 
வழு மாறிலி 
இயக்க - 
இயக்கமில் . 
பெயர்ச்சி - 
வேக - 
முடுக்க - 
வழங்கி 

ஆற்றலி . 
வளிம் இயக்கி 
விளிம்பு நிலையுறுதி 
விளைவு 
நேர் - 
விரும்பும் - 
கட்டளை - 
இயற்கை - 
விளைவு வேகம் 
வீச்சுப் படம் 
வீச்சு விகிதம் 
வெட்டுறு அலைவெண் 
வெட்டுறு வேகம் 
வேக மின் ஆக்கி 
வேக வழு மாறிலி 


Error sories 
Proportional error control 
Error constant 

Dynamic - 
Static - 
Position - 
Velocity - 

Acceleration - 
Source 

Energy - 
Pneumatic motor 
Marginal stability 

Respor se 
Actual . 
Desired . 
Forced - 

Natural - 
Speed of response 
Magnitude plot 
Magnitude ratio 
Cut - off freguency 
Cut -off rate 
Tachogenerator 
Velocity error constant 


- 


- 


ஹ 


ஹர்விட்சு தீர் அணி 
ஹர்விட்சு விதி 
ஹெவிசைடு தேற்றம் 


Hurwitz determinant 
Hurwitz criterion 
Heaviside theorem 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


- 


23 


சென்னை -600031 

* 
தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாட நூல்கள் 

( Tamil Medium Books for Colleges ) 
1976 ஜனவரி வரை 700 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன . 

* 
மேலும் விரைவில் வெளிவருபவை 
பொறியியல் 

33 நூல்கள் 
மருத்துவம் 

18 
இயற்பியல் 

23 
வேதியியல் 

20 
தாவரவியல் 

13 
விலங்கியல் 

14 
கணிதம் 

17 
வணிகவியல் 

37 
பொருளாதாரம் 

21 
புவியியல் 

11 
வரலாறு 

28 
மனையியல் 

1 
தத்துவம் 

4 . 

8 
புள்ளியியல் 

8 
கல்வி 

15 
நிலப்பொதியியல் 

6 
19 


23 


உளவியல் 


23 


33 


- 


அரசியல் 


32 


கிடைக்குமிடம் : 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனக் கிடங் 
( கல்லூரிக் கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 
கல்லூரிச் சாலை , நுங்கம்பாக்கம் , 

சென்னை -600006 


கல்லூரிப் பாட நூல்களுக்கு 20 % கழிவு வழங்கப்படும் 


